தஞ்சை ஸரஸ்வதி மஹால் வெளியீடு -2 

- 
சரபேந்திரர் வைத்திய முறைகள் 

( குன்ம ரோக சிகிச்சை ) 


பதிப்பாசிரியர்கள் 
ஸ்ரீ K. வாஸுதேவ சாஸ்திரி B. A. , 
ஆராய்ச்சி ஆசிரியர் , ஸரஸ்வதிமஹால் 


Dr. S. வெங்கட்டராஜன் , L. I. M. ( Regd . ) 

ஆயுர்வேத பண்டிதர் , ஸரஸ்வதி மஹால் 


தஞ்சை ஸரஸ்வதி மஹால் நிர்வாகக் கமிட்டியினருக்காக 

கௌரவ காரியதரிசி 
S. கோபாலன் B.A., B. II . , 
அவர்களால் வெளியிடப்பட்டது 


00 


co 


பதிப்பகம் : 
தொன் போஸ்கோ அச்சுக்கூடம் , தஞ்சை . 

1949 


/ 


விலை : சாதா பைண்டு ரூ. 3-8-0 

முழு காலிகோ ரூ . 4-0-0 


research was the establishment of an instituti 

Introduction 
Maharaja Serfoji who reigned in Tanjore from 
1798 to 1832 is justly famous as a scholar -king. The 
Saraswati Mahal, with its multitudinous manuscripts 
and printed works on a wide variety of subjects , in a 
variety of languages, is a lasting tribute to his many . 
sided intellect and encyclopaedic knowledge. But the 
scholarship of Serfoji was not merely bookish. It 
assumed various practical forms. One of the far -reach 
ing consequences of his in - exhaustible curiosity and 
Tanjore, called the Dhanvantari Mahal . In it , he 
had assembled distinguished physicians who pooled 
their knowledge and recorded their research in the 
shape of invaluable prescriptions. They carried on 
research by a comparative study of cures in various 
systems of medicine, and the result of their collabo . 
ration was recorded in the shape of these prescrip 
tions. 


Raja Serfoji was not content to set down the 
prescriptions as such . His ambition was to render 
the prescriptions capable of being easily memorised , 
according to the practice of his times. Consequently, 
he had these recipes composed in easy verses in Tamil. 
We have today, in the Saraswati Mahal , 18 volumes of 
these prescriptions. They are all palm - leaf manus 
cripts in Tamil, each containing a collection of pres 
criptions for individual and allied diseases . 


In the present volume , we have edited and 
published one of these manuscripts dealing with ail 


1V 


kinds of stomach ailments . It is called in Tamil, 
* Sarabendirar Gunma Chikichchai Muraigal ? or 

Serfoji s treatment of stomach ailments. The 
subjects covered by the other manuscripts in the 
series are as follows : 


" 


( 1.) Treatment of the Eye ( 2 ) Ear, nose, throat 
and head diseases ( 3 ) Diseases of the lung 
( 4 ) Diabetes . ( 5 ) Rheumatism , Paralysis, Lumbago , 
etc. ( 6 ) Maternity and Children s treatment . 
( 7 ) Diseases resulting from fevers. ( 8 ) Treatment 
for fevers. ( 9 ) Anæmia . ( 10 ) Piles . ( 11 ) Leprosy 
( 12 ) Venereal diseases . ( 13 ) Itches , ulcers, boils, 
etc. ( 14 ) Delirium . ( 15 ) Treatment of Poisons. 
( 16 ) Purgatives, and treatment of Diarrhoea , & 
( 17 ) Wounds, Injuriés, cancers etc. 


Besides the present work on stomach ailments , 
we have edited and made ready for publication the 
manuscripts on Eye-treatment, Maternity and Child 
ren s treatment , and Diabetes . We are also working 
on the other manuscripts. In editing these manus 
cripts we have had the invaluable expert assistance 
of Ayurvedic Doctors. The Manuscript on Eye 
Diseases has been edited by the ripe old Eye- doctor, 
Mr. T. S. Amirthalingam pillai, who has now been 
appointed Professor of Ophthalmology in the Govern 
ment College of Indian Medicine, Madras . 


It may be stated that an these prescriptions. 
have been in use ever since the days of Raja Serfoji. 
Both contemporary records and subsequent accounts 


speak of these cures as widely current . In fact , these 
prescriptions are called “ அனுபோக வைத்திய முறைகள் 
( recipes tested by experience ). Even today , in 
many families in Tanjore, these prescriptions are 
used , and members of the Royal Family in Tanjore 
possess many of the medicines prepared in Dhanvan 
tari Mahal by a special process called kattu ( # ), 
by which the potency of the medicine is conserved for 
a long period of years. These specialmedicines in the 
shape of pills still have on them , the original seals 
indicative of the name of the medicines . 


In the work on hand , we have given the verses of 
each recipe as we find them in the manuscript and 
also an analysis of the ingredients to enable practi 
tioners to follow the verses easily . We have appended 
three appendices , one describing the properties of 
each drug referred to in the recipes, another on the 
methods of curing drugs, and the third ; a glossary of 
the names of the drugs with their corresponding equiva 
lents in Sanskrit , Telugu , Hindi, Latin and English . 
On studying the reaction to this publication , we 
propose to add , to further editions of this volume, 
English Telugu, and Hindi translations of the. 

pres 
criptions . These translations may become necessary , 
as the recipes will find favour not only in the Tamil 
Nad , but in other parts of India as well, especially as: 
the drugs are available and used all over India . 


The Preface to this volume, written by our 
Research Pandit, Sri K. Vasudeva Sastrigal, with the 
assistance of Dr. S. Venkatarajan , L. I. M., contains a 
lucid account of the leading principles of Ayurveda , 
and without minimising the great importance of the 


vi 


Allopathic system , sets out the inestimable value of 
Ayurvedic Pharmacopoeia and Treatment. It is 
hoped that this preface will be widely read with 
profit by Allopaths and Ayurvedic Physicians, as well 
as by the lay public. 


Although we have been trying for some years with 
the idea of editing and publishing these and similar 
treasures lying buried in our library , still we have 
always been awed by the immensity of the task from the 
point of view of finance. Our library had been working 
for years together, on very slender resources. But the 
advent, of the popular Government in our country 
provided for us the opportunity for which we had 
long been waiting. We are grateful to the Madras 
Government for the timely financial help which has 
made this and other publications possible . Our thanks 
are especially due to the Hon . Sri 0. P. Ramaswamy 
Reddiar, our Premier , and the Hon . Sri T. S. Avinasi 
lingam Chettiar, our Education Minister , who showed 
their keen awareness of the immense worth of our 
Library and the urgent need to rescue the same from 
sheer extinction , by acting quickly and placing neces 
sary funds at our disposal to carry on our useful work . 
Our debt to Sardar Vedaratnam Pillai , M. L. A., and 
Sri T. K. Srinivasa Iyer , Secretary , Tanjore District 
Congress Committee, is immeasurable as they have all 
along identified themselves with this great institution 
and have been sparing no pains to draw the atten . 
tion of the public and the Government to the 
immense worth of the treasures in this library . 
We are equally indebted to Sri T. V. Satagopachariar 
Advocate, Tanjore, who ably presided over the 
proceedings, of the special committee appointed by 


vii 


Government to make suggestions for the improvement 
of our library , and to the other members of the 
committee, namely , Sri R. Rengasami Iyengar, Advo 
cate, Tanjore , P. D. Joshi, President, Madras Branch 
of the Brihan Maharashtra Mandal, and Srimant 
Rai Pratapa Simba Raja , Prince , and Life -Member of 
the Administrative Committee of Saraswati Mahal, for 
the keen interest in , and understanding of our needs 
and difficulties, 


SARASWATI MAHAL , 

Tanjore 
15-1-49 


S. GOPALAN , 

Hony. Secretary, 


நூன்முகம் 


ஸரஸ்வதி மஹாலிலிருந்து வெளியிடப்படும் இந்த வைத்ய 
நூல்களின் வரிசையில் " குன்ம ரோக சிகித்ஸை முறைகள் . 
முதலாவதாகப் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது . ஸரஸ்வதிம ஹால் 
வைத்தியச் சுவடிகள் நெ . 54 - ம் , நெ . 80 - ம் இப்பதிப்பிற்கு 
ஆதாரமானனவ . ஆயுர்வேதத்தின் அடிப்படைத் தத்துவங் 
கள் கூடியவரையில் சுருக்கமாகவும் , தெளிவாகவும் முகவுரை 
யில் சொல்லப்பட்டிருக்கிறது . சிகித்ஸை முறைகளில் கண் 
டுள்ள மருந்துச் சரக்குகளின் குணங்கள் அனுபந்தம் 1ல் 
விவரமாகக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . இந்த அனுபந்தம் 
தயார் செய்ய , பதார்த்தகுண சிந்தாமணி , தன்வந்தரி 
நிகண்டு , முருகேச முதலியாரால் இயற்றப்பட்ட குண 
பாடம் ( கவர்ன்மென்ட் பிரசுரம் ) , இவை எங்களுக்குப் 
பெரிதும் உதவி செய்தன. இந்நூல்களின் ஆசிரியர்களுக்கும் 
பிரசுரகர்த்தாக்களுக்கும் எங்கள் 

நன்றி உரித்தாகும் . 
ஸரஸ்வதி மஹால் எட்டுப் பிரதி நெ . 70 சரக்கு சுத்தி 

என்ற சுவடியிலுள்ள படி , சுத்தி செய்யப்பட 
வேண்டிய சரக்குகளின் சுத்தி க்ரமங்கள் வெளியிடப்பட்டி 
ருக்கின்றன. - முறைகளில் உபயோகப்பட்டிருக்கும் சரக்கு 
களுக்கு ஸம்ஸ்க்ருதம் , தெலுங்கு , ஹிந்தி , ஆங்கிலம் , லத்தீன் 
இப்பாஷைகளிலுள்ள பெயர்கள் கடைசி அனுபந்தமாக அச் 
சிடப்பட்டுள்ளது . இப்பிரசுரத்தின் அபிவிருத்திக்கான 
யோசனைகளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் . இதில் 
கண்ட முறைகளைக் கையாளும் வைத்யர்களும் , வியாதியஸ் 
தர்களும் தங்கள் அனுபவங்களை எங்களுக்கு அறிவிக்குமாறு 
கேட்டுக்கொள்ளுகிறோம் , 


முறைகள் 


ஸரஸ்வதிமஹால் 
தஞ்சாவூர் 
15-1-49 . 


S. கோபாலன் , 
கௌரவ காரியதரிசி . 


is 


பொருளடக்கம் 


முகவுரை 


பக்கம் 


i 


ii 


vi 


ix 
xiii 
xxxii 
LIX 


1. சரபேந்திரர் வைத்தியமுறைகளின் 

வரலாறு 
2. குன்மம் மேனாட்டார் நிதான 

சிகிச்சையும் , நம் நாட்டு நிதான 

சிகிச்சையும் 
3. ஆயுர்வேதத்தின் அடிப்படைத் 

தத்துவங்கள் : 
ஆயுர் வேதத்தின் பிரிவுகள் 
ஆயுர் வேதத்தில் கூறப்படும் சரீர 

அமைப்பு : 
பஞ்சபூத இயற்கை அமைப்பு 
சங்க விபாகம் 
பரிணாம விபாகம் 
உற்பத்தி விபாகம் 
ஆரோக்கிய வாழ்க்கை 
வியாதிகளும் சிகிச்சைகளும் 
நானாத்மஜ வியாதிகள் 
ஸாமான்யஜ வியாதிகள் 
அனுபந்தம் ஸம்ஸ்க்ருதத்திலுள்ள 

ஆயுர்வேத நூல்களின் வரலாறு - 
சரபேந்திரர் குன்ம வைத்தியமுறைகளிலுள்ள 

மருந்துகளின் அட்டவணை 
குள் மத்தின் வகைகள் 
சரபேந்திரர் வைத்திய முறைகள் 1-134 ... 
அனுபந்தம் 1. குணபாடம் : 
1. பச்சிலை வர்க்கம் 

1-41 
2. வேர் வகை 

42-93 
3. பட்டை வகை 

94-111 
4 . சாறு வகை 

112- 139 
5. கிழங்கு வகை 

140-- 150 


LXIV 


LXXII 
LXXV 


- 


CXII 


( 1 ) 


[ 11 ) 


1 


183 
196 
211 
216 


222 


.. 


253 


.. 


151 - .158 

225 
6. வித்து வகை 
7. : கடைச்சரக்கு வகை 157--222 
8. புஷ்ப வகை 223- 

248 
9. பழவகை 224-229 

248 
10. காய் வகைகள் 230--239 

250 
எண்ணெய் வகை 240-242 
12. பால் வகை 243-250 

254 
13. ஜீவ வகை 251-253. 

256 
14. உலோக வகை 254-274 

257 
15. உப்பு வகை 275-279 

263 
16. - க்ஷார வகை 280-288 

284 
17. அனுபான வகை 289-293 

265 
அனுபந்தம் 2 -- சாக்கு , 1-62 

267 
அனுபந்தம் 3 - சரக்கு ) 
1-246 

279 
களின் பெயரகராதி 
பிழை திருத்தம் 

326 
குறிப்பு : - 1. இதன் முகவுரையில் உவர்ப்பு என்ற 
வார்த்தை உறைப்பு அல்லது கார்ப்பு என்ற பொருளில் 
உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது . உவர்ப்பு என்ற வார்த் 
தைக்கு அகராதிகளில் ( 1 ) உப்புறைப்பு ( 2 ) உப்புச்சுவை ( 3 ) 
துவர்ப்பு , என்ற 3 பொருள்கள் கூறப்பட்டிருக்கின் றன . 
ஆகையால் இதன் முகவுரையில் உவர்ப்பு என்ற வார்த்தை 
வரும் இடங்களில் அதை கார்ப்பு என்று திருத்திக்கொள் 
ளவும் . 


குறிப்பு : - 2. இதிலுள்ள முறைகளில் ஒரே சரக்கு 
இரண்டு தடவை சொல்லப்பட்டால் அதை இரண்டு மடங்கு 
எடுத்துக்கொள்ளவேண்டும் என்று கொள்க , 


நூல்களும் இப்போதும் சரஸ்வதி மஹால் புத்தகாலயத்தில் 
சரபேந்திரர் குன்ம ரோக சிகிச்சை 

முறைகள் 

முகவுரை 
இதில் அடடங்கிய முறைகள் தஞ்சை சரபோஜி II (1798 
1832 ) மன்ன ரால் இந்தியாவிலும் அயல் நாட்டிலும் இருந்து 
வந்த பல வைத்திய நிபுணர்களின் ஒத்தாசையைக்கொண்டு 
திரட்டப்பட்ட அனுபவ சித்தமான முறைகள் . சரபோஜி 
மன்னர் வைத்திய சாஸ்திரத்தில் அபார - சிரத்தை கொண் 
டவர் . மேல் நாட்டு வைத்திய முறைகளையும் நம் நாட்டு 
வைத்திய முறைகளையும் செவ்வனே ஆராய்ச்சி செய்தவர் . 
அதற்கென்று " தன் வந்தரி மஹால் என்ற வைத்திய 
ஆராய்ச்சிக் கழகம் ஒன்றை நடத்திவந்தார் . அவரால் சேக 
ரிக்கப்பட்ட ஆங்கிலம் முதலிய ஐரோப்பிய பாஷைகளிலுள்ள 
வைத்திய நூல்களும் , படங்களும் சேர்ந்த சுமார் 500 புத்த 
கங்களும் , ஸம்ஸ்கிருதத்தில் அருமையான வைத்தியக் கிரந் 
தங்களும் , தமிழில் அநேக பழைய சித்த வைத்திய நூல்களும் 
அவர்காலத்தில் கையாளப்பட்ட முறைகள் அடங்கிய நூல் 
களும் , ஓலைச் சுவடிகளிலும் , காகிதத்திலுமாக சுமார் 500 


காப்பாற்றப்பட்டு வருகின்றன . 


அன்னார் பல நாட்டு வைத்தியர்களுடைய அனுபவத்தை 
ஒன்று திரட்டி அவர்கள் யாவராலும் அனுப்வசித்தம் என்று 
ஒப்புக்கொள்ளப்பட்ட முறைகளை மட்டிலும் தமிழில் மொழி 
பெயர்க்கச் செய்து , தன் அரண்மனைத் தமிழ்ப்புலவர்களைக் 
கொண்டு எளிய நடையில் பாடல்களாகத் தொகுக்கச் செய்து 
அம் முறைகளை 18 சுவடிகளில் எழுதி வைத்திருக்கிறார் . இந்த 
18 சுவடிகளில் உள்ள முறைகளைச் சேகரிக்கவும் பரிசீலனை 
செய்யவும் வைத்தியர்களுக்குச் செய்யப்பட்ட சன்மானங்கள் 
முதலிய செலவுகள் அநேக லக்ஷங்களாகும் . மேலும் , மேல் 
நாட்டுப் பிரத்தியக்ஷ சாரீர சாஸ்திரத்தை நன்றாகக் கற்றறிந்த 


11 


1 


சரபோஜி மன்னர் அதைக்கொண்டு நம் நாட்டு முறைகளை 
ஆராய்ந்து இவை உயர்ந்தவை என்று தீர்மானித்து இம்முறை 
களைத் தேர்ந்தெடுத்திருக்கிறார் . 

இப்படி வெகு சிரமத்துடனும் பணச் செலவுடனும் சேக 
ரிக்கப்பட்ட அருமையான முறைகளை நம் நாட்டில் யாவரும் 
அறிந்து பயன் பெறுமாறு இப்போது அவை ஒவ்வொரு 
தொகுதியாக அச்சிட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன . இந்தத் 
தொகுதியில் குன்ம ரோகத்தின் சிகிச்சை முறைகள் சேர்க்கப் 
பட்டிருக்கின்றன . 

நம் நாட்டு வைத்திய முறையில் பல மருந்துகள் அநேக 
ரோகங்களைத் தீர்க்கக்கூடியவைகளாக இருக்கின்றன . அந் 
தப் பெருமையே தற்காலம் மேல் நாட்டு மருந்துகளை உபயோ 
கிக்கும் சிலருக்கு நம் நாட்டு மருந்துகளில் நம்பிக்கைக் 
குறைவை உண்டாக்குகிறது . ஒரு மருந்து இவ்வளவு வியாதி 
களைத் தீர்ப்பதென்பது சாத்தியமா ! என்று நினைக்கிறார்கள் . 
அவர்கள் நமது வைத்திய சாஸ்திரத்தின் அடிப்படைத் தத்து 
வங்களைக் கற்றவர்களிடம் ஒரு முறை கேட்டிருந்தால் இவ் 
வித சந்தேகம் அவர்கள் மனதில் எழுவதற்குக் காரணமே 
இராது . ஏனெனில் வியாதிகள் எல்லாவற்றிற்கும் மூல கார 
ணம் வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் என்ற மூன்று தோஷங் 
களின் சமமின்மையே என்பதை நமது சாஸ்திரம் மிகத்தெளி 
வாக விவரித்திருக்கிறது . ஆகவே வாத மிகுதியால் உண்டா 
கும் ரோகம் எதுவானாலும் அது வாதத்தை சமனப் படுத்துவ 
தனால் குணமாகக் கூடியதாக இருக்கிறது . பித்த , சிலேஷ்ம 
ரோகங்களும் இப்படியே . ஆகையால் ஒரே முறையால் பல 
ரோகங்கள் தீர்க்கக்கூடியதற்குத் தக்க காரணங்களும் அனு 
பவமும் இருக்கிறபடியால் அது முற்றிலும் யுத்தி யுத்த 
மானதேயாகும் . ஆகையால் இதில் கண்ட முறைகள் பலவற் 
றில் அவைபல வியாதிகளைத் தீர்க்குமென்று சொல்லியிருப்பது 
பொருத்தமான தென்பதை உணரவேண்டும் . 


குன்மம் 


குன்மம் என்பது நாளடைவில் உண்டாகும் வியாதி . 
அதனால் ஏற்படும் தொந்தரவுகள் வயிற்று வலி , பசியின்மை , 
சாப்பிட்டபிறகு வாந்தி , தேக மெலிவு இவைகளாகும் . இந்த 


iii 


வியாதியில் விசேஷமான ஒரு அறிகுறி , வயிற்றில் புரளும் 
ஒரு கட்டி போன்ற பின்னல் முடிச்சாகும் . ‘ குன்மம் என்ற 
சொல் ‘ குல்மம் ( = புதர் ) என்ற வடமொழியின் சிதைவு . 
இந்த வியாதியின் ஸ்தானங்கள் ஐந்து என்று சொல்லப்பட் 
டிருக்கிறது. அவையாவன : - 1. மூத்திரப்பை , 2. தொப் 
புள் , 3. இருதய்ம் , 4 , 5. விலாப்பக்கங்கள் . 


இந்த 

வியாதிக்கு மேல்நாட்டார் ஜீரணக் கோளாறு 
( Dyspepsia ) , வயிற்று வேக்காடு ( chronic gastritis ) , வயிற் 
றுப்புண் ( gastric ulcer ) , வயிற்றுக் கட்டி ( gastric tumour ) 
க்ர ஹணிப்புண் ( duodenal ulcer ) , என்று பலவகைப் பெய 
ரிட்டிருக்கிறார்கள் . மேல் நாட்டு வைத்திய நூல்களில் இந்த 
வியாதியின் மூலகாரணத்தைப்பற்றி நிச்சயமாக ஒன்றும் 
கண்டுபிடிக்கப்படவில்லை 2 என்றும் , பொதுவாக வயிற்று 
நீர்ச்சுரப்பு அதிகமாவதாலும் குறைவதாலும் இந்த வியாதி 
ஏற்படுகிறதென்றும் , அவ்விதச் சுரப்பு அதிகமாதல் , குறை 
தல் இவைகளுக்கு நிச்சயமாகக் காரணம் கண்டுபிடிக்கப்பட 
வில்லை என்றும் சொல்லுகிறார்கள் . 


ஆயுர்வேத சாஸ்திரப்படி , இந்த வியாதிக்குக் காரணம் 
வயிறு முதலிய அங்கங்களின் உள் பாகம் வறண்டு போவதே 
யாகும் . வறட்சியினால் உள் புரத்தில் வலியும் , கரடு முர 
டான முடிச்சுகளும் , புண்களும் உண்டாவது ஸஹஜம் . இப் 
படி வறட்சி ஏற்படுவதற்குக் காரணம் , வறண்ட உணவுகளை 
( அதாவது நெய் , எண்ணெய், கொழுப்பு , திரவங்கள் சம் 
1. சரகஸம் ஹிதை , சிகித்ஸா ஸ்தானம் , 5 - வது அத்தியாயம் , 

ச்லோகம் 6 ; 
" பஸ்தௌஹி நாப்யாம் ஹ்ருதி பார்ச்வயோர்வா 
ஸ்தாநாரி குல்மஸ்ய பவந்தி பஞ்ச 


2 . 


Vide Beaumont s Medicine , 2nd Edn . p . 30 : -- 
( Gastric Ulcer : -- Etiology - The cause is 

unknown .. 


33 


Ibid . p . 41 : 
" Duodlelial Ulcer : Etiology- The underlying 

causes are the same as for gastric ulcer , 


iv 


பந்தப்படாத உணவுகளை ) அடிக்கடி அதிகமாக உண்பதும் , 
பசிவேளையில் சாப்பிடாமல் பசியை அடக்குவதும், உடம்பில் 
வறட்சியைக் கொடுக்கக்கூடிய வேலைகளைச் செய்வதும் , அப்ப 
டிப்பட்ட சீதோஷ்ணங்களில் அதிகமாகப் பழகுவதும் , உடம் 
பிற்கு நைப்பு உண்டாவதற்கான பழக்கங்களாகிய எண் 
ணெய் தேய்த்துக்கொள்ளுதல் போன்ற பழக்கங்களை விட்டு 
விடுவதும் , சரீரம் பல ஹீனமாக இருக்கும்போது வாயு பதார்த் 
தங்களை அதிகமாகச் சாப்பிடுவதும் ஆகும் . உடம்பை நைட் 
பாகச் செய்துகொள்ளாமல் பேதிக்குச் சாப்பிடுவதும் பேதிக் 
குச் சாப்பிடுவதில் அளவு மீறுவதும் மிகக் குறைவதும் , மல 
மூத்திர வேகங்களை அடக்குவதும் வலுவிலே அவ்வேகங்களை 
உண்டுபண்ண முயற்சி எடுப்பதும் இந்த வியாதியை உண் 
டாக்கும் , 


3 


இந்த வியாதிக்கு ஆதாரம் வறட்சி . அதற்கு ஆதாரம் 
வாதம் . அதற்கு ஆதாரம் அக்னி பலத்தின் சம மின்மை , 
இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று ஆதாரமானவை , ஆகை 
யால் இந்த வியாதிக்கு சிகிச்சை செய்வதற்கு முதலில் செய்ய 
வேண்டியது உடம்பில் நைப்பு உண்டாக்குவதேயாகும் 
பிறகு லகுவான ஆகாரத்தினாலும் அக்னி தீபனமான மருந்து 
களாலும் அக்னியை ஸமமாகவும் பலமுள்ளதாகவும் செய்து 
கொண்டே வாயுவை சமனப்படுத்தக் கூடிய லவணம் , க்ஷாரம் 
முதலியவைகளையும் கப , பித்த தோஷங்களும் சேர்ந்திருந் 
தால் அவைகளைச் சமனப்படுத்தும் மருந்துகளையும் கொடுக்க 
வேண்டும் . 


மேல் நாட்டு முறையில் இந்த வியாதிக்கு - ( 1 ) லகு 
வானதும் கைப்பை உண்டாக்கக்கூடியதுமான 

ஆகாரம் , 
( 2 ) நடமாட்டமில்லாமல் ஓய்வு கொடுத்தல் ( 3 ) இரைப் 
பைச் சுரப்பு அதிகமாயிருந்தால் மருதுவான க்ஷாரங்களையும் 
alkalies ) சுரப்புக் குறைவாக இருந்தால் அம்லங்களையும் 


3. மிகப் பழைய ஸம்ஹிதையாகிய காச்யபஸம்ஹிதை , சிகித்ஸா 

ஸ்தானம் , குல்ம சிகித்ஸாத்யாயம் சுலோகம் 20 , 21 பின் 
வருமாறு : 
குல்மினம் ப்ரதமம் வைத்ய ஸ்நேஹஸ்வேதோப பாதி 

தம் ! 


உள்ளுக்குக் கொடுத்தல் ( 4 ) புண் அல்லது கட்டி உண்டா 
யிருப்பதை எக்ஸ்ரே போட்டோவினால் கண்டுபிடித்து அவசிய 
மானால் ஆபரேஷன் செய்தல் முதலிய முறைகளைச் சிகிச்சை 
களாகச் செய்கிறார்கள் . இந்த முறைகள் ஆயுர் வேதத்தில் 
சொல்லப்பட்ட சிகிச்சைகளுக்கு முரண்பட்டவைகள் அல்ல . 
ஆனாலும் மேல் நாட்டார் சிகிச்சையினால் தற்கால சாந்தி 
ஏற்பட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே 
உபத்திரவங்கள் உண்டாகி விடுகின் றன . அதற்குக் கார 
ணம் பின்வருமாறு : 


மேல் நாட்டார் நமது கண் முதலிய புலன்களால் அறியக் 
கூடிய பரீக்ஷைகளில் மட்டிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறார் 
கள் . குன்ம 

வியாதியில் கண்ணுக்குத் தெரியக்கூடிய 
அம்சங்கள் . 


( 1 ) இரைப்பைச் சுரப்பு 
( 2 ) புண்கள் , கட்டிகள் , 

இவைகளே . 
கண்ணுக்குத் தெரியாததும் மகரிஷிகளால் யோக சக்தியால் 
கண்டு பிடிக்கப்பட்டுப் பல நூற்றாண்டுகளாக அனுபவ சித்த 
மாகக் கையாளப்பட்டு வருவதுமான ‘ வாதம் என்ற தோஷத் 
தின் தன்மையும் அதை விருத்தி செய்யும் , ஆகார வகைகளும் 
அதைக்குறைக்கும் மருந்துகளும் , சரீரத்தில் அக்னி பலம் 
என்னும் சக்தியின் ஸ்தானமும் அதன் செய்கைகளும் , ஸமம் , 
விஷமம் , மந்தம் , தீக்ஷ்ணம் என்னும் அக்னியின் நிலைகளும் 
அவற்றை மாற்றும் முறைகளும் இந்த வியாதியை அற்றுப் 


யதாஸ்வ தோஷ சமதை ரௌஷதைஸ் ஸமு பக்ரமேத் !! 

20 !! 
ப்ரும்ஹணஞ் சாதிகுல் மேஷ ப்ருசஞ்சாதி விரூக்ஷணம் ! 

அதிஸம் சோதனஞ் சைவ குல்மினாம் நப்ரசஸ்யதே !! 21 !! 
இவற்றின் பொருள் : -- 

குல்ம வியாதியுள்ளவனுக்கு முதலில் ஸ்நேஹம் , ஸ்வேதம் 
செய்வித்துப் பிறகு , தோஷத்திற்குத் தகுந்தபடி 

மருந்து 
கொடுக்கவேண்டும் . ஆனால் கடுமையான போஷணையோ , 
மிகவும் வறளச் செய்தலோ , கடுமையான பேதியோ குல்மத் 
திற்காகாது . 


. 


vi 


போகும்படி சிகிச்சை செய்ய அவசியமானவை . இவற்றைச் 
செவ்வனே தெரிந்துகொள்ளவேண்டியது அவசியமாகையால் 
ஆயுர் வேதத்தின் அடிப்படைத் தத்துவங்களைச் சிறிது 
விவரிப்போம் . 


ஆயுர்வேதத்தின் அடிப்படைத் தத்துவங்கள் 


ஆயுர்வேதத்தின் பிரிவுகள் 


ஆயுர்வேதம் ( a ) நமது சரீரம் மனது இவ்விரண்டிலும் 
உண்டாகும் வியாதிகளை வரவொட்டாமல் தடுத்து 


( b ) வந்த வியாதிகளை நீக்கி 
( c ) நீண்ட ஆயுளோடும் 

( d ) திடகாத்திரத்தோடும் 
வாழும் மார்க்கத்தை போதிக்கும் நூல் : 


- 


இந்த நூலை 8 பாகங்களாகப் பிரித்திருக்கிறார்கள் : 
( 1 ) காயம் - பொதுவாக உடம்பைப்பற்றிய நோய்களை 

நீக்கும் முறை , 
( 2 ) பால ரோகம் 

குழந்தைகள் , தாய்மார்களின் 

வியாதிகளைப்பற்றியது , 
( 3 ) ஊர்த்வாங்கம் கழுத்துக்கு மேற்பட்ட அங்கங் 

களின் நோய்களைப்பற்றியது , 
( 4 ) க்ரஹம் சங்கைக்குணம் முதலிய வியாதிகள் , 
( 5 ) சல்யம் - உடம்பில் வேறு வஸ்துக்கள் புகுந்தோ 

தங்கியோ ஏற்படும் வேதனைகள் , 
( 6 ) தம்ஷ்ட்ரம் - விஷங்களின் சிகிச்சை , 
( 7 ) ஐரா - கிழ வயதிலும் திடகாத்திரத்தோடு இருக் 

கும் வழி , 
( 8 ) வ்ருஷம் புருஷத்தன்மையை விருத்தி செய்தல் . 


vii 


ஆயுர்வேத நூல்கள் 


இவ்வாறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவைப்பற்றியும் 
பெரிய நூல்கள் மகரிஷிகளால் வட மொழியில் எழுதப்பட் 
டிருக்கின்றன . அவைகளுக்கு ஸம்ஹிதைகள் என்று பெயர் . 
இவைகளைத்தவிர ஸித்தர்களால் எழுதப்பட்ட நூல்களும் 
தந்த்ரங்கள் என்னும் ஆகமங்களில் காணப்படும் வைத்தியப் 
பிரிவுகளும் , மந்திரம் , யோகம் , ரஸாயனம் 

இவற்றோடு 
கலந்ததாகக் காணப்படுகின்றன . 


இதேபோல் தமிழிலும் அகஸ்தியர் முதலிய மகரிஷிகளும் , 
சித்தர்களும் , தன்வந்தரி முதலிய ஆசாரியர்களும் எல்லாப் 
பிரிவுகளைப்பற்றியும் விரிவான நூல்கள் இயற்றி யிருக்கின் 
றனர் . தமிழ் , வடமொழி இரண்டிலும் உள்ள நூல்களின் 
போக்கு ஒரேவிதமாகவே இருக்கிறது . 


ஆனால் இப்படி எழுதப்பட்ட நூல்களில் பல கெட்டுப் 
போய்விட்டன . சிற்சில பாகங்களே 

கிடைக்கின்றன . 
பன்னிரண்டாம் நூற்றாண்டிற்குப் பிறகு நமது நாட்டின் 
மேல் ஏற்பட்ட படை யெழுச்சிகளினால் நமது நாட்டுக் கலைச் 
செல்வங்களும் கலைஞர்களின் குடும்பங்களும் சிதறுண்டு 
போயின . அப்படிச் சிதறுண்ட கலைச்செல்வங்களில் வட 
மொழி நூல்கள் பதினான்காவது நூற்றாண்டில் விஜய நகர 
மன்னர்களாலும் வித்தியாரண்ணியர் என்ற 
முயற்சியாலும் ஒரு பாகம் தேடிச் சேர்க்கப்பட்டுப் புத்துயிர் 
அளிக்கப்பட்டன . ஆனால் தமிழ் நாட்டில் வித்தியாரண்ணியர் 
போன்ற பெரியார் ஒருவர் பிறக்கவில்லை . அதனால் சிதறுண்ட 
தமிழ்க்கலைச் செல்வங்கள் நஷ்டமாகவே போயின . 

ஆகவே 
கெட்டுப்போன வைத்திய நூல்களில் தமிழ் நூல்களே மிக 
வும் அதிகம் . 


மஹானின் 


1 


- 


இப்போது கிடைக்கின்ற நூல்களைக்கொண்டு தற்கால 
வைத்திய முறைகள் நடந்து வருவதால் ஏதோ உடமொழி 
நூல்களில் ஓஷதிகளைக்கொண்டும் , தமிழ் நூல்களில் பஸ்ம 
ஸிந்தூரங்களைக்கொண்டும் , வைத்தியம் 

விசேஷமாகச் 
சொல்லப்படுவதுபோல் ஓர் தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது . 
வாஸ்தவத்தில் இரண்டு மொழிகளிலும் ஓஷதி , உலோகங் 


VIII 


கின்றன . 


கள் இவை இரண்டின் உபயோகங்களும் விவரிக்கப்பட்டிருக் 

வடமொழியில் உலோகங்களைப்பற்றிய பழைய ஸம் 
ஹிதைகளில் பல கெட்டுப்போய் விட்டன . அப்படியே 
தமிழிலும் சல்ய சிகிச்சை, வஸ்தி முறைகள் முதலியவைகள் 
அடங்கிய விரிவான நூல்கள் இப்போது கிடைக்கவில்லை . 


இப்போது கிடைக்கும் நூல்களில் மிகப் பழையவை , வட 
மொழியில் ( 1 ) ஆயுர்வேத ஸுத்ரம் . ( 2 ) சரக ஸம் ஹிதை 
( 3 ) பேள ஸம் ஹிதை ( ஒரு பாகம் ) ( 4 ) காச்சியப ஸம் 
ஹிதை ( ஸமீபத்தில் நேபாளத்திலிருந்து அச்சிடப்பட்டது ) 
( 5 ) ஸுச்ருத ஸம் ஹிதை ( 6 ) தன்வந்திரி நிகண்டு ஆகிய 
ஸம்ஹிதைகளும் , ரஸாயன நூல்களான ( 7 ) ரஸரத்ன ஸமுச் 
சயம் ( 8 ) ரஸஹ்ருதய தந்த்ரம் ( 9 ) ஆநந்த கந்தம் ( ஸரஸ் 
வதிமஹால் - B. No. 10776 ) முதலியவைகளும் , தமிழில் 
அகஸ்தியர் , தேரையர் , கொங்கணர் , சட்டமுனி, மச்சமுனி, 
போகர் , யூகிமுனி , தன்வந்திரி முதலிய சித்தர் நூல்களும் 
உள்ளன . ஆனால் தமிழில் நமக்குக் கிடைத்திருக்கும் நூல் 
ளில் எந்த நூலிலும் வைத்யம் ஆதியோடந்தமாகக் கிடைக்க 
வில்லை . அவைகள் - சிதறுண்ட பலபாகங்களாகவே காணப் 
படுகின்றன . யோகம் , வாதம் , ஜாலம் முதலிய பலவிஷயங்கள் 
கலந்த நூல்களே பெரும்பான்மையானவை . வடமொழியில் 
கிடைக்கும் நூல்கள் அநேகமாக பூர்த்தியானவைகளாகவும் 
வைத்தியத்தின் பலபாகங்களையும் ஆதியோடந்தமாகக்கூறு 
வனவாகவும் இருக்கின்றன . ஆகவே ஒருவன் நமது புரா 
தனவைத்திய நூல்களைக் கற்க விரும்பினால் தமிழ் , ஸம்ஸ்கிரு 
தம் இரண்டு பாஷைகளையும் கற்று அவைகளிலுள்ள நூல் 
களைப்படித்தல் வேண்டும் . 


1 . 


யாமளாஷ்டகம் என்ற கிரந்தத்தில் ( ஸரஸ்வதி மஹால் B. செ . 
9335 , 9336 ) உப வேதங்களாகிய வைத்யம் , தனுர்வேதம் , 
காந்தர்வ வேதம் , அர்த்த சாஸ்திரம் இவைகளிலுள்ள பழைய 
ஸம்ஹிதைகளின் விரிவான அட்டவணைகள் அடங்கியிருக் 

அதிலுள்ள வைக்ய ஸம்ஹிதைகளின் அட்ட 
வணை இதன் அநுபந்தமாகக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
அதைப்பார்த்தால் நமது புராதன வைத்ய சாஸ்திரம் எவ் 
வளவு விரிவான தாக இருந்தது என்பதும் எத்தனை நூல்கள் 
கெட்டுப்போய் விட்டன என்பதும் விளங்கும் . 


கின் றன் . 


IX 


பிற்காலத்திய நூல்கள் வடமொழியிலும் தமிழிலும் 
ஏராளமாக ஏற்பட்டிருக்கின்றன . ஆனால் அவை பெரும் 
பாலும் பழைய நூல்களின் ஆதாரத்தைக் கொண்டே 
ஏற்பட்டவை . குறிப்பாக , நாடிபார்க்கும் முறை , பஸ்ம ஸிந் 
தூரங்கள் , சன்னிக்கு வைத்தியம் , குழந்தைகளின் வைத்தியம் 
இவை ! தமிழ் நூல்களில் விரிவாகவும் , ஓஷதிகள் சேர்ந்த மருந் 
துகள் , வஸ்திமுறைகள் , சல்ய சிகிச்சை , இவை வடமொழி 
நூல்களில் விரிவாகவும் இப்போது நமக்குக் கிடைக்கின்றன . 


இப்போதும் தமிழிலும் , வடமொழியிலும் பல குடும்பங் 
களில் இரகசியமாகப் பல ஸம் ஹிதைகளைப் பிறருக்குக் காட் 
டாமல் வைத்திருக்கிறார்கள் . அவர்களுக்குத் தகுந்த பொரு 
ளுதவி செய்தால் அவர்களும் தங்கள் அரிய கிரந்தங்களை உல 
கத்திற்குக் கொடுக்கத் தயங்கமாட்டார்கள் . பொருளுதவி 
செய்யாமல் வெற்று ஹிதோபதேசத்தால் ஒரு பயனும் ஏற் 
படமாட்டாது . 


ஆயுர் வேதத்தில் கூறப்படும் 

சரீர அமைப்பு 


ஆயுர் வேதத்தில் நமது சரீரத்தின் அமைப்பும் அதில் 
தான்றும் வியாதிகளின் காரணங்களும் யாவரும் எளிதில் 
உணரும்படி சொல்லப்பட்டிருக்கிறது . 


உலகிலுள்ள பொருள்களின் குணங்களை நாம் ஆராய 
வேண்டின் அவைகளை ஒருவகையாகப் பிரித்துக்கொள்ளல் 
வேண்டும் . மேல் நாட்டார் இந்த உலகத்தை ( 1 ) பொருள்கள் 
( matter ) ( 2 ) சக்திகள் ( energy ) என இரு பிரிவுகளாகப்பிரித்துப் 

ருள்களை ( a) திட , ( solid) ( b ) திரவ , (liquid ) ( c) வாயு , ( gas ) 
1 .. ஸரஸ்வதி மஹால் M. நெ . 14 அகஸ்தியர் இரண்டாயிரம் என் 

னும் சுவடியில் வைத்தியத்தின் பல பகுதிகள் ஆதியோடந் 
தமாகக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
கிரம் வெளிவரும் . 


பொரு 


X 


பதார்த்தங்கள் என்றும் , சக்திகளை ( a ) அசைக்கும் சக்தி 
( mechanical energy ) ( b ) உஷ்ண சக்தி (heat ) ( c ) ஒளிச் சக்தி 
( light ) ( d ) ஒலிச் சக்தி (sound ) ( e ) காந்த சக்தி ( magnetism ) 
(f ) மின்சார சத்தி (electricity ) என்று பிரித்திருந்தார்கள் . 
சமீப காலத்தில் ( g) வெளியுலகிலிருந்து வரும் கிரண சக்தி 
( cosmic rays) ( h ) அணுச் சக்தி ( atomic energy ) என்றவைகளை 
யும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் . 


ஆனால் மேனாட்டிலேயே சமீபகாலத்தில் அவர்கள் செய்த 
பிரிவினையாகிய பொருள் , சக்தி என்ற பாகுபாட்டைப்பற் 
றிச் சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன . ஏனெனில் மின்சார 
சக்தி ஒரு சமயம் சக்தியைப் போலும் ஒரு சமயம் பொருளைப் 
போலும் வேலை செய்கிறது . மேலும் , இரண்டுவித மின் சக் 
திகள் சேர்ந்து அணு என்னும் பொருளை உண்டாக்குகிறது . 
ஆகையால் பொருளே சக்தியாகவும் , சக்தியே பொருளாகவும் 
மாறக்கூடும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டி 
யிருக்கிறது . 


நமது ஆயுர் வேதத்திலும் , மகரிஷிகளால் இயற்றப்பட்ட 
மற்ற நம் புராதன சாஸ்திரங்களிலும் இந்த உலகத்தை 
ஆராய்ந்திருக்கும் விதம் இதைக்காட்டிலும் நேர்மையாகவும் 
எளிதாகவும் இருக்கிறது . அவ்வாராய்ச்சி பின் வருமாறு: 


இந்த உலகம் நமது புலன்களால் அறியப் படுகிறது . 
நமது புலன்கள் 5. அவையாவன : 


( 1 ) சத்தத்தை அறிதல் 


( 2 ) ஸ்பர்ச உணர்ச்சி 


( 3 ) ஒளி யறிதல் 


( 4 ) சுவை யறிதல் 


( 5 ) நாற்ற மறிதல் 


வ்வைந்து புலன்களாலும் அறியப் படும் பொருள்களுக்கு 
ஐந்து பெயர்களைக் கொடுத்தார்கள் : 
( 1 ) செவிப் புலனால் அறியப்படும் பொ க் 

ஆகாயம் 1 என்றுபெயர் . அதன் குணம் சத்தம் . 


( 2 ) ஸ்பர்ச உணர்வினால் உணரப்படும் பொருளுக்கு 

வாயு என்று பெயர் . அதன் குணம் சத்தம், 
ஸ்பரிசம் என்பன . 


( 3 ) கட்புலனால் அறியப்படும் பொருளுக்குத் தேயு 

என்று பெயர் . அதன் குணம் , சத்தம் , 
ஸ்பரிசம் , ரூபம் என்பன . 


( 4 ) சுவையினால் அறியப்படும் பொருளுக்கு அப்பு 
என்று பெயர் . 
பெயர் . அத 

அதன் குணம் சத்தம் , 
ஸ்பரிசம் , ரூபம் , ரஸம் என்பன . 


( 5 ) மூக்கினால் அறியப்படும் பொருளுக்கு ப்ருதிவி 
பெயர் . அதன் 

சத்தம் 
ஸ்பரிசம் , ரூபம் , ரஸம் , கந்தம் , என்பன . 


என்று 


குணம் 


இவ்விதமாக உலகத்தை ஐந்து விதங்களாகப் பிரித்து 
இவற்றிற்கு மூலப்பொருள்கள் அல்லது பூதங்கள் என்று 
பெயர் இட்டனர் . 


இவ்வுலகத்தில் புலன்களால் அறியப்படும் பொருள்கள் 
யாவும் இந்த ஐந்து பூதங்களாலேயே உண்டாக்கப்பட்டிருக் 
கின்றன என்பது அடிப்படையான கொள்கை . 


1 . 


ஆகாயம் எப்படி செவியால் உணரப்படுகிறதென்பதைச் சற்று 

விளக்குவோம் . ஒருவனுக்கு செவிப்புலனைத்தவிர மற்றப் 
புலன்கள் இல்லையென்று வைத்துக்கொள்வோம் . அவன் 
காதின் உதவியால் ஒரு சத்தத்தைக் கேட்டு அது இத்தனை 
தூரத்திலிருந்து கேட்கிறதென்பதையும் எந்தத் திசையிலி 
ருந்து கேட்கிறதென்பதையும் அறியலாம் . நீளம் (length ) , 
திசை ( angular distance) இரண்டும் அறியப்படின் ஆகா 
யம் ( space ) அறியப்படும் . 


xii 


தவிர , இவ்வுலகத்திலுள்ள பொருள்கள் ஒவ்வொன்றை 
யும் சந்திர அம்சம் , அக்னி அம்சம் என்ற இரண்டு அம்சங் 
களாகப்பிரித்து , சந்திர அம்சம் அதிகமாக இருக்கும் பொருளை 
சீதமானதென்றும் , அக்னி அம்சம் அதிகமாக இருக்கும் 
பொருளை உஷ்ணமானதென்றும் பெயர் கொடுத்திருக்கிறார் 
கள் . அக்னி அம்சத்தை சூரிய அம்சமென்றும் சிலர் அழைக் 
கிறார்கள் . 


நமது 


சரீரத்தை 


கூறு . 


எடுத்துக்கொண்டு 

அதன் 
பாட்டை அறிய வேண்டின் அதையும் பல பாகங்களாகப் 
பிரிக்கவேண்டும் . மேல்நாட்டார் நமது சரீரத்தை ( 1 ) எலும் 
புக்கூடு ( skeleton ) , ( 2 ) இரத்த கோசம் (circulatory system ) , 
(3 ) சுவாஸ கோசம் ( respiratory system ) , ( 4 ) ஜீரண கோசம் 
(digestive system) , ( 5 ) ரஸ கோஸம் (lymphatic system) , 
( 6 ) தசைக் கோசம் ( muscular system ) , ( 8 ) நரம்புக் கோசம் 
( nervous system ) , ( 3 ) மல கோசம் ( excretory system ) , 
( 1 திரவ உற்பத்தி கோசம் ( endocrines ) என்ற பல கோசங் 
களாகப் பிரித்திருக்கிறார்கள் . 


ஆயுர் வேதத்தில் சரீரத்திலுள்ள பாகங்களை 3 வகையா 
கப் பிரிவினை செய்திருக்கிறார்கள் : 


இதில் 


1. முதலாவது வகை 

வகை - அங்க விபாகம் , 
நமது சரீரத்தில் வேலை செய்யும் பற்பலஉறுப்புகளையும் , தனித் 
தனியாகக் கணக்கிட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் . 


2. இரண்டாவது வகை பரிணாம விபாகம் . இதில் 
நாம் உண்ணும் பலவித ஆகாரங்கள் முதலியன , நமது உடம் 
பின் பல அம்சங்களாக எப்படி மாறுகின்றன , என்பதை விவ 
ரித்திருக்கிறார்கள் . 


3. மூன்றாவது ‘உற்பத்தி விபாகம் . இதில் நமது 
சரீரத்தின் ஒவ்வொரு பாகமும் கர்ப்பத்தில் , எப்படி உண்டா 
கிறது என்பதை விவரித்திருக்கிறார்கள் . 


xi 


1. அங்க விபாகம் 


( a ) மொத்தமாகப் பிரிக்கப்பட்ட அங்கங்கள் 6 : -- 

1. தலை , 2. உடம்பு, 3. கைகள் 2, 4. கால்கள் 2. 
( 6 ) தனித்தனியாகப் பிரிக்கப்பட்ட அங்கங்கள் : - இவை 

களை இரண்டு தொகுதிகளாகப் பிரித்திருக்கிறார் 
கள் . ( 1 ) தெளிவாகப் பிரித்து அறியக்கூடி 

( 2 ) மிகச் சிறியவைகளாக இருப்பதி 
னாலோ ஒன்றோடொன்று சேர்ந்திருப்பதினாலோ 
தனித்தனியாகக் கண்ணால் பார்க்கமுடியாதவை : 


யவை . 


( 1 ) தெளிவாகப் பிரித்து அறியக்கூடியவை : 


1. தோல்கள் 6 : - ( 7 என்றும் சிலர் ) 


( a ) உதகதரா ( நீர் உள்ளது ) 
( b ) ரக்ததரா ( இரத்தம் உள்ளது ) 
( c ) சிரங்கு உண்டாகும் தோல் 
- (d ) குஷ்டம் உண்டாகும் தோல் 
( e ) கட்டி உண்டாகும் தோல் 
( f ) காயப்பட்டால் அதிக வேதனையும் கண் 

இருட்டலும் உண்டாகும் தோல் , 


2 . 


... 


32 


32 


எலும்புகள் 360 
( a ) பல் உரல்கள் 
( b ) பற்கள் 
( c ) நகங்கள் 
( d ) கால் , கை , சலாகைகள் 
(e) கால் , கை , விரல் எலும்புகள் 
( f ) குதிகால் 
( g ) கை மணிக்கட்டு முன் பாகம் 
( h ) கணுக்கால் ... 
(i ) மணிக்கட்டு 
( j ) முழங்கால் ... 


20 
20 
60 


2 


... 


2 


:: 


... 


4 


xiv 


... 


... 


... 


1 . 


( k ) முழங்கை 
( 1) முழங்கால் சில்லு 

2 
( m ) முழங்கைச் சில்லு 

2 
( n ) துடை 

2 
( 0 ) புஜம் 

2 
( p ) அக்ஷம் (தோள் முன் எலும்பை புஜத் 

தோடு சேர்க்கும் முளை போன்றது ) 
( q ) ஜத்ரு ( காரை எலும்பு ) 

2 
( r ) பின்புறப் பட்டை ... 

2 
( 9 ) தோள் பட்டை 

2 
( t ) குறி ..... 

1 
( u ) ஆஸனம் 

1 
( v ) முதுகுத் தண்டு ( அடிப்பாகம் உள் 
பட ) 

36 
(w ) கழுத்து 

15 
{ x ) முகவாய்க்கட்டை 

1 
( y ) முகவாய்க்கட்டை . இணைத்திருக்கும் 
எலும்புகள் 

2 
( z ) நெற்றி 

2 
( aa ) மேல்வாய் (தாலு ) 

2 
( bb ) கண் எலும்பு 

2 
( co ) தாடை 

2 
( dd ) மூக்கு 

1 
( ee) மார்புக் கூடு 

48 
( ff ) மார்புக் கூடு படியும் எலும்புகள் 24 
( gg ) பொட்டு எலும்பு 

2 
(hh ) தலை ஓடு 
(ii ) மார்பு 

17 


... 


1 


... 


... 


... 


3 , ஐம்புலன்களின் பொறிகள் 5 : 

( a ) தோல் 
( b ) நாக்கு 
( c ) மூக்கு 
( d ) கண்கள் 
(e ) காதுகள் 


XV 


4. ஐம்புலன்கள் ( உணரும் சக்திகள் ) 

( a ) ஸ்பர்ச உணர்ச்சி 
( b ) உருசி உணர்ச்சி 
( c ) நாற்ற உணர்ச்சி 
( d ) பார்வை உணர்ச்சி 

( e ) சத்த உணர்ச்சி 
5. கர்மேந்திரியங்கள் (வேலை செய்யும் சக்திகள் ) 

( a ) எடுத்தல் -கைகள் 
( b ) நடத்தல் - கால்கள் 
( c ) மலம் போக்கல் - பாயு 
( d ) மூத்ர , ரேதஸ் விடுதல் - உபத்தம் 
( e ) பேசுதல் - நாக்கு 


6. சேதனன் (மனதோடு கூடிய ஆத்மா) உடைய 

இருப்பிடமாகிய இருதயம் . 


7. உயிர் நிலைகள் 10 : -- 

( a ) தலை 
( b ) கழுத்து 
( c ) இருதயம் 
( d ) தொப்புள் 
{ e ) ஆஸனம் 
(f ) மூத்திரப்பை 
( g ) ஓஜஸ் ( இருதயத்திலும் சரீர முழுவதும் 

வியாபித்திருக்கும் ஸர்வதாது ஸாரம் ) 
( h ) சுக்கிலம் 
{i ) ரத்தம் 
(j ) மாம்ஸம் 


இந்த 10 உயிர் நிலைகளுள் முதல் 6, அதாவது , தலை , 
கழுத்து , இருதயம் , தொப்புள் , ஆஸனம் , மூத்திரப்பை , 
இவைகள் மர்ம ஸ்தானங்கள் . இவைகளுக்குக் கெடுதி ஏற்பட் 
பால் மரணம் ஏற்படக்கூடியவை , 


YVI 


8. கோஷ்ட (உடம்பினுட் பக்கத்திலுள்ள ) 
அங்கங்கள் 

15 : --- 


( a ) நாபி ( தொப்புள் ) 
( b ) இருதயம் 
( c ) க்லோம அல்லது புப்புஸம் என்னும் 

நுரையீரல் 
( d ) மண்ணீரல் 
( e ) கல்லீரல் 
(f ) மூத்திரக் குண்டிக்காய்கள் 
( g ) மூத்திரப் பை 
( h ) மலந்தாங்கி ( Transverse colon ) 
( i ) ஆமாசயம் ( வயிறு ) 

க்ரகணி ( Duodlenum ) 
( j ) பக்வாசயம் 

குடல் ( Intestines ) 
( k ) சிறு குடல் - ( Smaller intestines ) 
( 1 ) பெருங்குடல் ( Ascending colon ) 
( m ) உத்தரகுதம் ( Descending colon ) 
( n ) அதரகுதம் ( Rectum ) 
( 0 ) வபாவ ஹனம் - ( Peritoneum and 

Omentum ) 


9. ப்ரத்யங்கங்கள் 56. ( சில்லரை அங்கங்கள் ) 


2 


2 


2 


: 


2 


1 


2 


( a ) முழங்கால் ஆடு சதை 
( b ) துடை 
( c) பின்புறம் சதை 
( d ) விரை 
( e ) குறி 
( f ) கக்கத்தின் பக்கங்கள் 
( g ) துடை இடுக்குகள் 
( h ) பின்புறம் மேல் பக்கம் ... 
( i) மூத்திரப் பையின் உச்சி .. 
(i ) வயிற்றின் சதை ... 
( k ) ஸ்தனங்கள் 
( 1 ) தோள்கள் 


2 


: 


2 


1 


1 


21 


... 


2 


xvii 


... 


1 
2 
2 
2 


... 


( m ) பின்கை ஆடு சதைகள் 
( n ) முக வாய்க்கட்டை 
( 0 ) உதடுகள் 
( p ) கடை வாய்கள் 
( g ) ஈறுகள் 
( r ) மேல் வாய் ( சுண்ணம் ) 
( s ) உள் நாக்கு 
( t ) தொண்டைப் பக்கச் சதை 
( u ) நாக்கு 
( v ) தாடை 
( w ) காதுகள் 
( x ) காது ஓட்டைகள் 
( y ) கண்களின் கோளங்கள் 
( z ), கண் த்வாரங்கள் 
( aa ) கண்கள் சேரும் ஓரங்கள் 
( bb ) புருவங்கள் 
( cc ) பிடரி 
( dd ) உள்ளங்கால்கள் 

உள்ளங்கைகள் 


1 
1 
2 
1 
2 


... 


... 


2 


. 


2 
2 


.. 


2 
2 
1 


... 


} 


4 


... 


10. பெரிய துவாரங்கள் , 

கண் 2 , காது 2 , மூக்கு 2 , 
வாய் 1 , மலஜ்ல வாரங்கள் 2 . 


9 


11. ஆசயங்கள் 7 : 
( 1 ) ரத்தாசயம் - அதாவது இருதயம் . 
( 2 ) கபாசயம் - மார்பு . 
( 3 ) ஆமாசயம் - வயிறு . 
(( 4 ) பித்தாசயம் -- தொப்புளுக்கு மேலும் 

இருதயத்துக்குக் கீழும் உள்ள இடம் . 
( 5 ) வாதாசயம் தொப்புளுக்குக்கீழ் உள்ள 

இடம். 
( 6 ) பக்வாசயம் -- சிறுகுடல் . 
( 7 ) மூத்திராசயம் - மூத்திர்ப்பை . 
ஸ்த்ரீகளுக்கு அதிகமாயிருப்பது - கர்பாசயம் . 


xviii 


( 2 ) தெளிவாகத் தனித்தனியாய்க் கண்ணுக்குப் 

புலப்படாதவைகள் : 
( 1 ) பேசி என்னும் தசைகள் ( muscles ) 500 

அவைகளுள் : 
( a) கால் கைகளில் 

4do 
( b ) உடம்பில் 

66 
( c ) கழுத்துக்குமேல் 

34 


... 


15 


... 


விவரம் : 
( a ) கால் கைகளில் : 

ஒவ்வொரு காலிலும் 

விரல் 1 - க்கு 3 வீதம் 
முன் பாதம் 
புறங்கால் 
குதிகால் , உள்ளங்கால் 
குதிகாலுக்கும் முழங்காலுக்குமிடையே 
முழங்கால் 
துடை 
துடை இடுக்கு 

ஆ . கால் 1 - க்கு 
கைக்கும் அப்படியே 


... 


10 
10 
10 
20 

5 
20 
10 
100 


.. 


... 


ஆ 


... 


400 


( b ) உடம்பில் : 


ஆஸனம் 
குறி 


ஷை தையல் மேட்டில் ( ஸேவ நீ ) ..... 


3 
1 
1 
2 


விரை 


... 


பின் புறப்பட்டைகள் 
மூத்திரப்பையின் மேல் 


= 10 


2 


வயிறு 


5 


தொட்புள் 
மேல் முதுகில் நீண்ட டோசிகள் 
விலாக்கள் 
மார்பு 
தோள் 


... 


5+ 5 = 10 

6 
10 
7 


.. 


... 


ANIA 


இருதயத்திற்கும் , வயிற்றுக்கும் இடையே 
கல்லீரல், மண்ணீரல் மலதரா 


2 
6 
66 


( c ) கழுத்துக்குமேல் : 


: 


குரல்வளை 


... 


... 


-- 


... 


நாக்கு 


: 


. 


கழுத்து 

4 
தாடைமுதல் பொட்டு வரையில் 

8 

1 
அடித்தொண்டை 

1 
மேல் வாய் 

2 

1 
உதடுகள் 

2 
மூக்கு 

2 
கண்கள் 

2 
கன்னங்கள் 

4 
காதுகள் 

2 
நெற்றி 

4 . 
11 

34 
ஸ்த்ரீகளுக்கு அதிகமாக இருப்பது : 

20 
ஸ்தனங்கள் 

5 + 5 = 10 
குறி உள்ளே, வெளியே 

2 + 2 = 4 
பிரசவ மார்க்கம் 

3 
சுக்ர , ருது , மார்க்கங்கள் 

3 
20 


.. 


3 .. 


தலை 


... 


: 


... 


... 


இத்தசைகள் உடம்பிலுள்ள ரத்தக் குழாய்கள் 
முதலியவற்றை மூடிக்கொண்டு 

உடம்பிற்கு 
வலுவைக் கொடுக்கின் றன . 


900 


( 2 ) ஸ்நாயு என்னும் தசை நார்கள் 

அவைகளுள் 


( a ) கால் , கைகளில் 
( b ) உடம்பில் 
( c ) கழுத்துக்குமேல் 


600 
230 
70 


XX 


. 


30 


: 


30 


விபரம் : -- 

( a ) கால் கைகளில் : 
ஒவ்வொரு காலிலும் 
விரல் 1 - க்கு 6 விதம் 
குதிகால் 
உள்ளங்கால் 
கணுக்கால் 
முழங்கால் 
முழங்கால் முட்டு 
துடை 
துடை இடுக்கு 
ஆக கால் 1 - க்கு 

2 கால்களுக்கு 
அவ்விதமே 2 கைகளுக்கு 


... 


30 
10 
40 

10 
150 வீதம் 

300 
300 
600 


1 .. 


( b ) - உடம்பில் : 
இடுப்பு : 

60 
முதுகு 

80 
விலாப்பக்கங்கள் 

60 
மார்பு 

30 
ஆக 

230 
( c ) கழுத்துக்கு மேல் : 
கழுத்து 

36 
34 

70 
மேலே சொல்லப்பட்ட ஸ்நாயுக்கள் 

நான்கு 
வகை : 


தலை 


( 1 ) படர்ந்திருக்கும் ஸ்நாயுக்கள் : -- இவை கால் கை 
களிலும் சந்திகளிலும் உள்ளவை . 

( 2 ) திரண்டு உருண்டையானவை :-இவைகளுக்குக் 
கண்டரங்கள் என்று பெயர் . இவை துடையிலிருந்து கால் 
விரல் நுனி நகம் வரையில் கால் ஒவ்வொன்றிலும் 2 வீதம் 
கால்களில் 4 - ம் , தோளிலிருந்து கைவிரல் நுனி நகம் வரையில் 
கை ஒவ்வொன்றிலும் 2 வீதம் கைகளில் 4- ம் , தலையிலிருந்து 
கழுத்து இருதயம் வழியாகக் குறிவரையில் 4- ம் , மார்பிலிருந்து 
முதுகு வழியாகப் பின்புறம் வரையில் 4 - ம் ஆக 16 கண்டரங் 
கள் 

ள்ளன . - 


KxI 


(3 ). ஓட்டையுள்ளவை : - த்வாரமுள்ள ஸ்நாயுக்கள் 
வயிற்றின் முடிவிலும் , குடல்களின் முடி.விலும் , மூத்திரப்பை 
யிலும் இருக்கின் றன . 

( 4 ) பெருத்தவை : - இவை விலாப்பக்கத்திலும் , மார் 
பிலும் , முதுகிலும் , தலையிலும் இருக்கின்றன . 

இத்தசை நார்களே உடம்பிலுள்ள எலும்பு , 
தசைகள் , , 

ரத்தக்குழாய்கள் , ஸந்திகள் இவைகளை ஒன்றோ 
டொன்று பிணைக்கின்றன . ஆகவே எலும்பு முறிந்தாலும் , 
தசைகள் வெட்டப்பட்டாலும் , ரத்தக்குழாய்கள் அறுபட்டா 
லும் ஏற்படும் ஆபத்தை விட , ஸ்நாயுக்கள் அறுந்து போவத 
னால் ஏற்படும் ஆபத்துக் கடுமையானது . 

3. ஸிரைகள் அல்லது ரத்தம் ஓடும் குழாய்கள் 700 : 
இவை நாபி (தொப்புள் ) யிலிருந்து முதலில் 40 பெரிய ஸிரை 
களாகப் பிரிந்து கிளம்புகின்றன . அவை ஒவ்வொன்றிலும் 
ரத்தம் , வாதம் , பித்தம் , கபம் இந்த நான்கும் சேர்ந்தே 
செல்லுகின்றன . ஆனால் இவைகளுள் 10 ல் வாதம் அதிக 
மாகவும் , 10 ல் பித்தம் அதிகமாகவும் , 10 ல் கபம் அதிகமாக 
வும் , 10 ல் ரத்தம் அதிகமாகவும் செல்லுகின்றன . 

இந்த 
நான்கு வகை ஸிரைகளும் நான்கு வித வர்ணங்களுடையன 
வாக இருக்கிறபடியால் வித்தியாசத்தை எளிதில் கண்டுகொள் 
ளக்கூடியதாக இருக்கிறது . வாத ஸிரைகள் அருண வர்ணம் 
அதாவது அருணோதய கால சூரியன் வர்ணம் ; வாயு நிறைந்து 
மிருக்கும் . பித்த ஸிரைகள் உஷ்ணமாகவும் நீல நிறமாகவும் 
இருக்கும் , கப ஸிரைகள் சீதமாகவும் மஞ்சள் கலந்த 
வெண்மை நிறமாகவும் இருக்கும் . ரத்த ஸிரைகள் 

நல்ல 
சிவப்பாக இருக்கும் . 

1. வாதம் , பித்தம் , கபம் என்பவை நாம் உண்ணும் ஆகாரம் முதலிய 
வைகளிலிருந்து உண்டாகும் பொருள்கள் . அவற்றின் விபரம் இனி 
விவரிக்கப்படும்பரிணாமவிபாகத்தில் காண்க . 

2. இதில் சொல்லப்பட்ட நான்குவித விரைகளில் பித்த விரைகளை 
மேல் நாட்டார் ( veins ) அசுத்த ரத்தக்குழாய்கள் என்றும் , ரத்த விரை 
களை ( arteries ) சுத்த ரத்தக்குழாய்கள் என்றும் பெயரிட்டிருப்பதாகத் 
தெரிகிறது . வாத விரைகள் , கப விரைகள் இவ்விரண்டும் தனியாகப் 
பிரிக்கப்பட்டுப் பெயரிடப்படவில்லை யென்று தெரிகிறது . 


XII 


நாபியிலிருந்து கிளம்பியபிறகு ஒவ்வொரு 10 ஸிரை 
களும் 175 ஸிரைகளாகப் பிரிந்து சரீரம் முழுவதும் வியாபிக் 
கின்றன . இந்த 175 ல் கால் கைகளில் 100 ம் , உடம்பில் 34 ம் 
கழுத்துக்கு மேல் 41 மாகப் பரவி நிற்கின்றன . 


ஆகையால் ஒவ்வொரு அங்கத்திலும் 4 வித ஸிரை 
களும் சமமான எண்ணிக்கையுள்ளவைகளாகவே செல்லுகின் 
றன . - இதில் பித்த ஸிரையின் கிளைகளில் ஒரு விசேஷமுண்டு . 
கழுத்துக்கு மேல் செல்லுகிற பித்த. ஸிரைகளுள் கண்களில் 
10 ம் , காதுகளில் 2 ம் செல்லுகின்றன . மற்றவகை ஸிரைகள் 
கண்களில் 8 ம் காதுகளில் 4 ம் செல்லுகின்றன , இதற்குக் 
காரணம் கண்களின் பிரகாசம் பித்தத்தின் சக்தியால் ஏற் 
படுகிறது என்பதேயாகும் . 

இந்த 700 ஸிரைகளில் கத்தி படக்கூடாதவை 98 . 
இவற்றுள் கால்கைகளில் 16 ம் , உடம்பில் 32 ம் , கழுத்துக்கு 
மேல் 50 ம் இருக்கின்றன . இவற்றின் விவரத்தை ஸுச்ருத 
ஸம் ஹிதை, சாரீரஸ்தானம் , 7 வது அத்யாயம் , 21 வது சுலோ 
கத்திற்குப்பின் உள்ள உரைநடைப்பகுதியில் காண்க . 

4. தமனிகள் அல்லது வாயுவினால் நிரப்பப்படக் 
கூடியவை 200 : 


இவைகளையே தமிழில் நாடிகள் என்று வழங்கு 
கிறோம் . நாடி என்ற சொல்லுக்கு நாளம் என்னும் குழாய் 
போன்ற த்வார முள்ளது என்பது பொருள் . இவைகளும் 
நாபியிலிருந்து 24 மூல தமனிகளாகக் கிளம்பி 10 மேல் நோக் 
கியும் , 10 கீழ் நோக்கியும் 4 குறுக்காகவும் செல்லுகின்றன . 
மேலே சல்லும் 10 தமனிகளும் இருதய ஸ்தானத்திற்குச் 
சென்றதும் ஒவ்வொன்றும் மூன்றாகப்பிரிந்து 30 ஆகின்றன .. 

இந்த 30 கிளைகளுள் 8 கிளைகள் சத்தம் , ரூபம் , ரஸம் , 
கந்தம் , இவைகளை எடுத்துச் சென்று அவைகளை அறியும் 
சக்தியினிடம் உதவுகின்றன . 12 கிளைகள் மூச்சு விடுதல் 
மூச்சு உள்ளிழுத்தல், பேசுதல், கத்துதல் , தூக்கம் , விழித்தல் , 
கொட்டாவி விடுதல் , தும்மல் , சிரித்தல் , கண்ணீர் விடுதல் , 


1. தமனிகளை மேல் நாட்டார் nerves என்ற பெயரிட்டழைக் 
கிறார்கள் . 


xxiii 
ஸ்திரீகளுக்குப் பால் சுரத்தல் , புருஷர்களுக்கு சுக்கிரம் சுரத் 
தல் முதலிய வேலைகளைச் செய்விக்கின்றன . பாக்கி 10 கிளை 
கள் தொப்புளுக்கு மேலே உள்ள இடங்களில் வாதம் , பித்தம் , 
ச்லேஷ்மம் , ரத்தம் , ரஸம் இவைகளை அவைகளின் மார்க்கங் 
களில் செல்லும்படி செய்கின்றன . தமனிகள் இரட்டைகளர் 
கச் சேர்ந்தே வேலை செய்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது . 


கீழே செல்லும் 10 தமனிகளும் வயிற்றுக்கும் குட லுக் 
கும் இடையே ஒவ்வொன்றும் 3 - ஆகப் பிரிந்து 30 ஆகின்றன . 
இவை பித்தாசயத்தை 1 அடையும்போது அங்குள்ள அன்ன 
பான ரஸத்தை நன்றாகப் பக்குவம் செய்வித்து ரஸத்தை 
அதன் ஸ்தானத்துக்கு அனுப்புகின்றன . மேலே 

மேலே சொல்லப் 
பட்ட 30 பிரிவுகளில் 2 பிரிவுகள் குடலில் அன்ன பானாதிகளை 
நகரும்படி செய்கின்றன , 2 பிரிவுகள் அங்கிருந்து திரவமான 
கழிவுப் பொருளை மூத்திராசயத்துக்குச் செலுத்துகின்றன , 
சுக்ரத்தை 2 பிரிவுகள் சேர்க்கின் றன , 2 பிரிவுகள் சுக்ரத்தை 
வெளிப்படுத்துகின்றன . இந்த 4 பிரிவுகளே ஸ்திரீகள் சரீ 
ரத்தில் ருதுவை உண்டாக்கி வெளிப்படுத்துகின்றன . 2 பிரிவு 
கள் மலத்தை வெளிப்படுத்துகின் றன , 2 பிரிவுகள் மூத்தி 
ரத்தை வெளிப்படுத்துகின்றன . இப்படி வேலை செய்யும் 
12 பிரிவுகள் போக பாக்கி 18 பிரிவுகளில் 8 பிரிவுகள் குறிக்கே 
செல்லும் 4 மூல தமனிகளிடத்தில் வியர்வையைச் சேர்ப்பிக் 
கின்றன . பாக்கி 10 பிரிவுகளும் தொப்புளுக்குக் கீழே உள்ள 
பாகங்களில் வாதம் , பித்தம் , கபம் , ரத்தம் , ரஸம் இவைகளை 
அவைகளின் மார்க்கங்களில் செலுத்துகின்றன . 


குறுக்காகச் செல்லும் 4 மூலதமனிகளும் ஒவ்வொன் 
றும் நூற்றுக் கணக்காகவும் , ஆயிரக்கணக்காகவும் பிரிந்து சரீ 
ரத்தில் வியாபிக்கின்றன . அவற்றின் நுனிகள் மயிர்க்காம்புக 
ளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன . அவைகள் சரீரத்தின் 
உள்ளும் புறமும் ரஸம் பரவுவதற்கு உதவுகின்றன . முக்கிய 
மாக சரீரத்திலிருந்து வியர்வையை வெளிப்படுத்துகின்றன . 
இவைகளின் உதவியினாலேயே உடம்பின்மேலே தேய்க்கப் 
படும் எண்ணை முதலிய பசையுள்ள பொருள்கள் உடம்பிற் 

1. பித்தாசயம் இருதயத்துக்கும் தொப்புளுக்கும் இடையே 
உள்ள ஸ்தானம் , 


xxiv 


குள் செல்லுகின் றன . ஸ்பர்ச உணர்ச்சியை எடுத்துச் செல் 
வனவும் இவைகளே . 


5. யோக வா ஹி என்னும் மிக சூக்ஷ்மமான ஸ்ரோ 
தஸ்கள் அல்லது நாடிகள் 22 , இவைகள் யோகிகளுக்கே வசமா 
கக்கூடியவை . இவற்றின் விவரம் யோகசாஸ்திரங்களில் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . 

6. ஸ்ரோதஸ் என்னும் கால்வாய்கள் 1 : - இவை 
நமது சரீரத்திலுள்ள ரஸம் , ரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் , 
எலும்பு முதலிய தாதுக்கள் 2 ஒன்று மற்றொன்றாக மாறும் 
போது அவற்றை எடுத்துச்செல்லும் கால்வாய்கள் . உடம்பில் 
ஸிரைகள் , தமனிகள் , யோக வாஹிகள் தவிர மற்ற குழாய் 
கள் ஸ்ரோதஸ் ஸுகள் என்று கொள்ளலாம் . 


இவைகளுள் 13 வகை உண்டு : 


தின் 


( 1 ) ப்ராணவஹம் இவை ப்ராண வாயுவை 
எடுத்துச் செல்கின்றன --- இதன் மூலம் : இருதயமும் , மஹா 
ஸ்ரோதஸ் என்னும் அன்னபான மார்க்கமுமாகும் . 
( 2 ) உதகவஹம் 

இவை 

சரீரத்திற்கு வேண் 
டிய நீரை எடுத்துச் செல்கின்றன . இவற்றின் மூலம் : மேல் 
வாயின் அடிப்பக்கமும் க்லோமம் என்னும் நுரையீரலும் . 

( 3 ) அன்னவஹம் இது ஆகாரத்தை எடுத்துச் 
செல்கிறது . இதன் மூலம் ; வயிறும் , இடது விலாவும் . 

( 4 ) ரஸவஹம் - இவை நம்முடைய ஆகாரத் 

ஸாரத்தை எடுத்துச் செல்கின்றன . இவைகளின் 
மூலம் : இருதயமும் , இருதயத்தின் வழியே செல்லும் 10 தமனி 
களும் . 
( 5 ) ரத்தவஹம் இவை ரத்தத்தை 

ரத்தத்தை எடுத்துச் 
செல்கின்றன . . இவற்றின் மூலம் : கல்லீரலும் , மண்ணீரலும் . 
( 6 ) மாம்ஸவஹம் -- இவைகள் 

மாம்ஸத்தை 
மேதஸ்ஸாக மாறும் இடத்திற்கு எடுத்துச் செல்வது . இதன் 
மூலம் : ஸ்நாயு என்ற தடித்த தசை நார்களும் , தோலும் . 
< ஸ்ரோ தஸ்ஸுகள் ! 

மேல்நாட்டார் ducts 
என்று அழைக்கிறார்கள் . 

2 , தாதுக்களின் விவரத்தை மேலே பரிணாம விபாகத்தில் காண்க , 


1 . 


என்பதை 


XXV 


( ? ) மேதோவஹம் 

மேதஸ் என்னும் 
- கொழுப்பை எலும்பாக மாறும் இடத்திற்கு எடுத்துச் 
செல்வது . இதற்கு மூலம் : மூத்திரக் குண்டிக்காய்களும் , 
வபாவஹனமும் 1 

- ( 8 ) அஸ்திவஹம் - இது எலும்பின் சத்தை 
மஜ்ஜையாகச் செய்வதற்காக எடுத்துச் செல்வது . இதன் 
மூலம் : மேதஸ்ஸும் , இடுப்பின் பின் புறமும் . 

( 9 ) மஜ்ஜவஹம் இது மஜ்ஜையை சுக்ரமாகச் 
செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்வது . இதற்கு மூலம் : 
எலும்புகளும் , எலும்பு சேரும் ஸந்திகளும் . 

( 10 ) சுக்ரவஹம் - இது சுக்ரத்தை எடுத்துச் செல் 
வது . இதன் மூலம் : விரைகளும் , குறியும் . 

( 11 ) மூத்ரவஹம் இது மூத்திரத்தை எடுத்துச் 
செல்வது . இதன் மூலம் : மூத்திரப் பையும் , துடையிடுக்கு 


களும் . 


( 12 ) மலவஹம் - இது மலத்தை எடுத்துச் செல் 
வது . இதன் மூலம் : பக்வாசயம் என்னும் சிறு குடலும் , 
பெருங்குடலும் . 

( 13 ) ஸ்வேதவஹம் - இவை வியர்வையை எடுத் 
துச் செல்வன -- இவற்றின் மூலம் : மயிர்க்காம்புக் குழிகள் . 

வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் இவை மூன்றும் மேலே 
சொல்லப்பட்ட எல்லா ஸ்ரோதஸ்ஸுகளின் வழியாகவும் 
தேக முழுவதும் வியா பிக்கின்றன . 


மேலே சொல்லப்பட்ட ஸ்ரோதஸ்ஸுகளில் சில 
திரண்டு பெருத்தும் , சில மிக மெல்லியதாகவும் சில நீண்டும் 
சில அகலமாகவும் இருக்கின்றன , இவைகளின் வர்ணம் தாம் 
தாம் எடுத்துச் செல்லுகிற தாதுவின் வர்ணமேயாகும் . மேலே 
ஒவ்வொரு வித ஸ்ரோதஸ்ஸுக்கும் மூலம் என்ற சில இடங் 
கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன . அந்த இடங்களில் ஸ்ரோ 
தஸ்ஸுகள் ஆரம்பிக்கும் அல்லது முடியும் என்பதே அதன் 
பொருள் . 


வபாகபாவஹனம் 


- 


peritoneum and omentum . 


NXVII 


7. அஸ்திஸந்திகள் 210 : இவைகள் எலும்புகள் 
சேரும் இடங்கள் . இவைகளில் இருவகை : ( 1 ) அசையும் 
ஸந்திகள் , ( 2 ) அசையாத ஸந்திகள் . 


அசையும் ஸந்திகள் , கை கால்களிலும் , முகவாய்க் 
கட்டையிலும் , இடுப்பிலும் இருப்பவை . 


மற்றவை அசையாதவை . 


மேலே சொல்லியப்படி 210 - ல் கால் கைகளில் 68 - ம் , 
உடம்பில் 59 - ம் , கழுத்துக்குமேல் 83 - ம் உள்ளன . ஸந்தி 
களின் உருவத்தைப் பொறுத்து அவைகளை 8 வகையாகவும் 
பிரித்திருக்கிறார்கள் . இவற்றின் விவரங்களை ஸுச்ருதஸம் 
ஹிதை , சாரீரஸ்தானம் 5 - வது அத்யாயத்தில் விரிவாகக் 
காண்க . 


8. ஜாலங்கள் . அதாவது வலையைப் போல இடுக்கு 
களோடு அமைக்கப்பட்ட அமைப்புகள் . இவை 4 வகை : 


( 1 ) மாம்ஸ ஜாலம் . 
( 2 ) ஸ்நாயு ஜாலம் . 
( 3 ) அஸ்தி ஜாலம் . 
( 4 ) ஸிராஜாலம் . 


இந்நான்கு வகை ஜாலங்களும் ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து 
இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன . அவை 2 மணிக் 
கட்டுகளிலும் , 2 கணுக்கால்களிலும் ஆக 4 இடங்களில் 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . 


9. கூர்ச்சங்கள் 6. இவை மேலே சொல்லப்பட்ட 
ஜாலங்கள் போல் அஸ்தி , ஸிரா , ஸ்நாயு , மாம்ஸம் இந்நான் 
கும் சேர்ந்து நீண்டு ஒரு பக்கம் குறுகியிருக்கும் அமைப்புகள் . 
இவைகள் கால் , கைகளில் 4 - ம் , கழுத்தில் 1 - ம் , குறியில் 
1 - ம் இருக்கின்றன . 


10. பெரிய மாம்ஸக் கயிறுகள் 4 -- இவைகள் முது 
குத் தண்டில் தசைகளைப் பிணிப்பதற்காக ஏற்பட்டவை . 
உள்ளே இரண்டும் வெளியே இரண்டுமாக அமைக்கப்பட்டி 
ருக்கின்றன . 


Xxvii 


11. தையல் மேடுகள் 7. இவை தலையில் 5 - ம் , நாக் 
கில் 1 - ம் குறியில் 1 - ம் அடைந்திருக்கின்றன . துணி தைத்த 
மேடுபோல் இருப்பன . 


12. மர்மங்கள் 107. இந்த ஸ்தானங்களுக்குக் 
கெடுதி நேரிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படுமாகையால் 
இவைகளுக்கு மர்மங்கள் அல்லது மரண அபாயத்தைத் 
தரும் ஸ்தானங்கள் என்ற பெயர் இட்டிருக்கிறார்கள் : 

இவைகளுள் : -- 
மாம்ஸ மர்மங்கள் 11 . 
ஸிரை மர்மங்கள் 41 . 
ஸ்நாயு மர்மங்கள் 27 . 
அஸ்தி மர்மங்கள் 8 .. 
ஸந்தி மர்மங்கள் 20 . 

107 . 


முதுகில் 


இவைகள் இருக்கும் இடங்கள் : 
கால் 

கைகளில் 44 . 
வயிறு மார்புகளில் 12 . 

14 , 
கழுத்துக்குமேல் 

37 . 
இவைகளுக்கு அபாயம் ஏற்பட்டு மரணம் உண் 
டாகும் காலவரையறையைப் பொறுத்து ஐந்து வகையாகப் 
பிரித்திருக்கிறார்கள் : 


1 . 


உடனே மரணத்தைக் கொடுப்பது 19. இவை 
களுக்குக் கெடுதி ஏற்பட்டால் உயர்ந்தது ? 
நாட்களில் உயிருக்குக் கெடுதி ஏற்படும் . 


2. காலக்ரமத்தில் மரணத்தைக் கொடுப்பது 33 . 

இவைகளுக்குக் கெடுதி ஏற்பட்டால் சுமார் 
15 நாள் முதல் 1 மாதத்திற்குள் உயிருக்குக் 
கெடுதி ஏற்படும் . 


3. உள்ளே தைத்திருக்கும் ஆயுதம் முதலிய 
வற்றை எடுத்தால் 

மரணத்தைக் 
கொடுப்பது 3 . 


பிறகு 


Xxviiil 


அங்கம் அல்லது இந்த்ரியத்தைக் கெடுப்பது 


5. வலியைக் கொடுப்பது - 8 . 


இவற்றின் பூரா விபரத்தை மேலேகண்ட ஸுச்ருத ஸம் 
ஹிதையில் காண்க . 


13 . 


கலைகள் அல்லது மீதியான தாதுக் கசிவுகள் : 


நாம் உண்ணும் உணவு நமது சரீரத்தில் பல 
மாறுதல்களை அடைகின் றன . அவைகள் தாதுக்கள் , 
தோஷங்கள் மலங்கள் என்ற மூன்று பிரிவாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கின்றன . ரஸம் , ரத்தம் , மாம் 
ஸம் , மேதஸ் , எலும்பு , மஜ்ஜை, சுக்லம் , என்பன 
தாதுக்கள் . வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் என்பன 
தோஷங்கள் . மலம் , மூத்திரம் வியர்வை முதலியன 
மலங்கள் 1 இவைகளுள் ஒன்றிலிருந்து மற்றொன்று 
உண்டான பிறகு அவ்விரண்டையும் பிரிப்பது 
போன்ற ஒரு கசிவு ஒன்று இடையே மிச்சப்படு 
கிறது . அது சவ்வுக்களாலும் , ஸ்நாயுக்களாலும் , 
சிலேஷ்மத்தாலும் மூடப்பட்டிருக்கும் . இதற்குக் 
கலை என்று பெயர் . இது 7 வகை : 


1. மாம்ஸதராகலா -- மாம்ஸத்தில் பரவும் 

ஸிரை , ஸ்நாயு , தமனி , ஸ்ரோதஸ் இவைகள் 
இந்தக் கலையின் வழியாகப் பரவுகின்றன . 


2 . 


ரத்ததராகலா -- இது மாம்சத்திற்குள் ரத் 
தம் இருக்குமிடங்களிலும் , ரத்தக் குழாய் 
களான ஸிரைகளிலும் , ரத்தல் ரோதஸ்ஸின் 
மூலங்களான கல்லீரல் , மண்ணீரலிலும் ரத் 
தத்தை தாங்கி நிற்பது , 


3. மேதோதராகலா - இது மேதஸ் தங்கியிருக் 

கும் வயிற்றுச்சதையிலும் , சிறிய எலும்பு 
1. இவற்றின் விவரத்தை மேலே பரிணாம விபாகத்திற் காண்க . 

2. பெரிய எலும்புகளுக்குள் இருப்பது மஜ்ஜை , ஆனால் சிறிய 
எலும்புகளுக்குள் இருப்பது மேதஸ்ஸும் ரத்தமுமே , 


Xxix 


களுக்குள் தங்கியிருக்கும் மேதள் ஸிலும் , 

இருந்து மேதஸ்ஸை காப்பாற்றுகிறது . 
4. சிலேஷ்மதராகலா - இது நமது கால் , கை முத 

லிய அங்கங்களை மடக்கவும் , நீட்டவு 
எண்ணை போட்டதுபோல் ஒத்தாசை செய் 
யும் சிலேஷ்மத்தோடு சேர்ந்து சந்திகளில் 
இருந்து சிலேஷ்மத்தைக் காப்பாற்றுகிறது . 


5 . 


மலதராகலா - இது நமது உடம்புக்குள் மலம் 
சேகரிக்கப்படும் இடமாகிய பெருங்குடல் , 
மல்தரா- என்னும் பாகம் முதலான 

இடங் 
களில் இருந்து மலத்தை , அது தங்கும் இடத் 
தினின்றும் பிரிக்கிறது . 


6. பித்த்தராகலா - இது வயிற்றுக்கும் குட 

லுக்கும் இடையே உள்ள க்ரஹணியில் 
இருந்துகொண்டு வயிற்றில் ஆகவேண்டிய 
பக்வம் முடியும் வரையில் 

வரையில் அன்னத்தைக் 
கீழே இறங்காமல் தாங்குகிறது . இதையே 
அக்கினிகலா என்றும் சொல்லுகிறார்கள் . 


7. சுக்ர தராகலா - சரீரம் முழுவதும் வியாபித் 

திருக்கும் சுக்ரத்தைக் காப்பாற்றுகிறது . 
அங்க விபாகத்தைப் பிரத்தியக்ஷமாகப் பரிசோதிக்கும் 
முறை : 
{ a ) இறந்தவர்களின் தேகத்தை அறுத்துப் பரிசோதனை 

செய்தல் , 
( b ) அங்க ஹீனமில்லாமல் இறந்தவனுடைய சரீர்த்தை 

தர்ப்பை , முஞ்சிப்புல் முதலியவற்றால் மூடி நன்றாய் 
இறுக்கிக்கட்டி , ஒரு துவாரமுள்ள பெட்டியில் 

வைத்து , ஓடுகிற ஆற்றில் அமுக்கி வைத்து ஏழு நாள் 
3 . சுக்ரமானது அதன் ஆசயத்தில் இருப்பதோடு சரீரம் முழுவதும் 
வியாபித்திருக்கிறது என்றும் ஸ்திரீ புருஷ ஸங்கம காலத்தில் அது சீக் 
கிரத்தில் சுரந்துவிடுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது , ஸுச்ருதம் 
சரீர ஸ்தானம் அத்தியாயம் 4. ச்லோ . 23 . 


XXX 


கழித்து எடுத்து , ஜாக்கிரதையாக சரீரத்தைப் 
பிரித்து , மெல்லிய குச்சியால் தேகத்தின் தோல் முத 
லியவைகளைப் புறட்ட , ஒவ்வொரு பாகமாகத்தனியே 
பெயர்ந்து வரும் . அவைகளைக் கவனித்தால் தோல் 
முதல் எல்லா அங்கங்களின் அமைப்பும் படிப்படி 
யாகத் தெரியும் . 


( c ) இதிலும் விளங்கா தவைகளை , யோக சக்தியால் மக 

ரிஷிகள் கண்டு பிடித்து எழுதியிருக்கும் ஆயுர்வேத 
நூல்களின் ஒத்தாசையைக்கொண்டு அறியவேண் 
டும் . 


ஆகவே நூலைக்கற்று , அவற்றிலுள்ளதைக் கூடு 
மான வரையில் சரீரப்பரீக்ஷையினால் பரிசோதித்து 
மனதில் நிச்சய ஞானத்தை அடைய வேண்டு மென் 
பது ஆயுர் வேதத்தின் முறை . 


(d ) உடம்பிலுள்ள த்ரவம் முதலிய பதார்த்தங்களின் 

அளவுகள் : 


அடியிற்கண்ட அளவுகள் மேல் எல்லையாகக் 
கருதப்படவேண்டும் . சரீர்த்துக்குத் தக்கபடி இந்த 
அளவுக்குக் குறைவாகவும் இருக்கலாம் . 


தன் இருகைகளையும் சேர்த்துக் கிண்ணிபோல் 
அமைத்து அளக்கும் அளவுக்கு அஞ்சலி என்று 
பெயர் . இவ்வித அஞ்சலிகளால் சரீரத்தில் உள்ள 
த்ரவம் முதலிய பொருள்களின் அளவுகள் பின் 
வருமாறு : 


( 1 ) ஜலம் - அதாவது சரீரத்தில் இருந்து 

கொண்டு பேதிக்குச் சாப்பிடும்போது அல் 
லது வேறு 

காரணங்களால் பேதியாகும் 
போது வெளியே வரக்கூடியதும் , மூத்திரம் , 
ரத்தம் இவைகளைச் சிலசமயம் அதிகமாக் 
கக் கூடியதும் , உடம்பு முழுவதும் பரவி 
மேல் தோலைத்தாங்கி வருவதும் , தோலுக் 
குள் காயங்கள் ஏற்படும் போது அதிலி 


YXXI 


ருந்து லளிகா அல்லது 

ஊந்தண்ணீராக 
வெளி - வருவதும் , உஷ்ணத்தினால் மயிர்க் 
காம்புகளின் வழியாக வியர்வையாக 
வெளியே வரக்கூடியதுமான ஜலத்தின் பரி 
மாணம் 

10 அஞ்சலி . 


9 


( 2 ) ஆகாரத்தினின்றும் அதன் முக்ய 

அம்சமாக உண்டாகும் ரஸம் 
என்னும் 

( Chyle ) 
( 3 ) ரத்தம் 
( 4 ) மலம் 
( 5 ) ச்லேஷ்மம் ( கபம் ) 
( 6 ) பித்தம் 
( 7 ) மூத்திரம் 
( 8 ) வஸை அதாவது - சுத்த பாம் 

சத்தினின்றும் வெளி வரக்கூடிய 


8 
7 
6 
5 
4 


13 


3 


2 


( 9 ) கொழுப்பு 
( 10 ) மஜ்ஜை அல்லது எலும்புக்குள் 

உள்ள ஸாரம் 
( 11 ) மூளை 
( 12 ) சுக்லம் 
( 13 ) ஓஜஸ் எனப்படும் ச்லேஷ்மம் 


1 
3 


- 


( e ) உடம்பிலுள்ள 


பஞ்சபூதங்களின் 


அம்சங்கள் : 


( 1 ) பிருதிவி அம்சம் : - ள் தூலமாகவும் , திடமா 

கவும் , உருவமுடையதாகவும் , கனமாகவும் , 
வழ வழப்பில்லாமலும் , கடினமாகவும் , உள்ள 
அங்கங்கள் , அதாவது : நகம் , எலும்பு , பல் , 
மாம்சம் , தோல் , உடம்பின் உருவ அமைப்பு , 
மயிர் , தடித்த மாம்ஸக் கயிறுகள் , முதலி 
யனவும் , நாற்றமறியும் புலனும் , நாற்றமும் 
பிருதிவி அம்சம் . 


( 2 ) அப்பின் அம்சம் : - திரவமாகவும் , ஓடக் 

கூடியதாகவும் , கடுமை யில்லாததாகவும் , 


XXXII 


எண்ணைப்பசை யுள்ள தாகவும் , மிருதுவா 
கவும் , பசையைப்போல் ஒட்டிக்கொள்ளக் 
கூடியதாகவும் , உள்ளபாகங்கள் அதாவது : 
ரஸதாது , ரத்தம் , வஸை , கபம் , பித்தம் , மூத் 
திரம் , வியர்வை , முதலியனவும் உருசி அறியும் 

புலனும் , உருசியும் அப்பின் அம்சம் . 
( 3 ) தேயு அல்லது அக்னியின் அம்சம் - பித்தம் , 

உஷ்ணம் , சரீரத்தின் காந்தி , முதலியனவும் , 
உருவத்தையறியும் புலனும் , உருவமும் தேயு 
வின் அம்சம் . 


ஸ்பர்சத்தை 


( 4 ) வாயுவின் அம்சம் - மூச்சு வாங்கிவிடுதல் , 

கண் இமைத்தல் , உடம்பைக்குறுக்கல் , நீட் 
டல் , செல்லுதல் , நடத்துதல் , தூக்குதல் 
முதலியனவும் , 

உ ணரும் 
புலனும் ஸ்பர்சமும் வாயுவின் அம்சம் . 
( 5 ) ஆகாச அம்சம் - இடைவெளிகளும் , பெரிய 

சிறிய துவாரங்களும் , சத்தத்தை அறியும் 
புலனும் , சத்தமும் ஆகாச அம்சம் . 


2. பரிணாம விபாகம் 


நாம் உண்ணும் உணவும் பருகும் பானங்களும் 
நமது சரீரத்திலுள்ள பல பாகங்களுக்கும் வளத்தைக் கொடுக் 
கின் றன . அந்த ஆகாரத்தில் ஏற்படும் பிசகினாலேயே பெரும் 
பாலும் வியாதிகளும் உண்டாகின்றன. ஆகையால் ஆகாரம் 
நமது உடம்பில் எவ்வித மாறுதல்களை அடைகின்றது என் 
பதை ஆராய்ச்சி செய்யவேண்டியது அவசியம் . 

அதற்கு அடிப்படையாக நாம் உட்கொள்ளும் 
பொருள்களின் குணங்களையும் அவை ஒவ்வொன்றிலும் சேர்ந் 
திருக்கும் அம்சங்களையும் ஆராய்தல் வேண்டும் . இதையே 
ஆயுர்வேதத்தில் த்ரவ்ய விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார் 


கள் : 


Xxxiii 


1. த்ரவ்யங்களில் சேர்ந்திருக்கும் அம்சங்கள் : -- 


ம் முகவுரையின் ஆரம்பத்தில் கூறியபடி நமது 
அன்னபானாதிகள் உள்பட உலகத்திலுள்ள ஒவ்வொரு 
பொருளும் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , என்னும் 
ஐந்து மூலப் பொருள்களாலேயே உண்டாக்கப்பட்டவை . 
இவ்வைந்தும் சேராத பொருள்களே கிடையாது . ஆனால் 
சில பொருள்களில் பிருதிவியின் அம்சம் அதிகமாகவும் , சில 
பொருள்களில் அப்பின் அம்சமும் , வேறு சில பொருள்களில் 
முறையே தேயு , வாயு , ஆகாயம் என்ற மூலப் பொருள் அதிக 
மாகவும் இருப்பதனால் பொருள்களை : -- 

( 1 ) பார்த்திவ த்ரவ்யம் 
( 2 ) ஆப்ய த்ரவ்யம் 
( 3 ) தைஜஸ்) அல்லது ஆக்நேய த்ரவ்யம் 
( 4 ) வாயவ்ய த்ரவ்யம் 
( 5 ) ஆகாசாத்மக த்ரவ்யம் 


என்று 5 வகையாகப் பிரித்திருக்கிறார்கள் . அவைகளுக்கான 
சில அடையாளங்களையும் அவை நம்து உடம்பில் செய்யக் 
கூடிய வேலைகளையும் தெளிவாகப் பிரித்துக் கூறியிருக்கிறார் 
கள் : 
த்ரவ்யம் அடையாளமான உடம்பில் செய்யும் 

வேலை 
1. பார்த்திவம் 

விருத்திசெய்தல் 
- ( ப்ருதிவி அம்சம் சுறசுறப்பு இறுகச்செய்தல் 
மிகு தியானது ) கடினம் 

கனக்கச்செய்தல் 
வேகமில்லாமை அசையாதிருக்கச் 
அசையாமை செய்தல் 
ஒட்டிக்கொள் 


குணங்கள் 
கனம் 


ளாமை 


இறுகியிருக்கும் 
தன்மை 
புலனுக்கு எளிதில் 
புலப்படுதல் 
நாற்றம் என்ற 
குணத்தின் மிகுதி 


Xxxiv 


திரவம் 


லாமை 


மிருது 


2. ஆப்யம் ( அப் 

நனை த்தல் 
பின் அம்சம் மிகு எண்ணெய் எண்ணெய் 
தியானது ) போன்ற நைப்பு 

போன்ற நைப்பு 
குளிர்ச்சி 

உண்டாக்கல் 
வேகமில்லாமை பிணைத்தல் 
அசையுந்தன்மை இளகி ஓடச்செய் 
இடைவெளியில் தல் 

மிருதுவாக்கல் 

மனதுக்குச் சந்தோ 
ரசம் அல்லது ஷத்தைக் கொடுத் 
உருசி என்னும் 

குணத்தின் மிகுதி 
3 .. தைஜஸம் அல் உஷ்ணம் 

எரித்தல் 
லது ஆக்நேயம் வேகம் 

வேகச் செய்தல் 
நுட்பம் 

உருவத்தைத் தெளி 
கனமில்லாமை 

வுறக் காட்டல் 
வறட்சி 

பளபளப்பைக் 
ஒட்டிக்கொள் 

கொடுத்தல் 

மேனியைக் கொடுத் 
ரூபம் என்னும் 

தல் 
குணத்தின் மிகுதி 


தல் 


ளாமை 


4. வாயவ்யம் 
( வாயு அம்சம் 
மிகுதியாக உள் 
ளது ) 


கனமில்லாமை வறட்சியுண்டு 
குளிர்ச்சி 

பண்ணல். 
வறட்சி 

அயர்வுண்டாக்கல் 
சுறசுறப்பு 

மனதில் பற்பல 
ஒட்டிக்கொள் 

எண்ணங்களைக் 
ளாமை 

கொடுத்தல் 
நுட்பம் 

இடைவெளியுண் 
ஸ்பர்ச குணத்தின் 

டாக்கல் 
மிகுதி 

இலேசாகச் செய் 
தல் 


5. ஆகாசாத்மக 
( ஆகாய அம்சம் 
அதிகமாக உள் 
ளது ) 


மிருதுத் தன்மை மிருதுவாக்கல் 
கனமில்லாமை 

த்வாரமுண்டாக்கல் 
நுட்பம் 

இலேசாகச் செய் 
மழமழப்பு 
சத்தம் என்னும் 
குணத்தின் மிகுதி 


தல் 


XXXV 


2. த்ரவ்யங்கவின் குணங்கள் 


இவ்வைந்துவகை த்ரவ்யங்களின் அடையாளங் 
களை ஒன்றுசேர்த்தால் 25 குணங்கள் கிடைக்கின்றன . 


அவை : 


மெது 


ஸ்தூலம் 


கனம் 

இலேசு 
சுறசுறப்பு 

மழமழப்பு 
கடினம் 

மிருது 

வேகம் 
அசையாமை அசையுந்தன்மை 
ஒட்டிக்கொள் ஒட்டிக்கொள்ளும் 
ளாமை 

தன்மை 
இறுகியிருத்தல் 

நெகிழ்ந்தோடுந் 
தன்மை 

நுட்பம் 
நைப்பு 

வறட்சி 
உஷ்ணம் 

குளிர்ச்சி 
சத்தம் 
ஸ்பர்சம் 
ரூபம் 
ரசம் 

கந்தம் 
ஆயுர் வேதத்தில் முக்கியமாக ஆராயவேண்டிய 
குணங்கள் : 

( 1 ) ரஸம் : 


கடைசியாகச் சொல்லப்பட்ட 5 குணங்களில் ரஸம் 
என்ற உருசியை நாம் மிகவும் முக்கியமாக ஆராய்வேண்டும் . 
ஏனெனில் த்ரவ்யங்கள் நமது உடம்பில் எவ்விதம் மாறுகின் 
றன என்பது அந்த த்ரவ்யங்களின் ரஸத்தையே பொறுத்தி 
ருக்கிறது . ரஸம் என்ற உருசியின் முக்யத்துவத்தைச் சிறிது 
விளக்குவோம் . மேல் நாட்டார் த்ரவ்யங்களின் சேர்க்கையை 
chemical composition ( ரசாயனச் சேர்க்கை ) என்று அழைக் 
கிறார்கள் . அவ்வித ரசாயனச் 

சேர்க்கையைப் பொறுத்து 
சேர்க்கை த்ரவ்யங்களை acid , alkali , salt ( அம்லம் , காரம் 


XXXVII 


XV 


உப்பு ) என்று 3 வகையாகப் பிரித்திருக்கிறார்கள் . இம்மூன் 
றையும் எளிதில் அவைகளின் உருசியைக்கொண்டு கண்டு 
பிடித்துவிடலாம் . ஏனெனில் acid ( அம்லம் ) 

( அம்லம் ) என்பது 
புளிப்பு . Alkalis ( காரம் ) என்பது உவர்ப்பும் உப்பும் . Salts 
( உப்பு ) என்பது உப்பு . ஆகையால் த்ரவ்யங்களின் சேர்க் 
கையின் தத்துவத்தை அவைகளின் உருசியே தீர்மானிப்ப 
தால் உருசியைக்கொண்டு த்ரவ்யங்கள் நமது உடம்பில் மாறு 
படும் விதங்களைக் கண்டுபிடிப்பது இலகுவாகிறது . 


ரஸம் என்னும் உருசி 8 வகை : 


ரஸம் 


- 


இனிப்பு ( மதுரம் ) 
புளிப்பு ( அம்லம் ) 
உப்பு ( லவணம் ) 
உவர்ப்பு ( கடு ) 
கைப்பு ( திக்தம் ) 
துவர்ப்பு ( கஷாயம் ) 


பஞ்சபூத அம்சங்கள் 
ப்ருதிவி , அப்பு 
ப்ருதிவி , தேயு 
தேயு , அப்பு 
தேயு , வாயு 
வாயு , ஆகாயம் 
வாயு ப்ருதிவி . - 


- 


களாக 


( 2 ) விபாகம் . த்ரவயங்கள் நமது தேகத்தில் பக்குவ 
மாகும்போது அவற்றின் ரஸங்கள் சில வேறு ரஸங் 

மாறுகின்றன . இப்படி பக்குவமாகும்போது 
மாறுகின்ற ரஸத்திற்கு * விபாகம் 

பெயர் 
கொடுத்திருக்கிறார்கள் . நாம் த்ரவ்யங்களை 
சுவைக்கும்போது ஏற்படும் - உருசியை 

உருசியை ரஸம் என்றும் 
பிறகு பக்குவமாகும்போது மாறும் உருசியை * விபாகம் 
என்றும் சொல்லுகிறோம் . 


என்ற 


நாக் 


னால் 


. 


7 


+ 


6 ரஸங்களும் பக்குவமாகும்போது இனிப்பு , புளிப்பு , 
உவர்ப்பு என்ற மூன்றே ரஸங்களாக மாறிவிடுகின்றன . 
பொதுவாகக் கூறுமிடத்து 
இனிப்பு 

இவை இரண்டும் இனிப்பாகவும் 
உப்பு 
உவர்ப்பு 
கைப்பு இவை மூன்றும் உவர்ப்பாகவும் 
துவர்ப்பு 
புளிப்பு 

புளிப்பாகவும் 


} 


xxxviil 


போது 


குணங்களைக் 
வம் 
என் 
மாறுகின்றன . ஆனால் 

ஆனால் இதற்கு விலக்குகளும் உண்டு . 
ஒரே விதமான ரஸம் வெவ்வேறு த்ரவ்யங்களில் இருக்கும் 
வெவ்வேறாகப் பக்குவம் 

ஆகின் றன . 

ஆகையால் 
ஒவ்வொரு த்ரவ்யத்துக்கும் அதன் ரஸம் என்ன , விபாகம் 
என்ன என்பதை நூல்களிலிருந்தும் அனுபவத்தைக்கொண் 
டும் நிச்சயிக்கவேண்டும் . 

( 3 ) வீர்யம் : - த்ரவ்யங்களை சந்திர அம்சம் 
அக்கினி அம்சம் , என்று பிரித்து சில த்ரவ்யங்களை உஷ்ண 
ஸ்வபாவமுள்ளவை என்றும் சில த்ரவ்யங்களை சீதஸ்வபாவ 
முள்ளவை என்றும் பிரித்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது . சீதம் , அல்லது உஷ்ணம் என்ற 
இந்த அம்சத்துக்கு வீர்யம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் . 
ஒவ்வொரு த்ரவ்யத்தின் வேலை அதன் 

வீர்யத்தையும் 
பொறுத்திருப்பதால் அதையும் நாம் தெளிந்தறிதல் வேண்டும் . 

( 4 ) ப்ரபாவம் : ஒவ்வொரு த்ரவ்யமும் அதன் சிறப் 
பான அம்சங்களின் பயனாக ஒரு தனியான சக்திவாய்ந்ததாக 
இருக்கிறது . அது அதன் ரஸம் , வீர்யம் , விபாகம் என்ற 
களின் குணங்கள் 20 - ம் , ரஸம் , விபாகம் , வீர்யம் , ப்ரபாவம் 
என்பனவும் நாம் தெரிந்துகொள்ள வேண்டியவையாகின் றன 


ஆகார பரிணாமம் . 


த்ரவ்யங்ளின் குணங்களைப் பற்றித் தெரிந்து கொண்ட 
பின்னர் அவைகளை நாம் உட்கொண்டால் எவ்விதம் மாறு 
கின்றன என்பதை ஆராய்வோம் . 


நாம் உட்கொண்ட அன்னபானாதிகள் ஆமாசயம் என்னும் 
வயிற்றில் ( stomach ) போனதும் முதலில் அதின் இனிப்பான 
அம்சங்களும் , இனிப்பாக மாறக் கூடிய அம்சங்களும் பக்குவ 
மடைகின்றன . இதுவே ஜீரணத்தின் முதற்பகுதி . இதற்கு 
மதுரபாகம் என்று பெயர் . இந்த மதுரபாகத்தில் மேலே 
நுரையாக மிதக்கும் பாகத்துக்கு சிலேஷ்மம் அல்லது கபம் 
என்று பெயர் . 


Xxxviii 


பிறகு நமது ஆகாரத்திலுள்ள புளிப்பான அம்சங்கள் 
பக்குவமாகின்றன . இதுவே ஜீரணத்தின் இரண்டாவது 
பகுதி . இதற்கு அம்ல பாகம் என்று பெயர் . 


குடலில் 


பிறகு 


இந்த சமயத்தில் ஆமாசயத்தினின்றும் ஆகாரமானது 
இடது பாகத்தில் க்ர ஹணி என்னும் வளைந்த குழாயின் 
வழியாகிச் சிறு குடலுக்கு இறங்குகிறது . இறங்கும் தறு 
வாயில் இந்த அம்லபாகத்தின் - மேலே வரும் பாகத்துக் 
குப் பித்தம் என்று பெயர் . சிறு 

இறங்கிய 
ஜீர்ணத்தின் மூன்றாவது 

பகுதி 

நடக்கிறது . 
இப்போது நம் ஆகாரத்தின் 

உவர்ப்பான பாகங்களும் 
உவர்ப்பாக மாறக்கூடிய பாகங்களும் பக்குவமடைகின்றன . 
இதற்குக் கடுபாகம் என்று பெயர் .. த்ரவமான ஸாரம் அல் 
லது ரஸம் சிறு குடல் பெருங்குடலின் முதற் பகுதி இவைக 
ளால் உறிஞ்சப்பட்டு, சக்கையான மலம் பெருங்குடலின் பிற் 
பகுதியான மல தாரா ( transverse colon ) என்னும் இடத்தில் 
தங்குகிறது . கடுபாகத்தில் வாயு என்னும் அம்சமும் வெளி 
யாகிறது . ஆகவே , நமது ஆகாரம் ஜீரணமாகும்போது ஸார 
மான ரஸமும் , சக்கையான மலம் மூத்திரமும் , சிலேஷ்மம் , 
பித்தம் , வாயு என்னும் அம்சங்களும் உண்டாகின்றன . 


ரஸம் ரத்தமாக மாறுகிறது . அப்போது அதிலிருந்து மல 
ரூபமாகக் கபம் வெளி வருகிறது . ஆகவே முதலில் ஆகாரத் 
தின் மதுர பாகத்தின்போதும் பிறகு ரஸம் ரத்தமாக மாறும் 
போதும் ஆக இரண்டு சமயங்களிலும் கபம் உற்பத்தியா 


கிறது . 


ரத்தமானது மாம்ஸமாக மாறுகிறது , அப்போது பித் 
தம் மலமாக வெளிவருகிறது . ஆகவே ஆகாரமானது அம்ல 
பாகம் ஆகும்போதும் ரத்தம் மாம்ஸமாக மாறும்போதும் ஆக 
இரண்டு சமயங்களிலும் பித்தம் உற்பத்தியாகிறது . 

மாம்ஸம் மேதஸ்ஸாக ( கொழுப்பு ) மாறுகிறது .. அப் 
போது மலமாக வெளிவருவது காது முதலிய 

. த்வாரங்களி 
லுள்ள அழுக்கு . மேதஸ்ஸானது அஸ்தி ( எலும்பு ) யாக 
மாறுகிறது . அப்போது மலமாக உற்பத்தியாவது வியர்வை . 
அஸ்தியானது மஜ்ஜையாக மாறுகிறது . அப்போது மல 
மாக உற்பத்தியாவதே நகமும் , மயிரும் , 


Xxxix 


மஜ்ஜையானது சுக்ரமாக மாறுகிறது . அப்போது மல 
மாக உற்பத்தியாவது சரீரத்தின் எண்ணைப்பசை . இந்தப் 
பசை கண்களிலும் , மலத்திலும் , தோலிலும் உண்டாகிறது . 


வாதம் , பித்தம் , கபம் , : - ரஸம் முதலிய ஏழு தாது 
களும் நமது சரீர முழுதும் பல பாகங்களிலும் இருப்பது நமக்கு 
வெளிப்படை அவை செய்யும் வேலைகளும் நமக்குத் தெரிந் 
ததே . அவை : 


ரஸம் - சந்தோஷம் கொடுத்தல் 
மஜ்ஜை - எலும்புத்வாரத்தை அடைத்தல் 
ரத்தம் - போஷணை 
மாம்ஸம் 

பருமன் 
மேதஸ் - நைப்பு 
சுக்ரம்- கர்ப்பம் உண்டாக்கல் 
அஸ்தி - நிலை நிறுத்தல் 


ஆனால் வாதம் , பித்தம் , கபம் என்ற பரிணாமங்களைப் பற்றிய 
விவரங்களைக் கூறவேண்டியது அவசியம் . 

( 1 ) வாதம் : - வாதம் என்பது கண்ணால் பார்க்கக் 
கூடியதில்லை , காற்று எப்படி ஸ்பர்ச உணர்ச்சியால் அறியப் 
படுகிறதோ அப்படியே சரீரத்தில் உண்டாகும் வாதமும் அது 
செய்யும் வேலையினாலும் மற்ற குணங்களாலும் - அறியப் 
படும் . 


ஆரோக்கியமான உடம்பில் வாதம் செய்யும் வேலை : -- 


( 1 ) வாக்கு , மனது , காயம் , புலன்கள் 

இவற்றின் சேஷ்டைகள் . 
( 2 ) உத்ஸாஹம் , மூச்சுவிடுதல் . 


( 3 ) ரஸம் , ரத்தம் முதலிய தாதுக்களை 

உடம்பில் ஸமமாகப் பரவும்படி செய் 


தல். 


( 4 ) வெளியே போகவேண்டிய மலமூத்தி 

ராதிகளை போகச் செய்தல் . 


XXXX 


வாதத்தின் குணங்கள் . 


( 1 ) வறட்சி 
( 2 ) இலேசு 
( 3 ) குளிர்ச்சி 
( 4 ) சுறசுறப்பு 
(( 5 ) நுட்பம் 
( 6 ) ஸ்திரமில்லாமல் 

சஞ்சரிக்கும் தன்மை . 
( 2 ) பித்தம் - இது பெரும்பாலும் கண்ணால் பார்க் 
கக்கூடிய மஞ்சள் நிறமான த்ரவரூபமாக 

த்ரவரூபமாகவே இருக்கும் . 
ஆனால் இதுவே கண்ணுக்குத் தெரியாத அக்னி முதலிய சக்தி 
யாகவும் வேலை செய்கிறது . 


ரோக்கியமான உடம்பில் பித்தம் செய்யும் வேலை : 


( 1 ) உஷ்ணத்தைக் கொடுத்தல் 
( 2 ) பசி , தாகம் உண்டாக்கல் 
( 3 ) ஆகா ராதிகளைப் பக்குவம் செய்தல் 
( 4 ) கண்கள் பார்க்கும் சக்திக்கு உதவுதல் 
( 5 ) உடம்பின் காந்தியையும் மருதுத்தன் 

மையையும் கொடுத்தல் 
( 6 ) புத்தியின் தெளிவு ( சாந்தி ), புத்தி 
சௌரியம் , 

இவைகளைக் 
கொடுத்தல் . 


கூர்மை , 


பித்தத்தின் குணங்கள் : -- 


( 1 ) நைப்பு 
( 2 ) இலேசு 
( 3 ) உஷ்ணம் 
( 4 ) வேகம் 
( 5 ) நாற்றம் 
( 6 ) அசையுந் தன்மை 
( ? ) நெகிழ்ந்தோடுதல் . 


XLI 


( 3 ) சிலேஷ்மம் ( கபம் ) 


இது கண்ணால் பார்க்கக் கூடியது , பசையுள்ள த்ரவ ரூபமாக 
இருக்கும் . இதன் வர்ணம் வெளுப்பு .. 


ஆரோக்கியமான உடம்பில் சிலேஷ்மம் செய்யும் வேலை 

( 1 ) நைப்புக் கொடுத்தல் 
( 2 ) உடம்புக்குக் கட்டு உண்டாக்கல் 
( 3 ) அசையாமல் இருக்கச் செய்தல் 
( 4 ) உடம்பை கனக்கச் செய்தல் 
( 5 ) பலத்தைக் கொடுத்தல் 
( 6 ) பொறமை , 

றுமை , தைரியம் , அவாவின்மை 
இவைகளைக் கொடுத்தல் 


கபத்தின் குணங்கள் : -- 

( 1 ) நைப்பு 
( 2 ) கனம் 
( 3 ) குளிர்ச்சி 
( 4 ) அசையாமை 
( 5 ) வழவழப்பு 
( 6 ) பசையுள்ள தன்மை 


வாத பித்த , சிலேஷ்மங்களின் ஸ்தானங்கள் : 


பல 


வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் இம்மூன்றும் எல்லா ஸ்ரோ 
தஸ்ஸுகள் , ஸிரைகள் , இவைகளின் வழியாக உடம்பின் 
எல்லா பாகங்களிலும் பரவி வேலை செய்கின்றன . அவை 
தேக முழுவதும் பரவவேண்டும் என்பதும் , அவைகள் உடம் 
பிற்கு மிகவும் அத்யாவசியமான வேலைகளைச் செய் 
கின்றன என்பதும் , அந்த வேலைகளை நன்றாக ஆராய்ந்து பார்த் 
தால் தெரியவரும் . 

அவைகள் தேக முழுவதும் பரவி வேலை செய்வதோடு சில 
இடங்களில் அதிக அளவில் தங்கியிருக்கின்றன . அவ்விடங் 
களை வாத , பித்த, கப , ஸ்தானங்கள் என்பார்கள் . 

அவை 
பின் வருமாறு : 


f 


XLII 


( a ) வாதத்தின் ஸ்தானங்கள் : 


( 1 ) பக்குவாசயம் ( குடல் ) 
( 2 ) இடுப்பு 
( 3 ) மூத்திரப்பை 
( 4 ) துடைகள் 
( 5 ) பாதங்கள் 
( 6 ) எலும்புகள் 
( 7 ) பொதுவாகத் தொப்புளுக்குக் 

உள்ள ஸ்தானங்கள் . 


இவைகளில் முக்கிய ஸ்தானம் பக்குவாசயம் . 


(b ) பித்தத்தின் ஸ்தானங்கள் : 

( 1 ) ஆமாசயம் ( வயிறு ) 
( 2 ) ரஸதாது 
( 3 ) ரத்தம் 
( 4 ) ஊந்தண்ணீர் 
( 5 ) வியர்வை 
( 6 ) கண்கள் 
( 7 ) பொதுவாகத் தொப்புளுக்கு மேலும் இரு 

தயத்துக்குக் கீழும் உள்ள ஸ்தானங்கள் . 


வைகளில் முக்யமான ஸ்தானம் ஆமாசயம் . 


( c ) சிலேஷ்மத்தின் ஸ்தானங்கள் : 


( 1 ) மார்பு 
( 2 ) கழுத்து 
( 3 ) தலை 
( 4 ) கணுக்கள் 
( 5 ) மேதஸ் என்னும் கொழுப்பு 
( 6 ) ஆமாசயம் 
( 7 ) பொதுவாக இருதயத்துக்கு மேலே உள்ள 

இடங்கள் . 


வைகளில் முக்யமான ஸ்தானம் மார்பு . 


XLIII 


வாத , பித்த , சிலேஷ்மங்களின் வகை : 


வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் இவை ஒவ்வொன்றையும் 
5 வகையாகப் பிரித்திருக்கிறார்கள் . இந்தப் பிரிவினை அவை 
இருக்கும் இடத்தையும் செய்யும் வேலையையும் பொறுத்திருக் 


( a ) 


வாதத்தின் 5 வகை : 


1. ப்ராணன் : இது தலை , கழுத்து , இருதயம் இந்த 
ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது . இது செய்யும் வேலை : 


( i ) புத்தி , இருதயம் , புலன்கள் , சித்தம் இவை 

களுக்கு ஆதாரம் . 
( ii ) ஆகாரத்தை உள்ளே இழுத்தல் . 
( iii ) மூச்சு விடுதல் , எச்சில் உமிழ்தல் , தும்மல் , 

ஏப்பம் , இவைகளைச் செய்வித்தல் . 


2. 


தானன் : இது மார்பிலும் , மூக்கு , கழுத்து , தொப் 

புள் இந்த ஸ்தானங்களிலும் சஞ்சரிப்பது . 
இதன் வேலை : 


மனது , 


பொருள் 


( i ) பேச்சு 
( ii ) 

இந்த்ரியம் இவைகளை 

களின் மேல் செலுத்துதல் 
(iii ) முயற்சி 
( iv ) சக்தி 
( v ) வலிமை 
( vi ) மேனி 
( vii) ஞாபக சக்தி 


3. வியானன் : இது இருதயத்திலும் தேசத்தில் எல்லா 
பாகங்களிலும் வெகு வேகமாக சஞ்சரிப்பது , இதன் வேலை : 


நடை 


{ j ) 
( ii ) அங்கங்களை கீழும் மேலும் போகச் செய்தல் . 
( iii ) கண்மூடித் திறத்தல் 
( iv ) பொதுவாக எல்லா சேஷ்டைகளும் 


XLIV 


4 . ஸமானன் : இது வயிற்றுக்கும் குடலுக்கும் இடையி 
லுள்ள க்ரஹணி என்னும் இடத்திலுள்ள அக்னிக்குச் சமீப 
மாக இருந்துகொண்டு கோஷ்டம் என்கிற உடம்பின் உள் 
புற முழுவதும் சஞ்சரிப்பது . 

இது செய்யும் வேலை : 


ஆகாரத்தை வாங்கி அக்கினியின் உதவியால் 

அதைப் பக்குவப்படுத்தல் 
(ii ) ஆகாரத்தை ஸாரமாகவும் சக்கையாகவும் 

பிரிப்பது 
( iii ) மல மூத்திராதிகளை அவற்றின் கோசங்களில் 

சேர்ப்பது . 


5. அபானன் : இது மல மார்க்கத்திலும் , பின்புறம் , 
மூத்திராசயம் , குறி , துடை , இந்த பாகங்களிலும் சஞ்சரிப் 

இது செய்யும் வேலை : 
(i) சுக்ரம் , ருது , மலம் , மூத்திரம் , கர்ப்பம் , இவை 

களை வெளிப்படுத்துவது . 


பது . 


பித்தத்தின் 5 வகை : 


( 1 ) பாசக பித்தம்- இது ஆமாசயம் என்னும் வயிற் 
றுக்கும் , பக்வாசயம் என்னும் சிறு குடலுக்கும் இடையி 
லுள்ள க்ரஹணி என்னும் பாகத்தில் இருப்பது . இது தன் 
னுடைய த்ரவ ரூபம்மாறி அக்னியாக ஆகிவிடுகிறது . இதன் 
பலத்தையே அக்னிபலம் என்கிறோம் . 


க்ர ஹணியை அக்னி ஆசயம் என்றும் கூறலாம் . தேகத் 
தின் பல முக்யமான அம்சங்கள் இந்த அக்னியைப் பொறுத்தே 
இருக்கின்றன . 


அவையாவன. :: 


( 1 ) ஆயுள் 
( 2 ) வர்ணம் 
( 3 ) பலம் 
( 4 ) ஆரோக்யம் 
( 5 ) உத்ஸா ஹம் 
( 6 ) தேகபுஷ்டி 


XLV 


( 7 ) காந்தி 
( 8 ) ஓஜஸ் என்னும் எல்லா தாதுக்களின் 

ஸாரம் 
( 9 ) தேக உஷ்ணம் 
( 10 ) தாதுக்கள் முதலியவைகளில் உள்ள 

அக்னி 


( 11 ) இந்து ப்ராணன்கள் என்று சொல்லப்படும் 

5 வாயுக்கள் 


அக்னியின் நிலைமைகள் : அக்னியானது ஸமம் , விஷமம் , 
மந்தம் , தீக்ஷ்ணம் என்ற நான்கு நிலைமைகளை 

அடையக் 
கூடியது : 


( a ) ஸமம் : வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் இவை ஸ LD 
மாகவும் , ஸமானவாயு தன் ஸ்தானத்திலும் இருக்குமானால் 
அக்னி ஸ்மமாக இருக்கும் . அப்போது ஆகாரங்களை அதன் 
யுக்தமான காலத்தில் பக்குவம் செய்வதோடு அக்னி பலத் 
தினால் தேகத்தில் நடக்க வேண்டிய எல்லா வேலைகளும் சரிவர 
நடைபெறும் . 


( b ) விஷமம் : ஸமான வாயு மாறுபாடடைந்து 
அளவுக்கு மீறினால் . அக்னியானது சிலசமயம் கடுமையாகவும் 
சில சமயம் மந்தமாகவும் முறையின்றி மாறிக்கொண்டிருக் 
கும் . இதற்கு விஷமாக்னி என்று பெயர் . 


( c ) மந்தம் : கபம் அதிகமானால் அது அக்னியின் 
பலத்தைக் குறைக்கும் அப்போது அதற்கு மந்தாக்னி என்று 
பெயர் . மந்தமான அக்னியை பலப்படுத்தும் மருந்துகளுக்கு 
தீபன மருந்துகள் என்று பெயர் . நேராக அக்னியை பலப் 
படுத்தாமல் அக்னி செய்யும் வேலைகளில் ஒன்றாகிய ஜீர 
ணத்தை மட்டில் விருத்தி செய்யும் மருந்துக்கு ‘ பாசக மருந்து 
என்று பெயர் . பெரும்பாலும் மருந்துகளில் தீபனம் , பாச 

என்ற இரண்டு சக்திகளும் சேர்ந்து இருந்த போதிலும் 
இரண்டு சக்திகளும் வெவ்வேறானவை என்பது கவனிக்கத் 


னம் 


தக்கது . 


XLVI 


{ d ) தீக்ஷ்ணம் : சுபாவத்தினாலும் , பித்தம் அதிகமா 
வதாலும் அக்னி கடுமையாகும் . அதற்கு தீ z ணாக்னி என்று 
பெயர் . இவ்விதமாக பாசகபித்தம் என்னும் அக்னி 4 நிலைமை 
களில் இருக்கக்கூடியது . 


அக்னியானது 


பாசக பித்தமாகிய 
பக்குவம் செய்யும் வகை : 


ஆகாரத்தைப் 


பாசகபித்தம் அக்னி ரூபமாக இருக்கும் இடம் வயிறு 
( ஆகாரப்பை ) க்குக் கீழும் குடலுக்கு மேலும் உள்ள க்ர 
ஹணி என்னும் ள் தானம் . ஆகாரம் உள்ளே சென்றதும் 
வயிற்றில் தங்குகிறது . கீழே க்ர ஹணியில் உள்ள அக்னி 
ஸமானவாயுவினால் பலமாக்கப்பட்டு அடுப்பிலுள்ள நெருப்பு 
அதன் மேலுள்ள பானையின் சோற்றைச் சமைப்பது போல் 
பக்குவம் செய்கிறது . ஏற்கனவே சொல்லியபடி முதலில் மதுர 
பாகமும் , பிறகு அம்லபாகமும் ஏற்படுகிறது . அவ்வித அம்ல 
பாகம் முடிகிற வரையில் இந்த அக்னியே ஆகாரத்தைக் கீழே 
இறங்காமல் தடை செய்கிறது . பிறகு முற்றிலும் பக்குவம் 
ஆவதற்காக ஆகாரம் க்ர ஹணியின் வழியாகச் சிறு குடலுக்கு 
இறங்குகிறது . சிறு குடலுக்கு வந்த பிறகும் மேலே இருக்கும் 
அச்னி ஆசயத்தின் ஒத்தாசையைக் கொண்டே பக்குவம் பூர்த் 
தியாகிறது . 


எனினும் ஆகாரத்தில் 5 - மூலப் பொருள்களோடு அவற் 
றின் பஞ்சபூதாக்னி என்ற ஒரு சக்தியும் கூடவே இருக்கிறது . 
பக்குவம் ஆகும்போது இந்தப் பஞ்சபூத அக்னியானது சரீரத் 
தில் அக்னி ஆசயத்திலுள்ள அக்னியினால் பலமாக்கப்பட்டுப் 
பக்குவத்தைச் செய்கிறது என்பதே ஆயுர் வேதத்தின் துணிபு . 


அதே விதமாக ரஸம் , ரத்தம் முதலிய 7 தாதுக்களிலும் , 
மலம் , மூத்ரம் முதலிய கழிவுப் பொருளிலும் இருக்கும் உஷ் 
ணமும் ஆகார பக்குவத்திற்கு ஒத்தாசை செய்கின்றது என் 
றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 

( 2 ) ரஞ்ஜக பித்தம் - இது இருதயத்துக்குக் கீழும் 
தொப்புளுக்கு மேலும் உள்ள ஆமாசயத்தில் உள்ளது . 
அதாவது க்ர ஹனிக்கு மேலே உள்ள ஸ்தானங்களில் உள் 
ளது. இது ரஸத்துக்கு வர்ணத்தைக் கொடுத்து ரத்தமாக 
மாற்ற உதவுகிறது . அதனால் இதற்கு ரஞ்ஜகபித்தம் என்று 
பெயர் ( ரஞ்ஜநம் = வர்ணம் கொடுத்தல் ) . 


XLII 


( 3 ) ஸாதக பித்தம் - இது இருதயத்தில் உள்ளது . இது 
ஒருவன் நினைத்த வஸ்துவைப் பற்றி யோசிக்கவும் , நிச்சயிக் 
கவும் , அதை அடையும் முயற்சிகளைச் செய்யும்படி தூ ண் 
டவும் உதவுகிற புத்தி , ஞாபகசக்தி , அபிமானம் , இவைகளுக்கு 
ஆதாரமாக இருக்கிறது . பொருள்களை அடைய ஸாதனமாக 
இருப்பதால் இதற்கு ஸாதகபித்தம் என்று பெயர் . 


( 4 ) ஆலோசக பித்தம் : இது கண்ணிற்குள் இருந்து 
உருவத்தை அறியும் சக்திக்கு உதவுகிறது . 


தோலில் உள்ளது . 


( 5 ) ப்ராஜக பித்தம் : து 
தோலுக்குக் காந்தியைக் கொடுப்பது . 


3. சிலேஷ்மத்தின் 5 வகை : 
( 1 ) அவலம்பனம் : இது தன் சக்தியினால் முள்ளங் 

தண்டின் அடிப்பாகத்திலுள்ள முக்கூட் 
டெலும்பிற்கு ஆதரவாகவும் , அன்ன ரஸத் 
தோடு சேர்ந்து இருதயத்துக்கு ஆதரவா 
கவும், உடம்பின் மற்ற பாகங்களில் உள்ள 
கபத்துக்கு ஆதரவாகவும் இருப்பது . 
இதன் ஸ்தானம் மார்பு . 
க்லே தகம் : இது ஆமாசயத்தில் ( வயிற்றில் ) 
இருந்து கொண்டு ஆகாரத்தை நெகிழச் 


( 2 ) 


செய்கிறது . 


( 3 ) போதகம் : இது நாக்கில் இருந்துகொண்டு 

உருசிபார்க்கும் சக்திக்கு ஆதாரமாக 

இருப்பது . 
( 4 ) தர்ப்பகம் : இது தலையில் இருந்து கொண்டு 
கண்களுக்குக் குளிர்ச்சியைத் 

தந்து 
போஷிக்கிறது . 
( 5 ) ச்லேஷகம் : இது திகளில் இருந்து 

கொண்டு அவைகளுக்கு எண்ணெய் போட் 
டது போல் நைப்பை உண்டாக்கி அசை 
வுக்கு அனுகூலமாக இருப்பது . 


XLVITT 


வாத , பித்த , கபங்கள் குறைதலும் கூடுதலும் , 


வாத , பித்தம் , கபம் இம்மூன்றின் குணங்கள் 
கனவே விவரிக்கப் பட்டிருக்கின்றன . இவை மூன்றும் தத்தம் 
குணத்திற்கு விரோதமான குணங்களின் சேர்க்கையால் 
குறையும் . அதே விதமான குணங்களின் சேர்க்கையால் கூடு 
தல் அடையும் . 


கூடுதல் அடைவதில் இரண்டு வகையுண்டு : -- 


( 1 ) அளவு அதிகரித்தாலும் தத்தம் ஸ்தானத்தை 

மீறாமல் இருக்கும் அதிகரிப்புக்கு சயம் 

அல்லது கூடுதல் என்று பெயர் . 
( 2 ) தத்தம் ஸ்தானத்தை மீறும்படியான அதிகரிப் 

புக்கு , ப்ரகோபம் அல்லது ‘ கடுமையான 
அதிகரிப்பு என்று பெயர் . 


அதிகரித்தவை மறுபடியும் சரியான நிலைமைக்கு வருவ 
தற்கு சமனம் அல்லது அடங்குதல் என்று பெயர் . 

பொதுவாக வாத , பித்த , கபங்கள் பின் கண்ட காரணங் 
களினால் கூடிக் குறையும் : -- 


( 1 ) குணங்களின் சம்பந்தம் : 


( a ) வாதம் : 
( i ) சயம்- வாதத்தின் 

குணங்களாகிய வறட்சி 
முதலிய குணங்கள் உஷ்ணத்தோடு சேர்ந் 
தால் வாதத்தின் சயம் என்ற கூடுதலை 

உண்டாக்கும் . 
( ii ) ப்ரகோபம் வாதத்தின் 

குணங்களாகிய 
வறட்சி முதலிய 

குணங்கள் 

குளிர்ச்சி 
யோடு சேர்ந்தால் வாதத்தின் ப்ரகோபம் 
என்னும் கடுமையான அதிகரிப்பை உண் 
டாக்கும் . 


XLIX 


( iii ) சமனம் 
சமனம் - வாதத்தின் குணங்களுக்கு விரோத் 

மான் நைப்பு முதலிய குணங்கள் உஷ்ணத் 
தோடு சேர்ந்தால் வாதத்தை சமனம் செய் 
யும் . 


( b ) பித்தம் : 


(i ) சயம் - பித்தத்தின் குணங்களாகிய தீக்ஷ்ணம் , 
வேகம் , கடுமை 

முதலிய 

குணங்கள் 
குளிர்ச்சியோடு சேர்ந்தால் பித்தத்தின் 
சயம் என்னும் கூடு தலை உண்டாக்கும் . 


( ii ) ப்ரகோபம் - பித்தத்தின் குணங்களாகிய தீ z 

ணம் முதலிய குணங்கள் உஷ்ணத்தோடு 
சேர்ந்தால் பித்தத்தின் ப்ரகோபம் 
என்ற கடுமையான அதிகரிப்பை உண்டாக் 
கும் . 


(iii) சமனம் - பித்தத்தின் குணங்களுக்கு விரோத 

மான மந்தம் ( மெது ) முதலிய குணங்கள் 
குளிர்ச்சியோடு சேர்ந்தால் பித்தத்தை 
சமனம் செய்யும் . 


( c ) சிலேஷ்மம் 


( i ) சயம் 

சிலேஷ்மத்தின் குணங்களான 
நைப்பு முதலிய குணங்கள் குளிர்ச்சி 
யோடு சேர்ந்தால் சிலேஷ்மத்தின் 
சயம் என்னும் கூடு தலை உண்டாக் 


கும் . 


( ii ) - ப்ரகோபம் சிலேஷ்மத்தின் குணங்க 

ளான கைப்பு முதலிய குணங்கள் 
உஷ்ணத்தோடு சேர்ந்தால் - சிலேஷ் 
மத்தின் ப்ரகோபம் என்னும் கடு 
மையான அதிகரிப்பை உண்டாக்கும் . 


- 


-- 


( iii ) சமனம் சிலேஷ்மத்தின் 

குணங்க 
ளுக்கு விரோதமான வறட்சி முதலிய 
குணங்கள் உஷ்ணத்தோடு சேர்ந்தால் 

சிலேஷ்மத்தை சமனம் செய்யும் . 
கால பேதங்கள் : 


2 . 


( a ) வாதம் 


நல்ல வெயிற்காலத்தில் வாதம் சேர ஆரம்பித்து மழை 
காலத்தில் ப்ரகோபம் அடைந்து மழைக்குப் பின்னும் பனி 
காலத்துக்கு முன்னும் சமனம் அடையும் . 

( b ) பித்தம் 
மழைகாலத்தில் பித்தம் சேர ஆரம்பித்து , மழைக்குப் 
பின்னும் பனிக்கு முன்னும் ப்ரகோபம் அடைந்து , முன் பனிக் 
காலத்தில் சமனமடையும் . 


} 


( c ) சிலேஷ்மம் 
பின்பனிகாலத்தில் சிலேஷ்மம் சேர ஆரம்பித்து , இளம் 
வெயிற்காலத்தில் ப்ரகோபம் அடைந்து கடும் . வெயிற் 
காலத்தில் சமனம் அடையும் . 


3. வயதுக்குத் தகுந்த மாறுதல் : 
குழந்தைப் பருவத்தில் சிலேஷ்மம் மிகுதியாகவும் , வாலி 
பப் பருவத்தில் பித்தம் மிகுதியாகவும் , வயோதிகப் பருவத் 
தில் வாதம் மிகுதியாகவும் இருக்கும் . 

4. தினசரி மாறுதல் : 
அதிகாலையில் சிலேஷ்மமும் , வெயில் அதிகரிக்கும் போது 
பித்தமும் , வெயில் தணியும்போது வா தமும் மிகுதியாக இருக் 
கும் . அவ்விதமே இரவிலும் இருக்கும் . 

5. ஆகார பரிணாமத்தைப் பொறுத்த மாறுதல் ; 
சாப்பிட்டவுடன் சிலேஷ்மமும் , நன்றாக ஜீரணம் நடக் 
கும்போது பித்தமும் , ஜீரணம் முடிந்தபின் வாதமும் அதிக 
மாக இருக்கும் . 


து 


LI 


6. ரஸங்களினால் ஏற்படும் மாறுதல் : 


ப்ரகோபம் செய்வன சமனம் செய்வன 
( 1 ) வாதம் . உவர்ப்பு ( கடு ) இனிப்பு ( மதுர ) 

கைப்பு ( திக்த ) புளிப்பு ( அம்ல ) 

துவர்ப்பு ( கஷாய ) உப்பு ( லவண ) 
( 2 ) பித்தம் . உவர்ப்பு ( கடு ) இனிப்பு ( மதுர ) 

புளிப்பு ( அம்ல ) கைப்பு ( திக்த ) 

உப்பு ( லவண ) , துவர்ப்பு ( கஷாய ) 
( 3 ) சிலேஷ்மம் . இனிப்பு ( மதுர ) உவர்ப்பு ( கடு ) 

புளிப்பு ( அம்ல ) கைப்பு ( திக்த ) 
உப்பு ( லவண ) துவர்ப்பு ( கஷாய ) 


உபதாதுக்கள் 


ரஸம் , ரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் , அஸ்தி, மஜ்ஜை, சுக்ரம் 
என்ற ? தாதுக்களும் அவை ஒன் றிலிருந்து மற்றொன்று உண் 
டாவதும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த 7 தாதுக் 
களில் ரஸம் , ரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் இவைகளிலிருந்து 
4 உபதாதுக்களும் , எல்லா தாதுக்களின் ஸாரமாக ஐந்தாவது 
உபதாது ஒன்றும் உண்டாகிறது . அவை பின் வருமாறு : -- 

1 . தாதுவிலிருந்து ள் திரீகளுக்கு முலைப்பாலும் , 
ருதுவும் உண்டாகின் றன . 

2. ரத்த தாதுவிலிருந்து , கண்டரங்கள் என்னும் தடித்த 
தசைக் கயிறுகளும் , ரத்தம் ஓடுகிற ஸிரைகளும் உண்டாகின் 


ரஸ 


றன . 


3. மாம்ஸ தாதுவிலிருந்து வஸையென்னும் மாம்ஸ் 
ஊந்தண்ணீரும் , 6 விதமான தோல்களும் உண்டாகின்றன . 

4. மேதஸ் ( கொழுப்பு ) ஸிலிருந்து ஸ்நாயுக்கள் என் 
னும் தசைக் கயிறுகள் உண்டாகின்றன . 


5. ஏழு தாதுக்களிலிருந்தும் அவைகளின் ஸாரமான 
ஓஜஸ் என்னும் உபதாது உண்டாகிறது . அதன் முக்ய 
ஸ் தானம் இருதயம் . ஆயினும் தேக முழுவதும் பரவி தேகத் 
தைக் காப்பாற்றுகிறது . 


- ( iii ) ! ே 

LII 
ரஸ , ளீர்ய , விபாக , ப்ரபாவங்களின் செய்கைகள் 
த்ரவ்யங்களுடைய ரஸத்தின் மகிமை அதன் விபாகத்தி 
னால் மாறுபடும் . விபாகத்தின் மகிமை ( அதன் வீர்யத்தினால் 
மாறுபடும் . வீர்யத்தின் மகிமை ப்ரபாவத்தினால் மாறுபடும் . 
இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடி.யில் கண்ட ரஸம் 
முதலியவற்றின் செய்கைகளைக் கவனிக்க வேண்டும் : 

( 1 ) ரஸங்களின் செய்கைகள் : 
( a ) - இனிப்பு - 

( i ) ஏழு தாதுக்களுக்கும் பலம் 
( ii ) குழந்தைகள் , வயோதிகர், காயப்பட்ட 

வர்கள் , இளைத்தவர்கள் இவர்களுக்கு 
விசேஷ பலம் ... 
மேனி , தலை மயிர் , புலன்கள் , ஓஜஸ் 

இவைகளுக்கு விருத்தி . 
( iv ) உடம்புக்குப் பருமன் 
( v ) குரலுக்கு நன்மை 
( vi ) முலைப்பால் விருத்தி 
( vii ) ஆயுள் விருத்தி 
( viii ) நைப்பு 
( ix ) பித்தம் , வாதம் , விஷம் இவற்றை சம 

னப்படுத்த வல்லது . 

( x ) லகுவான ஆகாரத்தைச் சேர்ந்ததல்ல . 
அமிதமாக உபயோகித்தால் : 

கொழுப்பு , கபம் இவற்றைச் சேர்ந்த 

வியாதிகளாகிய , 
( i ) உடம்பு ஸ்தூலம் 
( ii ) அக்னி மந்தம் 
( iii ) ஸந்யாஸம் என்னும் மூர்ச்சை 
( iv ) பிரமேகம் 
( v ) கழுத்தில் கட்டி , தொண்டைச் சதை 

வளருதல் , இவைகள் உண்டாகும் , 


. 


LIII 


( 2 ) புளிப்பு : 


( i ) - அக்னி தீபனம் 
(ii ) நைப்பு 
( iii ) இருதயத்துக்கு நன்மை 
( iv ) ஜீர்ண சக்தி விருத்தி 
( v ) - அரோசகத்தைப் போக்கல் 
( vi ) 

உஷ்ண வீர்யம் 
( vii ) குளிர்ச்சியான ஸ்பர்சம் 
( viii ) மனதுக்கு ஏற்றது 
( ix ) மலத்தைப் பிரிப்பது 

லகுவான ஆகாரம் 
( xi ) கபம் , பித் 

பித்தம் , ரத்தம் இவற்றை 
விருத்தி செய்வது . 
( xii ) தடைப்பட்ட வாதத்தைக் கீழ் நோக்கச் 

செய்வது . 


அதிகமாக உபயோகிப்பதனால் : 


( i ) விலவிலத்தல் . 
( ii ) கண் மறைப்பு . 
( iii ) மயக்கம் . 
(( iv ) சொறி , பாண்டு , கொப்பளம், வீக்கம் , 

வெடிப்பு . 
( v ) தாகம் , ஜ்வரம் . 


இவை உண்டாகும் . 


( 3 ) உப்பு : 


கை கால் அசைவின்மை, மலச் சேர்க்கை , 

பிடிப்பு இவைகளைப் போக்கல் 
( ii ) அக்னி தீபனம் . 
( iii ) - நைப்பு . 
( iv ) வியர்வையுண்டாக்கல் , 


ஈரம், | 
(பசியுள்ளது 
. 

LIV 
( v ) வேகமுள்ளது . 
( vi ) அரோசகத்தைப் போக்கல் . 

( vii ) மலத்தைப் பிரித்தல் . 
அதிகமாக உபயோகித்தால் 

( i ) வாத ரத்தம் என்ற சருமரோகம் . 
( ii ) வழுக்கை , நரை , திரை , 
( iii ) தாகம் , குஷ்டம், விஷக் கொப்பளம் . 

( iv ) பலத்தைக் குறைத்தல் 
இவைகளை உண்டாக்கும் . 
( 4 ) கைப்பு : 
( i ) உட்கொள்ள ருசிக்காதது , ஆனால் அருசி 

யைப் போக்கவல்லது 
( ii ) க்ருமி , தாகம் , விஷம் , குஷ்டம், 

மூர்ச்சை , ஜ்வரம் , அயர்வு , எரிவு , 
பித்தம் , கபம் இவைகளை ஜெயிக்கக் 
கூடியது . 
கொழுப்பு , 

ஊந்தண்ணீர் , 
மஜ்ஜை, மலம் , மூத்திரம் இவைகளை 

சோஷிக்கச்செய்யும் . 
( iv ) லகுவான ஆகாரம் . 
( v ) ஞாபக சக்தியைக் கொடுப்பது. 
( vi ) குளிர்ச்சியுள்ளது. 
( vii ) 
முலைப்பாலை 

சுத்தமாகச் 
கூடியது . 
( ix ) தொண்டையை சுத்திசெய்யக்கூடியது . 
அதிகமாக உபயோகித்தால் : 


( i ) தாதுக்களின் க்ஷயத்தையும் . 

( ii ) வாத ரோகங்களையும் 
உண்டாக்கும் . 


tv 


( 5 ) உவர்ப்பு : 
( i ) தொண்டை வியாதிகள் , மேகப்படை , 

குஷ்டம் , வயிற்றுப் பொருமல் , வீக்கம் 

இவற்றை ஜெயிக்கக்கூடியது . 
( ii ) புண்ணை ஆற்றக்கூடியது . 
( iii ) நைப்பு , கொழுப்பு , ஈரம் இவைகளை 

உலர் த்தக்கூடியது . 
( iv ) தீபனம் , பாசனம் . 
( v ) ருசியைஉண்டாக்குவது . 
( vi) 1 தோஷங்களை வெளிப்படுத்துவது . 
( vii ) ஆகாரத்தின் த்ரவபாகத்தை உலர்த்தக் 

கூடியது . 
( viii ) மலக்கட்டைப் பிரிப்பது . 
( ix ) தேகத்திலுள்ள ஸ்ரோதஸ்ஸுகள் 

என்னும் வாய்க்கால்களை விசாலப் 

படுத்துவது . 
( x ) கபத்தைப் போக்கக்கூடியது . 


அதிகமாக உபயோகித்தால் : 


( i ) தாகம் . 
( ii ) சுக்ரம் , பலம் இவற்றைக்குறைத்தல் . 
( iii ) மூர்ச்சை , முடக்கம் , நடுக்கல் . 
(iv ) இடுப்பு , முதுகு முதலிய இடங்களில் 

தொந்தரவு . 


இவற்றை உண்டாக்கும் . 


6. துவர்ப்பு : 

( i ) பித்தம் , கபம் இரண்டையும் குறைப் 


1 


வாதம் , பித்தம் , கபம் , இவை மூன்றுக்கும் தோஷங்கள் என்று 
பெயர் . இவை அளவுக்கு மீறினால் தாதுக்களைக் கெடுக்கக்கூடியவைக 
ளாதலால் இப்பெயர் பெற்றன . 


LVI 


( ii ) 1 லகுவில்லாத ஆகாரம். 
( iii ) ரத்த சுத்தி செய்யக்கூடியது . 
( iv ) வலியை உண்டாக்கக்கூடியது . 
( v ) புண்ணை ஆற்றக்கூடியது . 
( vi ) குளிர்ச்சியுள்ளது . 
( vii ) - ஈரம் , கொழுப்பு இவற்றை உலர்த்து 


வது . 


( viii ) மலத்தைக் கட்டக் கூடியது , மல பங் 

தத்தை உண்டாக்கக்கூடியது . 
( ix ) ஒடிந்த எலும்பு முதலியவைகளைச் சேர்க் 

கக்கூடியது, 
( x ) வறட்சியுள்ளது . 
( xi ) தோலுக்கு நன்மை செய்வது . 


அதிகமாக உபயோகித்தால் 


( i ) மலபந்தம் , பொருமல் . 
( ii ), இருதயத்தில் வலி . 
( iii ) தாகம் , இளைப்பு . 
( iv ) ஆண் தன்மையைக் குறைத்தல் . 

, 
( V ) ஸ்ரோதஸ்ஸுகளை அடைத்தல் . 

இவைகளை உண்டாக்கும். 


2 . விபாகங்கள் ஏற்கனவே சொல்லியபடி 6 ரஸங் 
களும் ஜீர்ணமாகும் போது இனிப்பு , புளிப்பு , உவர்ப்பு என்ற 
3 ரஸங்களாகப் பக்குவமாகித் தத்தம் பக்குவ ரஸங்களின் 
வேலைகளைச் செய்கின்றன . அடியிற் கண்டவை விபாக ரஸங் 
களின் விசேஷமான காரியங்களாகும் 


லகுவான ஆகாரத்தில் அக்னி , வாயு இவற்றில் அம்சம் அதிகம் . 
அதனால் சீக்கிரம் பக்குவமாகும் . அக்கினியை விருத்தி செய்யும் . குருவா 
ஆகாரத்தில் ப்ருதிவி , அப்பு , இவற்றின் அம்சம் அதிகம் . அதனால் சீக் 
கிரத்தில் பக்குவமாகாது . அக்கினியை மந்தமாதச் செய்யும் , 


( iii ) 

LVII 
1. கடுவிபாகம் ( பக்குவத்தில் உவர்ப்பு ) 
( i ) வறட்சியான 

குணமாகையால் சுக்கி 
லத்தைக் குறைக்கும் . 
( ii ) மல ஜலத்தைக்கட்டும் . 
( iii ) வாதத்தை அதிகரிக்கச்செய்யும் . 

( iv ) லகுவான ஆகாரம் . 
2. மதுர விபாகம் ( பக்குவத்தில் இனிப்பு ) : 
( i ) நைப்பான குண மாகையால் மல 

ஜலத்தைக் கழிக்கச்செய்யும் . 
( ii ) கபத்தையும் சுக்லத்தையும் , விருத்தி 

செய்யும் . 
( iii ) லகுவான ஆகாரமில்லை . 
3. அம்ல விபாகம் (பக்குவத்தில் புளிப்பு ) : 

( i ) பித்தத்தை அதிகப்படுத்தும் . 
( ii ) மலஜலத்தைக் கழிக்கும் . 
( iii ) - சுக்ரத்தைக்குறைக்கும் 

( iv ) லகுவான ஆகாரம் . 
( 3 ) வீர்யங்கள் : 
( a ) உஷ்ண வீர்யமுள்ள த்ரவ்யங்கள் செய்யும் 

வேலை : 
( i ) மயக்கம் 
( ii ) தாகம் 
( iv ) வியர்வை 
( v ) எரிவு 
( vi ) சீக்கிர பக்குவம் 
( vii ) வாதகப சமனம் . 


h 


LVIIT 


( b ) சீத 


வீர்யமுள்ள த்ரவ்யங்கள் செய்யும் 
வேலை : 
( i ) சந்தோஷம் 
( ii ) உயிர்ப்பித்தல் 
( iii ) மறத்துப்போதல் 
( iv ) ரத்தத்தையும் பித்தத்தையும் தெளியச் 

செய்தல் , 


4. ப்ரபாவங்கள் : 


இவை த்ரவ்யங்களின் சிறப்பான அமைப்பைப் பொறுத்த 
குணங்கள் . ஒரேவிதமான ரஸ , வீர்ய , விபாகங்களையுடைய 
த்ரவ்யங்கள் வெவ்வேறு ப்ரபாவங்களையுடையன வானவாக 
இருக்கும் . உதாரணம் : 


கொடிவேலி 


||| 


- 


சுவையில் ( ரஸம் ) உவர்ப்பு 
பிரிவில் ( விபாகம் ) உவர்ப்பு 
வீர்யத்தில் உஷ்ணம் 
- சுவையில் உவர்ப்பு 
பிரிவில் உவர்ப்பு 
வீர்யத்தில் உஷ்ணம் 


நேர் வாளம் 


- 


ஆனால் நேர்வாளம் சிறிது அளவு உட்கொண்டாலும் பேதியை 
உண்டாக்குகிறது . கொடிவேலி அப்படி அல்ல . 


அவ்விதமே விஷமான வஸ்துக்களும் , விஷத்தைப் போக் 
கும் வஸ்துக்களும் , வாந்தியை உண்டு பண்ணும் வஸ்துக் 
களும் , தரிப்பதினால் நன்மை செய்யும் மணிகளும் , ஏனைய 
விசேஷ சக்திகளும் - ப்ரபாவங்களினாலேயே வேலை செய் 


கின் றன . 


குறிப்பு : - த்ரவ்யங்களின் ரஸ , வீர்ய , விபாக, ப்ரபாவங்களையும் , 
தரிதோஷ செய்கைகளையும் தன்வந்திரி நிகண்டு , பதார்த்த குணசிந்தா 
மணி , குணபாடம் முதலிய நூல்களிலிருந்து தெரிந்து கொள்ளலா . 


LIX 


களும் . 


. 


சோம்பலில்லா 
3 . 

உற்பத்தி விபாகம் 

1. கர்ப்பத்தின் அமைப்பு : 
கர்ப்பத்தின் அமைப்பில் தாயினிடமிருந்து சில அம்சங் 

தகப்பனிடமிருந்து சில அம்சங்களும் , ஆத்மாவினிட 
மிருந்து சில அம்சங்களும் , பொருத்தமான ஆகாரம் , செய்கை 
காலஸ்திதி இவைகளிலிருந்து சில அம்சங்களும் , உணவி 
லுள்ள . ரஸங்களிலிருந்து சில அம்சங்களும் , பூர்வ ஜன்ம 
வாஸனையினால் சில அம்சங்களும் சேர்ந்திருக்கின்றன . அவை 
பின் வருமாறு : 

1. தாயினிட மிருந்து : 
தோல் , ரத்தம் , மாம்ஸம் , கொழுப்பு , நாபி ( தொப்புள் ) 
இருதயம் , க்லோம ( நுரையீரல் ), கல் ஈரல் , மண்ணீரல் , மூத் 
திரக் குண்டிக்காய்கள் , மூத்திராசயம் , சிறுகுடல் , வயிறு , 
வபை ( pertoneum and omentum ) 

2. தகப்பனிடமிருந்து : 
தலை மயிர் , மீசை , நகம் , உடம்பு மயிர் , பல் , எலும்புகள் , 
ரத்தக்குழாய்கள் , ஸ்நாயுக்கள் , நரம்புகள் , சுக்லம் . 

3. ஆத்மாவினிடமிருந்து : 
ஜன்ம நிர்ணயம் , ஆயுள் , ஆத்ம ஞானம் , மனது ; இந்த் 
ரியங்கள் , ப்ராண அபானங்கள் , ப்ரேரணம் ( மனது முதலி 
யவைகளைத் தூண்டுதல் ), தாரணம் ( ஞாபக சக்தி ), உருவம் , 
குரல் , நிறம் , சுக துக்கம் , விருப்பு வெறுப்பு , அறிவு , தைரியம் 
அகங்காரம் , ப்ரயத்னம் . 
4. . பொருத்தமான ஆகாரம் முதலியவைகளால் 

ண்டாவன : 
புலன்களின் தெளிவு , குரல் . நிறம் ஆண் தன்மை இவற்றின் 
குறைவின்மை, ஆனந்தம் , 


கோபம் , படிப்பில் 
" ம் , 

உண்டாக்குகிறது. " 

LX ) 
5 . ரஸங்களினால் உண்டாவன : 
சரீரம் உண்டாதல் , விருத்தியடைதல் , பலமடைதல் ,, 
திருப்தி , புஷ்டி , உற்சாகம் .. 

6. பூர்வ ஜன்ம வாஸனை : 
பக்தி , நல்ல குணம் , சுத்தம் , வெறுப்பு , ஞாபக சத்தி , 
மதிமயக்கம் , ஈகை , அசூயை , சூரத்தனம் , பயந்தசுபாவம் , 
ரம் , சஞ்சல சித்தம் . மேலும் ஸத்வ ரஜஸ் தமோ குணத்தின் 
சுபாவத்தினால் ஏற்படும் பலவித மாறுபட்ட குணங்கள் ஒரே 
மனிதனிடம் இருக்கலாம் . ஆனால் ஒரே காலத்தில் இராது . 
எனினும் முக்கிய குணம் தொடர்ந்து நிற்கும் . 

2. கர்ப்பத்தில் அங்கங்களின் உற்பத்தி : 
அங்கங்கள் 

எதிலிருந்து உண்டாகின் றன . 
1. தோல் 

சுக்ல சோணிதம் சேர்ந்து பக்கு 
வமாகும்போது ஆடை உண்டா 
வதுபோல் 7 வித தோல்களும் ( 6 

என்பர் சிலர் ) உண்டாகின் றன . 
2 , கல்லீரல் , மண்ணீரல் ரத்தத்திலிருந்து . 
3. புப்புஸம் ( நுரையீரல் ) ரத்தத்தின் நுரையிலிருந்து . 
4. உந்துகம் அல்லது மல ரத்தத்தின் கிட்டம் என்னும் 

தரா (transverse colon ) மலத்திலிருந்து . 
5. சிறு குடல் 

ரத்தம் , சிலேஷ்மம் இரண்டும் 
6. குதம் என்னும் பெருங் ( சேர்ந்து பித்தத்தினால் பக்குவ 

குடலின் பாகம் மாகும்போது அதி வாயு 
7. மூத்திரப்பை புகுந்து 

. 


Su 


8. ஸ்ரோதஸ்ஸுகள் 


வாயுவானது உஷ்ணத்தோடு 
சேர்ந்து வேண்டியபடி ஸ்ரோ 
தஸ்ஸுகளை உண்டாக்குகிறது . 


LXI 


9. நாக்கு 


வயிற்றில் பக்குவம் அடைந்து 
வரும் கபம் , ரத்தம் , மாம்ஸம் 
இவற்றில் வாயு புகுந்து . ஊது 
வதினால் உண்டாகும் . சிவந்த 
ஸாரம் . 
மாம்ஸ்த்தில் வாயு புகுந்து பல 
பாகங்களாகப் பிரிப்பதனால் 
உண்டாகிறது . 


10. தசைகள் 


11. ஸிரைகள் ( இரத்தக் கொழுப்பின் 

பசையைக் 
குழாய்கள் ) கொண்டு , மிருதுவான 

பக்கு 
12. ஸ்நாயுக்கள் ( தசைக் வத்தினால் ஸிரைகளும் , கடின 
கயிறுகள் ) 

மான பக்குவத்தினால் ஸ்நாயுக்க 
ளும் உண்டாக்கப்படுகின்றன . 

உண்டா 
13. மூத்திரக்குண்டிக்காய் ரத்தம் , கொழுப்பு இவற்றின் 
கள் 

ஸாரத்திலிருந்து . 
14. விரைகள் 

மாம் ஸம், ரத்தம் , கபம் , 
கொழுப்பு இவற்றின் ஸாரத் 

திலிருந்து . 
15. இருதயம் 

ரத்தம் , கபம் இவற்றின் ஸாரத் 

திலிருந்து . 
16. ப்ராணன் ஓடும் தமனி இருதயத்தோடு சேர்ந்து 
ண் 

டாகின் றன . 


கள் : 


குறிப்பு : - ரஸம் , ரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் , அஸ்தி , 
மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்களும் , அவற்றிலிருந்து உண் 
டாகும் உபதாதுக்களும் , வாத , பித்த, கபம் , என் ம் 
தோஷங்களும் ஆகார பரிணாமத்தினாலேயே உண்டாகிறபடி 
யால் அவைகளுக்குத் தனியாக உற்பத்தி கூறப்படவில்லை . 


3 . 


கர்பம் நாளடைவில் விருத்தியடையும் விவரம் : 


முதல் மாதம் சிலேஷ்ம ரூபமாகவும் அங்க அவய 
வங்களின் வெளிப்படையான உருவம் இல்லாமலும் இருக்கும் . 


2 - ம் மாதம் 


கெட்டியாகும் . அப்போது அது முடிச் 
சுப்போல இருந்தால் ஆண் ; நீண்ட தசையைப்போல் இருந் 
தால் பெண் : திரண்டு உயர்ந்திருந்தால் அலி என்று அறிய 
வும் , 


LXII 


3 - ம் மாதம் 


எல்லாப் புலன்களும் , எல்லா அங்க 
அவயவங்களும் ஒரே காலத்தில் உண்டாகின்றன . பிறந்த 
பிறகு காலக்ரமத்தில் உண்டாகும் பல் , ஆண் பெண்களுக் 
கான சிறப்பான அங்க அடையாளங்கள் முதலியவை இதில் 
சேர்க்கப்படவில்லை . 


புலன்களும் அங்க அவயவங்களும் உண்டாகிற 3 - ம் 
மாதத்திலேயே கர்ப்பத்துக்கு மனதில் சுகதுக்கம் அனுப்விக் 
கும் சக்தியும் , முன் ஜன்ம வாஸனையினால் ஏற்பட்டிருக்கும் 
விருப்பு வெறுப்பும் ஏற்பட்டு விருப்பமுள்ள வஸ்துக்களைப் 
பற்றி ஆவல் கொள்ளுகிறது . - அந்தக் காரணம் பற்றியே 
கர்ப்பிணிகளை இரண்டு இருதயமுள்ளவர்கள் என்று கூறுவர் . 
கர்ப்பத்தின் ஆவல் கர்ப்பிணியின் ஆவலாக வெளிப்படுவதால் 
கர்ப்பிணி ஆசைப்படும் பொருள்களை அவசியம் கொடுக்கிறார் 
கள் . இல்லாத வரையில் ஆவலுக்குப் பங்கம் ஏற்படுவதினால் 
வாயு ப்ரகோபம் அடைந்து கர்ப்பத்தின் ஒரு பாகத்தையோ 
அல்லது முற்றிலுமோ கெடுக்கக்கூடியது . இந்தக் காலத் 
தையே மசக்கைக் காலம் என்பார்கள் . 


கர்ப்பிணியின் சின்னங்கள் பின் வருமாறு : 


( 1 ) ருது நின்று போதல் 
( 2 ) வாயில் ஜலம் ஊறல் 
( 3 ) அன்னத்தில் ஆசையில்லாமை 
( 4 ) வாந்தி 
( 5 ) அருசி 
( 6 ) புளிப்பில் ஆசை 
( 7 ) உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான 

களில் விருப்பம் 
( 8 ) கண்ணில் அயர்வு 
( 9 ) சோம்பல் 
( 10 ) ஸ்தனங்களில் பால் 


வஸ்துக் 


1. இதுவே சரகஸம் ஹிதையின் மதம் , மற்ற அபிப்பிராயங்கள் 
அதில் கண்டிக்கப்படுகின்றன . 


LXIII 


நன்றாக 


( 11) உதடுகளிலும் 
ஸ்தன 

மண்டலங்களிலும் , 
அதிகக் கறுப்பு 
( 12 ) பாதங்களில் சிறிது வியர்த்தல் 
( 13) நாபிக்குக் கீழிறங்கும் ரோமராஜி 

வெளிப்பட்டிருத்தல் 
( 14 ) குறி சற்று விரிவடை.தல் . 

4 - ம் மாதம் கர்ப்பம் ஸ்திரத்தன்மையை அடைகி 
றது . கர்ப்பிணியின் உடம்பு கனக்க ஆரம்பிக்கிறது . 

5- ம் மாதம். - கர்ப்பத்தின் தசைகள் , மாம்ஸம் , ரத் 
தம் இவை மற்ற மாதங்களைக் காட்டிலும் , இப்போது அதிக 
மாக விருத்தியடைகிறது . அதனால் கர்ப்பிணியின் உடம்பு 
இளைக்கும் . 

6 - ம் மாதம் கர்ப்பத்தின் பலம் , நிறம் . இவை 
விருத்தியடைகிறது . அதனால் கர்ப்பிணியின் பலமும் , நிறமும் 
குறையும் . 

7 - ம் மாதம் கர்ப்பத்தின் எல்லா உறுப்புகளும் 
நன்றாக அமையப் பெற்று புஷ்டியை அடைகிறது . அப்போது 
கர்ப்பிணியின் அழகு மிகும் . 


8 - ம் மாதம் 

எல்லாத்தாதுக்களின் ஸாரமாகிய 
ஓஜஸ் என்னும் த்ரவம் தாயிடமிருந்து கர்ப்பத்துக்கும் , கர்ப் 
பத்தினிடமிருந்து தாய்க்கும் மாறிமாறிப்போய்க் கொண்டி 
ருக்கும் . அதனால் தாயும் , கர்ப்பமும் மாறிமாறி பலவீனமாக 
இருப்பார்கள் . அப்படி ஓஜஸானது தாயிடம் மாறி யிருக் 
கும்போது பிறக்கும் குழந்தை பிழைப்பதில்லை . அதனாலேயே 
8 - ம் மாதத்தில் பிறந்த குழந்தை பிழைப்பது நிச்சயமில்லை 
என்கிறோம் . 8 - வது மாதத்தைக் கணக்கிட்டு கர்ப்பிணிக்குச் 
சொல்வதுமில்லை . 


9 - வது மாதம் முதல் பிரஸவகாலம் . 


LXIV 


ஆரோக்கிய வாழ்க்கை 


ஆயுர்வேதத்தின்படி ஆரோக்கிய வாழ்க்கைக்கான விதி 
கள் பின் வருமாறு : 


( a ) ஆகாரம் : 
i ) முன் சாப்பிட்டது ஜீர்ணமான பிறகே 

மறுவேளை சாப்பிடவேண்டும் . இடை 
வேளை உண்டிகள் ஆமம் என்னும் 
ஜீர்ணமாகாத ரஸத்தை உண்டுபண் 
ணும் . அது சேர்ந்துவிட்டால் எல்லா 
விஷத்திலும் இவ்வாம விஷம் மிகக் 

எல்லா வியாதிகளுக்கும் 
ஆதாரமானது . 


கொடியது . 


( ii ) ஸாத்மியம் அல்லது பழக்கத்தில் ஒத்துக் 
கொள்ளும் 

ணவையே சாப்பிட 
வேண்டும் . ஸாத்மியம் நான்கு 


வகை : 


- 


( 1 ) தேக ஸாத்மியம்- இது பிரதி மனிதனுக்கும் வேறு 

படும் . 


( 2 ) தேச ஸாத்மியம் 
2 

தேசத்துக்கு தேசம் சீதோஷ் 
ணத்தினாலும் பழக்கத்தினாலும் மாறுபடும் . 


( 3 ) கால ஸா த்மியம் - இது பருவத்திற்குப் பருவம் 

மாறுபடும் . இது ருது சர்யை என்ற 
இடத்தில் பிந்தி விவரிக்கப்பட்டிருக்கிறது . 


( 4 ) வியாதி ஸா த்மியம் -- இது ஒருவனுடைய உடம் 

பின் ஆரோக்யம் , வியாதி இவற்றைப் 


பொறுத்தது . 


LXV 


( iii ) அளவு : இது ஒருவன் - அக்னி பலத்தை 

யும் அருந்தப்படும் ஆகாரத்தின் லகு , 
குரு குணத்தையும் பொறுத்தது .. லகு 
வான ஆகாரத்தை அதிகம் சாப்பிட 
வேண்டும் . குருவான ஆகாரத்தைக் 
குறைத்துச் சாப்பிடவேண்டும் . 
அக்னி பலம் அதிகமுள்ளவன் அதிக 
ஆகாரம் சாப்பிடவேண்டும் . எப்போ 
தும் நிறைவுக்குச் சற்றுக் குறைத்தே 

சாப்பிடுதல் ஆரோக்கியத்துக்கு நலம் . 
( iv ) ஆகாரத்தில் 6 ரஸங்களையும் சாப்பிடு 

தல் அவசியமெனினும் ரஸங்களைச் 
சேர்த்துச் சாப்பிடும்போது விரோத 
மில்லாத . ரஸங்களையே 
சாப்பிடவேண்டும் . விரோதமுள்ள 
ரஸங்கள் பின் வருமாறு : 


சேர்த்துச் 


ஸம் 


விரோதமுள்ளது 


1. இனிப்பு 
2. புளிப்பு 


3. உப்பு 


உவர்ப்பு 
கைப்பு 
துவர்ப்பு 
கைப்பு 
துவர்ப்பு 
இனிப்பு 
புளிப்பு 
உப்பு 
புளிப்பு 
உப்பு . 


4. உவர்ப்பு 
5. கைப்பு 


6. துவர்ப்பு 


( b ), தூக்கம் : 


தூங்க 


( 1 ) பொதுவாக முதுவேனிற்காலம் தவிர 
மற்ற காலங்களில் 

காலங்களில் பகலில் 
லாகாது . 

இரவில் விழித்தலும் 
ஆகாது . 


LXVI 


கள் , 


( ii ) குழந்தைகள் , வயோதிகர்கள் , ஸ்திரீ 
கள் , இளைத்தவர்கள் , காயம்பட்டவர் 

வியாதியில் அடிபட்டவர்கள் ,, 
வழக்கமாய் போதை சாப்பிடுபவர்கள் , 
வண்டி, குதிரை , நடை முதலியவை 
களால் களைத்தவர்கள் , பட்டினியாய் 
இருப்பவர்கள் , கொழுப்பு , வியர்வை , 
கபம் , ரஸம் , ரத்தம் இவைகள் இருக்க 
வேண்டிய அளவுக்குக் 

குறைவாக 
உள்ளவர்கள் , அஜீர்ணம் உள்ளவர் 
கள் , ஆகிய இவர்கள் பகலில் 
முகூர்த்தம் அதாவது சுமார் 2 அல் 
லது 

1 மணி நேரம் தூங்கலாம் . 
அதிக தாகம் என்னும் ரோகம் , 
வயிற்றுவலி , விக்கல், 

விக்கல் , அஜீர்ணம் , 
வயிற்றுப் போக்கு இந்த வியாதியுள்ள 

வர்கள் பகலில் தூங்கலாம் . 
( iii ) பகல் , இரவு எக்காலத்திலும் 

தூங்கவோ விழித்திருக்கவோ பழக் 
கப்பட்டவர்கள் நினைத்த சமயத்தில் 
தூங்கலாம் , விழித்தும் இருக்கலாம் 
கபம், கொழுப்பு , இவற்றின் மிகுதியா 
லும் விஷத்தாலும் உபத்திரவப்படு 
பவர்கள் ராத்திரியில் விழித்திருக்க 

லாம் . 
( iv ) தூக்கம் வராமைக்கு பித்தம் , வாதம் ,, 

மனக்கொதிப்பு , க்ஷயரோகம் , அடி 
படுதல் இவைகள் 

காரணமாகும் 
இவைகளுக்கு சிகிச்சை செய்துகொண் 
டால் 

அதாவது , 
எண்ணெய்ப் தேய்த்துக்கொள்ளல், 
தலைக்குத் தைலம் , எண்ணெய் 
தேய்த்து உடம்பு புரட்டிக்கொள்ளல், 
உடம்பு பிடித்துக்கொள்ளல் ; இனிப் 

ஆகாரம் , பால் , நெய் , நைப் 
புள்ள ஆகாரம் , சயன சுகம் - இவை 
களால் தூக்கம் உண்டாகும் . 


தூக்கம் 


வரும் . 


பான 


LXVII 


( v ) - அதிகத் தூக்கத்தைப் போக்குவதற்கு , 

வாந்தி முதலிய சோதன சிகிச்சைக 
ளும் , பட்டினியிருத்தலும் , ரத்தத்தை 
வெளிப்படுத்தலும் , மனோவிசாரமும் 

தகுந்த முறைகள் . 
( vi ) ராத்திரியில் அதிகமாக விழித்திருக்க 

நேர்ந்தால் அதற்குப் பரிகாரமாக 
விழித்திருந்த நேரத்தில் அரை பங்கு 

பகலில் தூங்கலாம் . 
( c ) புலன்கள் , கர்மேந்திரியங்கள் முதலிய சக்தி 

களை உபயோகித்தல் : 


புலன் முதலிய நமது சக்திகளை அறவே உபயோகிக்காமல் 
இருப்பதும் கெடுதியை உண்டாக்கும் . அமிதமாகவோ விப 
ரீதமாகவோ உபயோகப்படுத்துவதும் கெடுதியை உண்டாக் 
கும் . ஆகவே மிதமாக நமது ஸர்வசக்திகளையும் உபயோகித் 
தல் வேண்டும் . இப்படி மிதமாக சக்திகளை உபயோகப்படுத்து 
வதில் தேகப் பயிற்சியும் சேர்ந்தது . அது அவசியமாயினும் 
தேகம் களைக்குமுன்னமேயே நிறுத்திக்கொள்ளல் வேண்டும் . 
ஸ்திரீ ஸங்கத்துக்கும் இதே விதி பொருந்தும் . 


( d ) வேகங்களை அடக்குதல் : 


நமக்குள்ள வேகங்கள் இருவகை : -- 


( 1 )" மனோ வேகங்கள் காம க்ரோ 

தம் முதலியன . 
( 2 ) சரீர வேகங்கள் - மலம் , மூத்தி 

ரம் , வாயு, கொட்டாவி , தும்மல் 
முதலீயவைகள் . 


மனோ வேகங்களை அடக்குவதனால் நன்மையே உண்டா 
கும் . மனதுக்கு சாந்தியும் அதனால் ஆரோக்ய விருத்தியும் ஏற் . 
படும் . சரீர வேகங்களை அடக்கவும் கூடாது . வலுவிலே 
வேகங்களை வரவழைத்துக் கொள்ள முயற்சித்தலும் கூடாது . 
அப்படிச் செய்வதனால் வாத ரோகங்கள் முதலிய பல ரோகங் 
கள் உண்டாகும் , 


L.XVIII 


( e ) தினசரியை : 


தினந்தோறும் பின் கண்ட காரியங்களைச் செய்தல் 
வேண்டும் : - 


உளள 


( 1 ) பல் துலக்கல் - உவர்ப்பு , கைப்பு , 
துவர்ப்பு இந்த மூன்று ரஸங்கள் 

மரக்குச்சிகளாலோ இதர 
பதார்த்தங்களைக் கொண்டோ பல் 
துலக்கல் வேண்டும். கருவேல் , 
வேம்பு , ஆலம் விழுது , நாயுருவி வேர் , 
நீர்ப்பூலா உத்தமம் . செங்கல் போடி , 
மணல், கரி கூடாது . 


( 2 ) நாக்கு வழித்தல் - பல் துலக்கி முடிந் 

ததும் நார் அல்லது கம்பியால் நாக்கு 
வழிக்க வேண்டும் . அதனால் கபம் , 
அரோசகம் இவை குறையும் . 


வான 


( 3 ) அஞ்சனம் ஸள வீராஞ்சனம் 
( antimony sulphide ) போன்ற மிருது 

அஞ்சன த்தை தினந்தோறும் 
தீட்டிக்கொள்ளல் வேண்டும் , ரஸாஞ் 
சனம் ( Lead sulphide ) போன்ற கடு 
மையான அஞ்சனம் 10 நாளைக்கு ஒரு 
முறை உபயோகப்படுத்தவேண்டும் . 


( 4 ) தூமம் : மருந்துச் சரக்குகளின் 

புகையை கண் , மூக்கு , வாய் வழியாகப் 
பிடிக்கவேண்டும் . இவற்றின் விபரம் . 
அஷ்டாங்க ஹ்ருதயம் முதலிய நூல் 
களில் காண்க . 


( 5 ) எண்ணெய் தேய்த்துக்கொள்ளுதல் 

பழக்கப்படி எண்ணெய் தேய்த்துக் 
கொள்ளுதலோடு தினம் உச்சந்தலைக் 
கும் உள்ளங்காலுக்கும் எண்ணெய் 
தேய்த்து ஸ்நானம் செய்யவேண்டும் . 


( 6 ) ஸ்நானம் 

குளிர்ந்த 

ஜலத்திலோ , 
உஷ்ண ஜலத்திலோ தினம் ஸ்நானம் 
செய்தல் வேண்டும் . 


LXIX 


( ? ) , வஸ்த்ரம் , கந்த , புஷ்ப, ஆபரணம் தரித் 

தல் ஆரோக்யத்தைத் தரும் . 


( 8 ) பாதரக்ஷை அணிதலும் , குடை பிடித்துக் 

கொள்ளலும் கண்களைக் காப்பாற்ற 
அத்தியாவசியமானவை . 


( f ) - ருதுசரியை : அதாவது காலத்தின் சீதோஷ் 

ணத்துக்குத் தகுந்து நடைமுறை : 


( 1 ) முன் பனிக்காலம் : 


( i ) / அக்னி தீ z ணமாக இருக்கும் காலம் 

ஆகையால் குருவான ஆகாரம் 
( ii ) தைலம் தேய்த்து வெந்நீரில் ஸ்நானம் 
( iii ) அடக்கமான நில அறையில் வாஸம் 
( iv ) கந்தம் ஸ்திரீ முதலிய போகம் 
( v ) . லகுவான ஆகாரம் , நேர் 

காற்று , 
வாயுவை அதிகரிக்கச் செய்யும் பதார்த் 
தங்கள் , இவைகளை நீக்கல் . 


( 2 ) பின் பனிக்காலம் : 


( i ) முன் பனிக்காலத்தின் - முறைகள் எல் 

லாம் அதிகமாகப் பொருந்தும் . 
( ii ) குளிர் அதிகமாதலால் சீதமான அன்ன 

பானங்களை விலக்கவேண்டும் . 
(iii ) உவர்ப்பு , கைப்பு , துவர்ப்பு இவைகளை 

நீக்கவேண்டும் : 


( 3 ) இளவேனிற்காலம் 


யால்- 


( i ) கபம் ப்ரகோபம் அடையும் காலமாகை 
முற்பகுதியிலேயே 

வமனம் 
( வாந்தியெடுக்கச் செய்தல் ) முதலிய 
சிகிச்சைகளினால் தோஷங்களை வெளிப் 
படுத்திக்கொள்ளல் வேண்டும் . 
குரு குணம் , புளிப்பு , நைப்பு , இனிப்பு 
உள்ள 

ஆகாரங்களையும் , பகலில் 
தூங்குவதையும் நீக்கவேண்டும் , 


LXX 


(iii ) தேகப்பயிற்சி , எண்ணை தேய்த்து உடம் 

புத் தசைகளைப் புரட்டுதல் , அஞ்ச 
னம் , ஸ்நானம் இவைகள் இக்காலத் 

துக்கு உரிய விசேஷ விதிகள் . 
(iv ) உவர்ப்பு , துவர்ப்பு , க்ஷாரங்களோடு 

கூடிய ஸுக உஷ்ணமான த்ரவ ஆகா 

ரம் நன்மை தரும் . 
( v ) ஸ்திரீ ஸங்கம் இக்காலத்துக்கும் உரி 


முது வேனிற்காலம் : 


மான 


( i ) இனிப்பு , சீதம் , நைப்பு உள்ள த்ரவ 

ஆகாரம் - குளிர்ந்த ஜல 
ஸ்நானம் . 
( ii ) உப்பு , 
உப்பு, புளிப்பு , 

புளிப்பு , உவர்ப்பு , தேகப் 
பயிற்சி , ஸ்திரி ஸங்கம் இவைகளை 

விலக்கல் . 
( iii ) பகலில் குளிர்ந்த இடத்தில் -சிறிது 

தூங்கலாம் . இரவில் காற்றுள்ள 
மாடியின் மேல் இருந்து சந்தனம் முத 
லிய சீதள வஸ்துக்களை உபயோகித் 
தல் வேண்டும் . 


( 5 ) கார் ( மழை ) காலம் : 


தனால் 


( i ) , வாதம் ப்ரகோபமடைந்து 

சிலேஷ்மங்களை அதனதன் 
ஸ்தானங்களை விட்டுவிட்டுக் கிளம் 
பும்படி செய்யும் காலமாகையால்ல் 
வாத , பித்த , கபம் மூன்று தோஷங் 
களையும் சமனம் செய்யக்கூடியதும் , 
தீபானமுள்ளதுமான த்ரவ்யங்களை 
உபயொகப்படுத்தல் வேண்டும் . 


ஷாரம் 


என்பது உவர்ப்பும் , உப்பும் மிகுதியாக உள்ளதும், 
தேகத்தைக் கெல்லும் சக்தியுடையதுமான த்ரவ்யம் . யவக்ஷாரம் , ஸர்ஜ்ஜ் 
க்ஷாரம் இவை முக்யமான ஷாரங்கள் . இவைகளை ஆங்கிலத்தில் 
Alkalis என்பார்கள் , 


LXXI 


( ii ) வாதத்தைப் போக்குவதற்காக 

மழை 
கால ஆரம்பத்திலேயே 

க ஷாய, 
தைலங்களால் வஸ்தி ( enema ) எடுத் 

துக்கொள்ளல்வேண்டும் . 
( iii ) பகலில் தூங்குதல் , பனி , ஆற்று ஜலம் , 

தேகப் பயிற்சி , வெயில் , ஸ்திரீ ஸங்கம் 

இவைகளை விலக்கல்வேண்டும் . 
( iv ) தேன் சேர்த்துச் சாப்பிடுதல் நலம் . 
( v ) மேக மூட்டத்தினால் அதிகக் குளிருள்ள 

தினங்களில் உப்பு , புளிப்பு , நைப்பு 
சேர்ந்த ஆகாரங்களைச் சாப்பிட வேண் 

டும் . 
( vi ) குளம் , கிணறு இவற்றின் ஜலத்தைச் 

சூடு செய்து ஸ்நானம் செய்யவேண் 
டும் . ஈரமில்லாத இடத்தில் வசிக்க 
வேண்டும் . 


( 6 ) . கூதிர்ப் பருவம் . ( மழைக்குப் பின்னும் 

பனிக்கு முன்னுமுள்ள காலம் ). 
( i ) பித்தம் ப்ரகோபமடையும் காலமாத 

லால் இனிப்பு , சீதம் , லகு குணம் , 
கைப்பு உள்ள த்ரவ்யங்களை 

கொள்ளல் வேண்டும் . 
( ii ) கைப்பான த்ரவ்யங்கள் சேர்த்துக் 

காய்ச்சிய நெய்யை பானம் செய்தலும் , 
பேதிக்குச் சாப்பிடுதலும் , ரத்தத்தை 
சிறிது வெளிப்படுத்துவதும் உடல் நல 

னுக்கு உகந்தது . 
( iii ) தைலம் , பனி, பகலில் தூங்குதல் , கீழ் 

காற்று இவைகளை விலக்கல் வேண்டும் . 
( iv ) இக்காலத்தில் நீர் நிலையிலுள்ள ஜலம் 

அமிருதம் போன்றது . ஸ்நாபானத் 

திற்கு உத்தமம் . 
( v ) சுத்த வஸ்திரம் , சரத் கால புஷ்பங்கள், 

நிலா , இவைகள் இக்காலத்தில் அனு 

பவிக்கத் தகுந்தவை . 
( g ) மனச்சாந்திக்கு ஆன பொது விதிகள் : 
( i ) பெரியோர்கள் , வழிபடும் தெய்வம் , 

இவர்களிடம் மரியாதை , அன்பு . 


வியாதிகளும் , சிகிச்சைகளும் 

LXXII 
( ii ) நல்லோர் சேர்க்கை - தீயோர் , நாஸ்தி 

கர் முதலியோரோடு சேராதிருத்தல் . 
( iii ) ஈகை முதலிய நற்பழக்கங்கள் . 
( iv ) தன்னுயிர் போல் மன்னுயிரை மதித்தல் . 

( v :) ஞான விஞ்ஞான நூல்களைப் பயிலு 
நமது மனதிலும் தேகத்திலும் ஏற்படும் தொந்தரவுகள் 
யாவும் வியாதி என்ற வார்த்தையில் அடங்கும் . 


தல் . 


( a ) வியாதிகளின் பொதுவான காரணங்களும் 

அவற்றை நீக்கும் முறைகளும் : 


( 1 ) மனோ வியாதிகள் : 


( a ) காரணங்கள் 


( i ) ரஜோகுணமும் ( ஆசை , கோபம் , சுறு 

சுறுப்பு முதலியவற்றிற்குக் காரண 

மான குணம் ) 
( ii ) தமோகுணமும் ( அறியாமை , சோம்பல் , 

தூக்கம் முதலியவற்றிற்குக் காரண 
மான குணம் ) மனோ வியாதிகளுக்குக் 
காரணங்களாகும் . 


- 


( b ) மனோ வியாதிகளை நீக்குவதற்கான உபாயங் 

கள் : 
( i ) ஞானம் ( உலகிலுள்ள வஸ்துக்களைப் 

பற்றிய ஞானம் ) 
( ii-) விஞ்ஞானம் ( ஆத்ம ஞானம் ) 
( iii ) தைரியம் 
( iv ) ஸ்மிருதி ( மறக்காமல் இருக்கப் 

பழகுதல் ) 
( V ) . ஸமாதி ( மனதை 

( மனதை ஒரிடத்தில் நிலை 
நிறுத்தல் ) 


LXXIII 


( 2 ) தேக வியாதிகள் : - ( a ) காரணங்கள் 


--- 


( i ) ஆகந்துகம் , அதாவது திடீரென்று 

தேகத்திற்கு வெளியிலுள்ள காரணங் 
களால் உண்டாகும் உபத்திரவங் 
கள் : 


( 1 ) ஜந்துக்களின் நகம் , பல் முத 

லியன . 
( 2 ) விழுதல் , அடிபடுதல் , கட்டுண் 

டல் , நோவுண்டாக்கப்படல் . 
( 3 ) கயிறு , ஆயுதம் முதலியன . 
( 4 ) தீ , இடி , மின்னல், கொள்ளி விழு 

தல் முதலியன . 
(5 ) பயம் முதலியன . 


( ii ) நிஜம் ( = தனது ) அதாவது தேகத்திற் 

குள்ளாகவே உண்டாகும் கோளாறு 
கள் . இந்தக்கோளாறுகள் உண்டா 
கும் இடங்கள் பின் வருமாறு : 


( 1 ) தாதுக்கள் : - ரஸம் , ரத்தம் , 
மாம்ஸம் , மேதஸ் , அஸ்தி , 

மஜ்ஜை, சுக்லம் , 
( 2 ) உப தாதுக்கள் : ஸ்தன்யம் 

( முலைப்பால் ) ருது , கண்டரங்கள் 
ஸிரைகள் , வஸை , 

6 வகைத் 
தோல், ஸ்நாயு , ஓஜஸ் . 
( 3 } மலங்கள் : மலம் , மூத்ரம் , 

வியர்வை முதலியன . 
( 4 ) வாஹிகள் : ஸ்ரோதஸ்ஸு 

கள் , தமனிகள் , ஸிரைகள் . 


சமப்படுத்துவதேயாகும். லுள்ள 

LXXIV 
( 5 ) கோஷ்டாங்கங்கள் : - இருதயம் , 

நுரையீரல் , கல்லீரல் , மண்ணீ 
ரல் , மூத்திரக் குண்டிக்காய் , 
மூத்திரப்பை , இரைப்பை , சிறு 

குடல் , பெருங்குடல் முதலியன . 
(6 ) தோஷங்கள் : - வாதம் , பித்தம் , 

கபம் . 
இவைகளுள் வாதம் , பித்தம் , கபம் இவைகள் மூன்றும் 
சரீரம் முழுவதும் பரவி பல முக்கியமான காரியங்களைச் 
செய்வதனாலும் ; 

தாதுக்கள் , உபதாதுக்கள் , மலங்கள் , 
வாஹிகள் , கோஷ்டாங்கங்கள் இவைகள் சரியான ஸ்திதியில் 
இருக்கும்படி செய்ய ஆதாரமாக இருப்பதினாலும் ; வாத , 
பித்த , கபங்கள் மிகுந்தாலும் குறைந்தாலும் தாது முதலியவை 
களைக் கெடுக்கக்கூடியவைகளாக இருப்பதாலும் ; கெட்டுப் 
போன தாது முதலியவைகளை , வாத , பித்த கபங்களைச் சமப் 
படுத்துவதனால் சரியான நிலைக்குக் கொண்டுவரக்கூடியதாக 
இருப்பதாலும் , ஆயுர்வேதத்தில் 

( 1 ) வாத , பித்த, கபங்களின் மிகுதல் குறைதலினா 
லேயே வியாதிகள் உண்டாகின்றன என்றும் , 

( 2 ) வாத பித்த கபங்களை சமப்படுத்துவதினாலேயே 
எல்லா வியாதிகளும் குணமாகின்றன என்றும் , 

( 3 ) - ஆகந்துகம் என்னும் வெளிக்காரணங்களினால் உண் 
டாகும் வியாதிகளிலும் முதற்காரணங்கள் வெளியிலிருந்து 
உண்டானாலும் , பிறகு வாத , பித்த , கபங்களை மாறுபடச் செய் 
கின்றன என்றும் , அந்தக்காரணத்தினால் அவ்வித ஆகந்துக 
வியாதிகளையும் வாத , பித்த கபங்களைச் சமப்படுத்துவதினால் 
குணப்படுத்தக்கூடும் என்றும் கூறுகிறார்கள் . ஆகவே , 
ஆயுர்வேதத்தின் முக்கியமான நோக்கம் 

அதுபற்றியே நம் தேகத்திலுள்ள தாதுக்கள் புஷ்டிய 
டைவதற்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் உணவுப்பொருள் 
களையும் , தினசரியை , ருதுசரியை , முதலியவைகளையும் , வாத , 
பித்த , கபங்கள் சமமாக இருப்பதற்கு அனுகூலமாகவே 
அமைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


LXXV 


தேக வியாதிகளின் தொகுதி : 


மேலே சொன்ன காரணங்களினால் வியாதிகளை வாத , 
பித்த , கபம் என்ற தோஷங்களைப் பொறுத்தே பிரிவினை 
செய்திருக்கிறார்கள் . இப்பிரிவினை இரண்டு வகையாகச் செய் 
யப்பட்டிருக்கிறது : 

( 1 ) தனித்தனியாக வாத, பித்த, கபங்களின் ப்ரகோபத் 
தால் ஏற்படும் வியாதிகள் . இவைகளுக்கு ‘ நானாத்மஜ 
வியாதிகள் என்று பெயர் . 


( 2 ) வாதம் , பித்தம் , கபம் இவை மூன்றும் கூடிக் 
குறைவதினால் 

உண்டாகும் வியாதிகள் . இவைகளுக்கு 
ஸாமான்ய ஜ வியாதிகள் என்று பெயர் . 


அவற்றின் பெயர் முதலியவை வருமாறு : 


( 1 ) நானாத்மஜ வியாதிகள் : 


( a ) வாத வியாதிகள் 80 : 


-- 


1. நகபேதம் ( நகம்பிளத்தல் ) 
2. விபாதிகா ( பாதம் , உள்ளங்கை , வெடித்தல் ) 
3. பாதசூலம் ( பாதத்தில் குத்துவலி ) 
4. பாதப்ரம்சம் - (பாதத்தடுமாற்றம் ) 
15. பாதஸுப்ததா ( பாதம் மறத்துப்போதல் ) 
6 . வா தகுட்டதா ( கணுக்கால் வளைவு ) 
7. குல்பக்ரஹம் ( கணுக்கால் பிடிப்பு ) 
8 . பிண்டிகோத் வேஷ்டனம் ( ஆடு சதையைப் 

பிழிவது போன்ற வலி ) 
9. க்ருத்ரஸி ( நரம்புக் குடைச்சல் வலி ) 
10 , ஜானு பேதம் ( முழங்காலில் பிளப்பது போன்ற 

வலி ) 
11. ஜானுவிச்லேஷம் ( முழங்கால் மூட்டு நழுவுதல் ) 
12. ஊருஸ்தம்பம் ( துடை ஸ்தம்பித்தல் ) 
13. ஊருஸாதம் ( துடை விலவிலத்தல் . ) 
14. பாங்குல்யம் ( நொண்டி ) 
15 , குதப்ரம்சம் ( ஆஸனம் வெளிப்படுதல் ) 


வலி ) 


V 23 . 


( 

LXXVI 
16 . 

குதார்தி ( ஆஸனக்கடுப்பு ) 
17. வ்ருஷணா க்ஷேமம் ( விரை மேல் இழுத்துக் 

) 
18. சேட ஸ்தம்பம் ( குறி அசையாமை ) 
19. வங்க்ஷணானாஹம் ( துடையிடுக்கில் வாயு சேர்ந்து 
20. ச்ரோணிபேதம் ( பின் பாகத்தில் பிளப்பது 

போன்ற வலி ) 
21. விட்பேதம் ( மலம் அதிகமாக இளகிப்போதல் ) 
22. உதாவர்த்தம் ( வாதம் தன் ஸ்தானமாகிய 
பக்குவாசயத்திலிருந்து மேல் நோக்கிக் கிளம் 

புதல் ) 
கஞ்சத்துவம் ( தங்கித்தங்கி நடத்தல் ) 
024. வாமனத்துவம் ( குறுகிய உருவம் ) 
25. த்ரிக க்ரஹம் ( முள்ளந்தண்டின் அடிப்பாகத் 

தில் பிடிப்பு ) 
26. ப்ருஷ்டக்ரஹம் ( முதுகுப் பிடிப்பு ) 
27. பார்ச்வ அவமர்தம் ( விலாப்பிடிப்பு வலி ) 
28 . 

உதரா வேஷ்டம் ( வயிற்றைச் சுருட்டல் ) 
29. உன்மாதம் ( வாதத்தினால் ஏற்பட்ட பயித்தியம் ) 

கொள்ளுதல் ) 
31. வக்ஷோகர்ஷம் ( இருதயத்தைத் தேய்ப்பது 

போன்ற வலி ) 
32 . வக்ஷ உபரோதம் ( மார்பு அடைப்பு ) 
33 . 

வக்ஷ ஸ்தோதம் ( மார்பில் குத்துவலி ) 
34 . பாஹுசோஷம் ( கை யுலர்ந்து போதல் ) 
V 35 . 
35. க்ரீவாஸ் தம்பம் ( கழுத்து திருப்ப முடியா 

திருத்தல் ) 
V36 . மந்யாஸ் தம்பம் ( கழுத்தின் ஸிரை ஸ்தம்பித்துச் 

சிந்தனா சக்தியைக் குறைத்தல் ) 
37. கண்டோத்வம்ஸம் - ( கழுத்தை பிளப்பது 

போன்ற வலி ) 
38. ஹனுபேதம் (தாடையில் பிளப்பது போன் 
வலி ) 
39. ஓஷ்டபேதம் (உதட்டில் பிளப்பது போன்ற வலி ) 
40. அக்ஷிபேதம் ( கண்ணில் பிளப்பதுபோன்ற வலி ) 
41. தந்த பேதம் ( பல்லில் பிளப்பது போன்ற வலி ) 
42. தந்த சைதில்யம் ( பல் அசைதல் ) 


LXXVII 


43. மூகத்வம் ( ஊமை ) 
44. கத்க தத்வம் ( தழதழத்துப் பேசுதல் ) 
45. வாக் ஸங்கம் ( பேச முடியாமல் அடைப்பு ) 
46. கஷாயாஸ்யதா ( வாயில் துவர்ப்பு ) 
747. முகசோஷம் ( வாய் உலர்தல் ) 
-48 . அரஸ்ஜ்ஞதா ( ருசியறியும் சக்தியை இழத்தல் ) 
49 . கர்ண சூலம் ( காதில் குத்துவலி ) 
50. அசப்தச்ரவணம் ( காது இரைச்சல் ) 
51 , உச்சைச்ரவணம் ( உரத்த சத்தம் மாத்திரம் 

காதில் விழுதல் ) 
52. பா திர்யம் ( முழுச் செவிடு ) 
53. வர்த்மஸ்தம்பம் ( இமை யசையா திருத்தல் ) 
54. வர்த்மஸங்கோசம் ( கண் இடுங்கிப் போதல் ) 
55. திமிரம் ( கண் மறைப்பு ) 
56. அக்ஷிசூலம் ( கண்ணில் குத்துவலி ) 
57. அ V வ்யுதாஸம் ( கண் பிதுங்கல் ) 
58. ப்ரூவ்யுதாஸம் ( புருவம் உயர் தல் ) 
59 . சங்க பேதம் ( பொட்டில் பிளப்பது போன்ற 


வலி ) 


60 . 

லலாட பேதம் ( நெற்றியில் பிளப்பது போன்ற 

வலி ) 
61. சிரோருக் ( தலை வலி ) 
62 . கேச பூமி ஸ் புடனம் ( மண்டைத்தோல் 

வெடிப்பு ) 
63. அர்திதம் ( முகம் , கை , கால்களில் ஒரு பக்கம் 

வலியுடன் கோணும்படி செய்யும் வியாதி .) 
64. ஏகாங்க ரோகம் ( வலது அல்லது இடது பக்கம் 
ஒன்றில் மாத்திரம் வலி 

முதலிய 

வாத 
சேஷ்டை ) 
65. ஆக்ஷேபகம் ( உதறு வாதம் ) 
66. ஸர்வாங்க ரோகம் ( வலது இடது இரண்டு பக் 

கத்திலும் வலிமுதலிய வாத சேஷ்டை ) 
67. தண்டகம் 

தண்டகம் ( கம்புபோல் உடம்பு முழுதும் 

விறைத்தல் ) 
68. ச்ரமம் ( களைத்துப்போதல் ) 
69. ப்ரமம் ( மயக்கம் ) 
70. வேபது ( நடுக்கம் ) 
71. ஜ்ரும்பர் ( கொட்டாவி ) 


சேரிக்கும் தன்மை 

LXXVIII 
72. ஹிக்கா ( விக்கல் ) 
73. விஷாதம் ( உற்சாகமின்மை ) 
74. ப்ரலாபம் ( பிதற்றல் ) 
75. க்லானி ( அயர்வு ) 
76. ரௌஷ்யம் ( வறட்சி ) 
77. பாருஷ்யம் ( உடம்பில் சுறசுறப்பு ) 
78. ச்யாவாருணபாஸ்தா ( சரீரம் , மலம் முதலியன 

கருமை கலந்த செம்மை நிறமாதல் ) 
79. அஸ்வப்தம் ( தூக்கமின்மை ) 
80 , அருவஸ்தித சித்தத்வம் ( மனது ஓரிடம் தரிக்கா 

மல் இருத்தல் ) 
மேலே கண்ட 80 வித உபத்ரவங்களும் முக்யமான 
வாத ரோகங்கள் . இவைகளைத் தவிர , குறிப்பிட முடியாத 

சில்லரை உபத்திரவங்களும் வாத தோஷத்தின் 
ப்ரகோபத்தினால் உண்டாகக்கூடியது . அவைகளை அடியில் 
சொல்லப்பட்ட வாத ப்ரகோபத்தின் பொதுவான குணங்கள் , 
சேஷ்டைகளைக் கொண்டு நிச்சயிக்கவேண்டும் . 

வாத குணங்கள் : 
1. வறட்சி 
2. குளிர்ச்சி 
3. இலேசுத் தன்மை 
4 .. ஒட்டிக்கொள்ளாத தன்மை 
5. உருவமில்லாமை. 

மரிடத்தில் ஸ்திரமாக நில்லாமை . 


பல, 


உ 


7 .. 


வாத சேஷ்டைகள் ; -- 
1. ஸ்தானத்தை விட்டு நழுவுதல் 
2. ஸ்தானத்தை விட்டு வெகு தூரம் நகருதல் 
3. பரவுதல் 
4. அடைப்பு 
5. பிளப்பது போன்ற வலி 
6. மயிர்க் கூச்சல் 
7. மலம் முதலியவைகளை உருட்சையாகச் 

செய்தல் 
8. தாகம் 


Exxix 


9. நடுக்கம் 
10. உடம்புவலி 
11. துடித்தல் 
12. குத்து வலி 
13. வலி முதலிய தொந்தரவு 
14. நகருதல் உதறுதல் முதலியன் 
15. சுறசுறப்பு உண்டாக்கல் 
16. கடினம் உண்டாக்கல் 
17 . விலவிலக்கச் செய்தல் 
18. த்வாரம் உண்டாக்கல் 
19. செம்மை கலந்த கருமை உண்டாக்கல் 
20. வாயில் துவர்ப்பும் அருசியும் உண்டு பண்ணு 

தல் . 
21. வேலையில் மூளை செல்லாமல் தடுத்தல் 
22. குறுக்கல் 
23. முடக்கல் , முதலியன . 


வாத வியாதிகளின் சிகிச்சை : 


வாத வியாதிகளுக்கு அடியில் கண்ட சிகிச்சைகள் குணம் 
தரும் : 


1. இனிப்பு , புளிப்பு , உப்பு , கைப்பு , உஷ்ணம் 
இந்த குணங்களுள்ள பிரயோகங்கள் . 

2. ஸ்நேஹம் ( அதாவது எண்ணை , நெய் , கொழுப்பு 
முதலியவைகளை உள்ளுக்குக் கொடுத்தோ, வெளிப் பிரயோ 
கம் செய்தோ நைப்பு உண்டாக்கல் ) 

3. ஸ்வேதம் ( மருந்துச் சரக்குகள் சேர்த்துக் 
கொதிக்க வைத்த நீராவி பிடித்தல் , ஒத்தடம் கொடுத்தல் , 
வெந்நீர் ஊற்றல் , முதலியவைகளால் வியர்க்கச் செய்தல் ) 


4. ஆஸ்தாபன வஸ்தி .- ( கஷாயங்களைக்கொண்டு 
வஸ்தி ( enema ) கொடுத்தல் ) , அனுவாஸனவஸ்தி ( தைலங் 
களைக்கொண்டு வஸ்தி கொடுத்தல் ) 


5 .. நஸ்யம் ( மூக்கில் போடும் மருந்து ) 


களின் வயது , பலம் , காலம் இவைகளைப்பொறுத்து அளவாக 

LXXX 
6 . 

வாத ஹரமான ஆகாரம் . 
7 . 

அப்யங்கம் ( எண்ணெய் தேய்த்துக்கொண்டு 
ஸ்நானம் செய்தல் ] 

8. ம்ருதுவான விரேசனம் ( பேதிக்கு சாப்பிடுதல் ] 

9. வாதஹரமான சரக்குகள் சேர்த்துக் கொதிக்க 
வைத்த தண்ணீரில் நனைத்தல் , 

10. உடம்பு பிடித்தல் . 
11. பயமுறுத்தல் . 
மேலே - சொல்லப்பட்ட ப்ரயோகங்களை நோயாளி 


உபயோகப்படுத்தவேண்டும் . 


இவைகளுதள் 4 - வதாகச் சொல்லப்பட்ட ஆஸ்தாபன 
வஸ்தி , அனுவாஸன வஸ்தி இவ்விரண்டும் வாத ரோகங்க 
ளுக்கு மிகச் சிறந்தது . ஏனெனில் அது அடி மரத்தை வெட்டு 
வதுபோல் வாதத்தின் முக்ய ஸ்தானமாகிய பக்வாசயத்தி 
லுள்ள வாத ப்ரகோபத்தைப் போக்குகிறது . அதனால் கிளை 
கள் போன்ற மற்ற இடங்களிலுள்ள வாத ப்ரகோபங்கள் 
சமனத்தை அடையும் . 


அடியிற்கண்ட மருந்தும் எண்ணெயும் வாத ரோகங்க 
ளுக்குப் பொதுவான சிறந்த முறைகள் . இவை திரட்டு 
வாகடம் ( 50 செய்யுள் ) என்ற தமிழ் நூலிலிருந்து எடுத்து 
எழுதப்பட்டவை : 


( 1 ) உள்ளுக்கு மருந்து : 


வாதந்தான் எண்பதாக வருகின்ற பக்க வாதம் 
சீதமே நடுக்கு வாதம் சிறந்திடு முடக்கு வாதம் 
சூதமே அசந்த வாதம் தோன்றிய முகத்தில் வாதம் 
பேதமாம் வாதந்திரப் பெருத்திடு மருந்து கேளே 
மருந்து தான் சித்திர மூலம் வளருமாவிலங்கை 

[ கொன்றை 


கொன்னகத் 
வேர் 

LXXXI 
திருந்திய முருங்கை சங்கு சிறந்த வெள்ளறுகு 

[ வேம்பு 
பொருந்திய வெருகும் சுக்கும் புகழு திப்பிலி 

[ மரீசம் 
கருந்திற லவண மஞ்சும் காய மண்டலந்தான் 

[ கொள்ளே . 
இதன் பொருள் : 
சித்திர மூலம் ( கொடிவேலி வேர் 

மேற்பட்டை ) 
மாவிலங்கை -வேர் 
முருங்கை வேர் 
சங்கம் வேர் 
வெள்ளறுகு வேர் 
மெருகன் கிழங்கு ( வெருகு ) 
சுக்கு 
திப்பிலி 
மிளகு 
சமுத்திர உப்பு 
இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
உவர் மண் உப்பு 

பெருங்காயம் ( பொரித்தது ) 
எடுத்துக் காயவைத்து இடித்து வேளை ஒன்றுக்கு வெருகடி 
தம் 45 நாள் காலையும் மாலையும் சாப்பிடவும் . 
( 2 ) மேலுக்குத் தைலம் : 
கொள்ளவே எண்ணை அஞ்சும் குலவு தில்லம் பால் 

( கற்கம் 
மெள்ளவே முருங்கை வாகை மிகுந்த மாவிலங்கை 

[ மூலம் 
கள்ள விழ் காயமிந்து கடிய வெள்ளுள்ளி வசம்பு 
முள்ள மாயெரித்துப் பின்னே உடம்பிற்றொக் 

( கடம் செய்வாயே , 
k 


இவை 
சமனிடை 


LXXXII 


தன் பொருள் : 
ஆமணக்கு எண்ணெய் 
நல்லெண்ணெய் 
புங்கு எண்ணெய் 
இலுப்பை எண்ணெய் 
வேப்பெண்ணெய் 


F 


இவை 
வகைக்கு 
1 சேர் 
எடுத்து 
கலந்து 
அடுப்பி 
லேற்றி 


இவை 


முருங்கைப் பட்டை 
வாகை வேர் 
மாவிலங்கை வேர் 
பெருங்காயம் 
இந்துப்பு 
வெள்ளைப்பூண்டு 
வசம்பு 


வகைக்கு 
11 பலம் 
எடுத்துக் 
கொண்டு 
தில்லம்பால் 

விட்டு 
அரைத்துக் 
கல்கமாக்கி 


அக்கல்கத்தை எண்ணையில் குழப்பி எரித்துப் பதத்தில் 
இறக்கி . எண்ணையை வடித்து வைத்துக்கொண்டு உடம்பில் 
துவளையிடவும் . இவ்வாறு பொதுவாக வாத ரோகங்களின் 
சிகித்ஸை சொல்லப்பட்டது . 


( b ) பித்த வியாதிகள் 40 : 


1. ஓஷம் ( நெருப்பின் பக்கத்தில் இருப்பதுபோல் 

தேகம் முழுவதும் வியர்வையோடு உஷ்ணம் 

உண்டாதல் ) 
2. ப்லோஷம் ( தேகத்தின் ஒரு பாகத்தில் வியர்வை 

யில்லாமல் உஷ்ணம் உண்டாதல் ) 
3. தாஹம் ( முகம் , உதடு , மேல்வாய் முதலியவை 

களில் எரிவு ) 
4. தூமகம் ( தலை , கழுத்து , தொண்டை , மேல்வாய் 

முதலிய இடங்களில் புகைச்சல் ) 
5. தவது ( கண் முதலிய பொறிகளில் எரிவு ) 
6 , அம்லகம் ( உள் எரிச்சல் , இருதயத்தில் குத்து 

வலி, புளித்த ஏப்பம் முதலியவை ) 
7. விதாஹம் ( உள்ளங்கை , உள்ளங்கால் , தோள் 

முதலிய இடங்களில் எரிவு ) 


LXXXIII 


8. அந்தர் தாஹம் ( தேகத்தின் உள் பக்கத்தில் 

எரிச்சல் ) 
9. அம்ஸ தா ஹம் ( தோளில் எரிவு ) 
10. ஊஷ்மாதிக்யம் ( கடுமையான உஷ்ணம் ) 
11. அதிஸ்வேதம் ( அதிகமாக வியர்த்தல் ) 
12. அங்க கந்தம் (உடம்பில் நாற்றம் ) 
13. அங்காவதரணம் ( உடம்பில் வெடிப்பு ) 
14. சோணிதக்லேதம் ( ரத்தம் கறுத்து துர் நாற் 

றம் அடைதல் அல்லது நீற்றுப்போதல் ) 
15. மாம்ஸக்லேதம் ( மாம்ஸம் கறுத்து துர்க்கந்த 

மடைதல் ) 
18. த்வக்தாஹம் ( தோலில் எரிச்சல் ) 
17. த்வகவதரணம் ( மேல் தோல் வெடிப்பு ) 
18. சர்மாவதரணம் ( மேல் தோல் கீழ் தோல் 

சேர்ந்து வெடிப்பு ) 
19 .. ரக்த கோடம் ( ரத்தக் கட்டி முகமில்லாதது ) 
20. ரக்த விஸ்போடம் ( நெருப்புச் சுட்டது போன்ற 

ரத்தக் கொப்பளம் ) 
21. ரக்த மண்டலம் ( தோலின்மேல் உண்டாகும் 

சிவந்த வட்டமான வர்ணம் ) 
22. ரத்த பித்தம் ( பித்த தோஷத்தினால் மட்டும் 

ஏற்படும் . ரத்த பித்தம் என்னும் வியாதி , 
இதில் ரத்தம் மேல்நோக்கி அல்லது கீழ் 

நோக்கி வெளிப்படும் ) 
33. ஹரி தத்வம் ( உடம்பிலோ மலத்திலோ பச்சை 

நிறமுண்டாதல் ) 


ரத்த பித்தம் என்னும் வியாதி - பித்தத்தினால் - மட்டும் உண்டா 
வது ஒருவகை , வாதம் , கபம் இவைகளும் சேர்ந்து ஏற்படு 
இற . மற்றொரு வகையும் உண்டு , அவை ஸாமான்யஜ ! 
வியாதிகளின் தொகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றன . 
அவ்விதமே வேறுசில 

வியாதிகளும் 

நானாத்மஜ த் 
தொகுதியிலும் ஸாமான்யஜ த்தொகுதியிலும் காணப் 
படும்போது இவ்விதமாகப் பிரித்துப் பொருள் கொள்ளல் 
வேண்டும் . 


வெளி வருதல் -இது பேதிக்குச் சாப்பிடுவதில் 

LXXXIV 
24. ஹாரித்ர த்வம் ( உடம்பில் மஞ்சள் - நிறமுண் 

டாதல் ) 
25 , நீலிகா ( ரத்தம் நீல வர்ணத்தை அடைதல் ) 
26. கக்ஷா ( தோள் , கக்கம் , விலா இந்த இடங்களில் 

வேதனையோடு கூடிய கறுத்த கொப்பளங்கள் ) 
27 . காமலா ( பித்தத்தால் உண்டாகும் . மஞ்சட்கா 

மாலை ) 
28. திக்தாஸ்யதா ( வாயில் கைப்பு ) 
29. லோஹித கந்தாஸ்யதா (வாயில் ரத்தத்தின் 

நாற்றம் ) 
30. பூதி முகதா ( வாயில் துர் நாற்றம் ) 
31. த்ருஷ்ணா திக்யம் ( மிதமிஞ்சிய தாகம் ) 
32 . அத்ருப்தி ( சாப்பிடுவதில் திருப்தி ஏற்படா 

திருத்தல் ) 
33. ஆஸ்யபாகம் ( வாய்வேக்காடு ) 
34. கள பாகம் ( கழுத்துள் வேக்காடு ) 
35. அக்ஷிபாகம் ( கண்வலி ) 
36. குதபாகம் ( ஆஸன வேக்காடு ) 
37. மேட்ரபாகம் ( குறிவேக்காடு ) 
38. ஜீவாதானம் ( ஜீவனுக்கு ஆதாரமான ரத்தம் 


உள்ள அளவு மீறுவதால் ஏற்படக் கூடியது ) 
39. தமப் ப்ரவேசம்: ( இருண்டு பேர் தல் ) 
40. ஹரித ஹாரித்ர நேத்ர மூத்ர வர்ச்சஸ்த்வம் 

( கண் , மூத்திரம் , மலம் இவை பசுமை கலந்த 
மஞ்சள் நிறமாதல் ) 


மேலேகண்ட 40 உபத்திரவங்களும் முக்கியமான பித்த 
ரோகங்கள் . இவைகளைத் தவிர , குறிப்பிட முடியாத பல 
சில்லரை உபத்திரவங்களும் பித்த தோஷத்தின் ப்ரகோபத் 
தினால் உண்டர்கக் கூடியது . அவைகளை அடியில் சொல்லப் 
பட்ட பித்தப்ரகோபத்தின் பொதுவான குணங்கள் ,சேஷ்டை 
களைக் கொண்டு நிச்சயிக்க வேண்டும் . 

பித்த குணங்கள் : 
1. உஷ்ணம் 
2. கடுமை 


ஏ 
8. வெண்மை, செம்மை இவை நீங்கிய வர்ணம் 

LXXXV 
3. நெகிழ்ந்தோடுதல் 
4. அதிக நைப்பு இல்லாமை 

: 


7. புளித்த ஏப்பத்தின் வாசனை 
8. உவர்ப்பும் புளிப்பும் 


பித்த சேஷ்டைகள் : 


1 . எரிவு 
2. உஷ்ணம் 
3. வேக்காடு 
4. வியர்வை 
5. ரத்தம் முதலியவை நீர்த்தல் 
6. அழுகிப் போதல் 
7. கசிவு 
8. சிவத்தல் 
9. பித்த குணத்தில் சொல்லப்பட்ட வர்ணம், 

உருசி , நாற்றம் இவைகளை உண்டாக்கல் 
10. அரிப்பு 


பித்த வியாதிகளின் சிகிச்சை : - பித்தவியாதிகளுக்கு 

அடியில் கண்ட சிகிச்சைகள் குணம் தரும் : 
1 .., இனிப்பு , கைப்பு , துவர்ப்பு , குளிர்ச்சி இந்த 

குணங்களோடு கூடிய ப்ரயோகங்கள் 
2. ஸ்நேஹம் ( நெய் முதலியவைகளால் நைப்பு 

உண்டாக்கல் ) 
3. விரேகம் ( பேதிக்குக் கொடுத்தல் ) 
4. சீத வீர்யமுள்ள சரக்குகளைக் கொண்டு பற் 

றுப் போடுதல் அல்லது பூசுதல் 
5. பித்த ஹரமான ஔஷதங்கள் ஊறிய ஜலத் 

தில் நனைத்தல் 
6. எண்ணை தேய்த்து ஸ்நானம் செய்தல் 
7. ஸ்நானம் 


மேலே சொல்லப்பட்ட ப்ரயோகங்களை நோயாளிகளின் 
வயது , பலம் , காலம் இவைகளைப் பொறுத்து அளவாக உப 
யோகப்படுத்த வேண்டும் , 


LXXXVI 


இவைகளுள் 3 -வதாகச் சொல்லப்பட்ட விரேகம் ( பேதிக் 
குக் கொடுத்தலே ) பித்த ரோகங்களுக்கு மிகச் சிறந்தது . 
ஏனெனில் அது ஆமாசயத்தில் உள்ள பித்தத்தின் முக்கிய 
பாகத்தின் ப்ர கோபத்தைப் போக்குகி றது . நெருப்பு 
அணைந்தால் அடுப்பு குளிர்ந்து போவது போல் மற்ற இடங் 
களிலுள்ள பித்த ப்ரகோபம் சமனத்தை அடைகிறது . 

அடியிற்கண்ட மருந்தும் தலைக்குத் தைலமும் பித்த 
ரோகங்களுக்குப் பொதுவான சிறந்த முறைகள் . இவை 
திரட்டுவாகடத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டவை : 

உள்ளுக்கு மருந்து : 
செய்யதோர் எண்ணஞ்சாகத்திரண்டிடும் பித் 

[ தங் கேளாய் 
அய்யமாஞ்சித் தப்பிரமை அறிவிலா விறுமைசுற்று 
நையவே நடுக்கல் வாந்தி நலத்திடு சுழற்றல் வாய் 

- ( நீர் 
தையலேயிது கட்கெல்லாம் சாற்றிய மருந்துகேளே 
சாற்றிய மதுரம் கோட்டம் தருந்திரு கடுகு மூலம் 
போற்றிய நெல்லி மாஞ்சிபூரஞ் சந்தணங் கிராம்பு 
மாற்றிய தாளீசந்தான் , மருசீரகமும் ஏலம் 
பார்த்துச் சர்க்கரையும் கூட்டி பரிந்து மண்டலம் 

( தான் கொள்ளே . 
இதன் பொருள் : 
அதிமதுரம் 
கோஷ்டம் 

இவை சம 


சுக்கு 


மிளகு 


னிடை எடுத் 
திப்பிலி 
கண்டந்திப்பிலி 

துக் காய 
நெல்லிமுள்ளி 

வைத்து 
சடாமாஞ்சி 
கர்ப்பூரம் 

இடித்து வஸ் 
சந்தணம் 
கிராம்பு 

திர சாயம் 
தாளீசபத்திரி 
சிரகம் 
ஏலம் 
இந்தச் சூரணத்துக்குச் சமனிடை சர்க்கரை கலந்து காலை , 
மாலை வெருகடி வீதம் 45 நாள் சாப்பிடவும் . 


செய்து 


LXXXVII 


தலைக்குத் தைலம் : 
பரிந்து நல்லெண்ணெய் பாலும் பருத்திடும் நெல்லிச் 

[ சாறு 
தெரிந்திடும் முசுமுசுக்கை சீந்திலும் பொன்னாங்காணி 
வருந்திய முத்தஞ் சந்தம் மதுரமோடேல மாஞ்சில் 
பொருந்து செண்பகப்பூ வங்கம் பூண்டெரி தலைக்கு 

[ வாரே . 
இதன் பொருள் : -- 


இவை 
வகைக்கு 2 


சேர் எடுத்து 
சேர்த்து 


நல்லெண்ணெய் 
பசுவின் பால் 
முற்றிய நெல்லிக்காயின் சாறு 
முசுமுசுக்கைச் சாறு 
சிந்தில் கொடிச் சாறு 
பொன்னாங்காணிச் சாறு 
முத்தக்காசு ( கோரைக் கிழங்கு ) 
சந்தணம் 
அதிமதுரம் 


அடுப்பி 
லேற்றி 
இவை 
வகைக்கு 
2 பலம் 
எடுத்துப் 
பால் விட் 
டரைத்துக் 
கல்கமாக்கி 
மேலே 
சொன்ன 
எண்ணை 
வகையில் 
குழப்பி 


ஏலம் 


சடா மாஞ்சில் 
செண்பகப்பூ 
லவங்கப் பட்டை 


எரித்துப் பக்குவத்தில் இறக்கி வடித்து வைத்துக் கொண்டு 
தலையில் தேய்த்து வரவும் . இவ்வாறு பொதுவான பித்த 
ரோக சிகித்ஸை சொல்லப் பட்டது . 


( c ) கப ரோகங்கள் 20 : -- 


1. திருப்தி ( எப்போதும் சாப்பிட்டது போல் 

ஆகா 
ரத்தில் ஆசையில்லா திருத்தல் ) 
2. தந்த்ரா ( தூக்கம் வருவது போன்ற மயக்கத் 

தோடு கூடிய சோம்பல் ) 
3. நித்ராதிக்யம் ( மித மிஞ்சிய தூக்கம் ) 


8 . 


கபம் 


ஆலஸ்யம் ( சக்தியிருந்தும் காரியங்களில் சுறு 

LXXXVIII 
4. ஸ்தைமித்யம் (உடம்பு திமிர்த்துப் போதல் ) 
5 . 

குருகாத்ரதா (உடம்பு பருத்துகனத்தல் ) 
6. 

சுறுப்பின்மை ) 
7. முகஸ்ராவம் ( வாயில் சதா நீர் ஊறுதல் ) 

முகமாதுர்யம் (வாயில் தித்திப்பு ) 
9. ச்லேஷ்மோத்கிரணம் (அடிக்கடி 

வெளிப்படல் ) 
10 .. 

மலாதிக்யம் ( மலம் அதிகரித்தல் ) 
11. பல நாசம் (பலக்குறைவு ) 
12. அபக்தி ( அஜீர்ணம்)) 
13. a) ஹ்ருதயோபலேபம் ( இருதயத்தில் பூச்சிப் 

போன்ற அடைப்பு ) 
b ) கண்டோப லேபம் ( தொண்டையில் பூச்சிப் 

போன்ற அடைப்பு ) 
14. தம நீப்ர திசயம் ( தமனிகள் ( nerves ) அதி பூரண 

மாக இருத்தல் ) 
15. கள கண்டம் (ச்லேஷ்மத்தினால் - உண்டாகும் 

களகண்டம் , அல்லது கழுத்தில் கிளம்பித் 

தெதொங்கும் கட்டி ) 
16 . அதிஸ்தௌல்யம் (உடம்பு மிதமிஞ்சிப் 

பெருத்தல் ) 
17. சீதங்கதா (உடம்பில் குளிர்ச்சி ) 
18 , உதர்தம் (மார்பில் அரிப்பு , குத்தலோடு கூடிய 

வீக்கம் ) 
19. ச்வேதாவபாஸதா (உடம்பு வெளுத்தல் ) 
20. ச்வேதநேத்ர மூத்ரவர்ச்சஸ் த்வம் ( கண் , மூத் 

திரம் , மலம் இவை வெளுத்தல் ) 


மேலே சொல்லப்பட்டவை கபப்ரகோபத்தால் ஏற்படும் 
முக்கியமான உபத்திரவங்கள் . இவைகளைத்தவிர் சில்லரை 
யாகப் பல உபத்திரவங்களும் கபப்ரகோபத்தால் உண்டாக 

அவைகளைக் கீழே சொல்லப்பட்ட கபப்ரகோபத்தின் 
குணம் , சேஷ்டைகளைக்கொண்டு நிச்சயிக்க வேண்டும் : 

கபத்தின் குணங்கள் : 
1. வெண்மை 
2. குளிர்ச்சி 
3. கனம் , பருமன் 
4. கைப்பு 


LXXXIX 


5. இனிப்பு 
6 . 

அசையாமை 
7. ஒட்டிக்கொள்ளும் தன்மை 
8. மிருதுத்தன்மை 


கபத்தின் சேஷ்டைகள் : 
1. வெண்மை நிறமுண்டாக்கல் 
2. குளிர்ச்சியுண்டாக்கல் 
3. அரிப்பு உண்டாக்கல் 
4. அசையா திருக்கச் செய்தல் 
5. வீக்கம் , எழுச்சி 
6. கனமுண்டாக்கல், பருமன் உண்டாக்கல் 
7. நைப்புக் கொடுத்தல் 
8. அங்கங்கள் அசைவற்றுப் போதல் 
9. ஈரமாக்குதல் 
10. பூச்சுப்போன்ற அடைப்பு 
11. தேகத்திலுள்ள ரஸம் முதலியவற்றின் மார்க் 

கங்களை அடைத்தல் 
12 , இனிப்பையுண்டாக்கல் 
13. தாமதத்தை உண்டுபண்ணுதல் . 


கப வியாதிகளுக்கான சிகிச்சைகள் : 


அடியிற்கண்ட 

ப்ரயோகங்கள் கப ரோகங்களுக்கு 
குணம் தரும் : 

1. உவர்ப்பு , கைப்பு , தீக்ஷ்ணம் (கடுமை) , வறட்சி , 

இந்த . குணங்களுள்ள ப்ரயோகங்கள் . 
2. ஸ்வேதம் ( மருந்துச் சரக்குகள் சேர்த்துக் 

கொதிக்க வைத்த ஆவியினால் வேது பிடித்தல் , 
ஒத்தடம் கொடுத்தல் முதலிய உபாயங்க 

ளால் வியர்க்கும்படி செய்தல்) 
3. வம்நம் ( வாந்தி செய்வித்தல் ) 
4. சிரோவிரேசனம் ( நஸ்யம் , அஞ்சனம் முத 

லிய உபாயங்களால் தலையிலுள்ள கபப்ர 
கோபத்தை வெளிப்படுத்தல் ) 


1 


கொடுக்கப்படும் த்ரவ்யம் ஆமாசயத்தில் ( இரைப்பையில் 
வார்பெறு தனத்தாய் ஐயம் வளர்ந்திடும் இரு 

XC 
5. உடற்பயிற்சி 
மேலேகண்ட சிகிச்சைகளை நோயாளியின் வயது முதலிய 
வைகளுக்குத் தகுந்த அளவாகப் பிரயோகம் செய்ய வேண் 
டும் . 

இவைகளுள் வமனம் ( வாந்தி செய்வித்தல் ) எல்லாவற்றி 
லும் மிகச் சிறந்தது . அந்த ப்ரயோகத்தில் வமனத்திற்காகக் 
போய் ) அங்கிருந்து மேலே கிளம்பி மார்பிலிருக்கும் ச்லேஷ் 
மத்தின் முக்கிய பாகத்தை வெளிப்படுத்துகிறது . வயற் 
கரையை உடைத்து விட்டால் பயிரிலுள்ள தண்ணீர் வெளிப் 
பட்டுப் பயிர் உலர ஆரம்பிப்பதுபோல் இதர இடங்களி 
லுள்ள கபப்ரகோபமும் சமனமடைகிறது . 
கபரோகங்களுக்குப் பொதுவான மருந்தும் 

எண்ணெ 
யும் : 

அடியிற்கண்ட முறை திரட்டுவாகடத்துலிருந்து எடுத் 
தெழுதப்பட்டது : 
1 .. உள்ளுக்கு மருந்து : 

( பதாகச் 
சீர்பெறுமாந்தையீளை திகரடி விக்கல் சத்தி 
பேர்பெறு சுவாசகாசம் வெருத்திடுமிருமல் 

( வாந்தி 
தார் பெறு சுரமுண்டாக்கும் தனக்கெல்லாம் 

( மருந்து கேளே . 
தனது நல் இஞ்சிச்சாறு தளர் திரிகடுகோடேலம் 
மனது நற்கோட்டமாஞ்சி வாலுளுமரிசிசிங்கி 
கனதுறு நாகங் கண்டங்கத்திரி யரத்தை யிந்து 
நினைவு றுச்சீயில் ரெத்தம் நெய்யெரித்துள்ளுங் 

( கொள்ளே . 


XCI 


இதன் பொருள் : 
சுக்கு 


மிளகு 


னெடை 
எடுத்து 


இஞ்சிச் 


திப்பிலி 

இவைசம் 
ஏலம் 
கோஷ்டம் 
சடாமாஞ்சி 

சாறுவிட்ட 
வா .லுளு வையரிசி 

ரைத்துக் 
கடுக்காய்ப்பூ 

கல்கமாக 
சிறு நாகப்பூ 

வைத்து . 

கொண்டு 
கண்டங்கத்திரிவேர் 
சிற்றரத்தை 
இந்துப்பு 
ஷை சரக்குகளின் கூடிய நிறைக்கு நாலுமடங்கு நெய் 
சேர்த்துக் காய்ச்சிப் பதத்தில் இறக்கி வைத்துக்கொண்டு நெய் 
யையும் கடுகையும் சேர்த்து நோயாளியின் 

வயது , வலிமை , 
வியாதிக்குத் தகுந்தபடி கொடுக்கவும் . 

2. தைலம் : 
எரித்த நல்லெண்ணெய் பாலும் இசைந்தலாமிச் 

(சம் வேலி, 
தரித்திடும் சீந்தில்முத்தம் சந்தனம் தேவதாரம் 
உரித்திடு தண்ணீர் மிட்டான் உயர் நிலைப்பனை 

[ நன்னாரி 
பரித்த மஞ்சிட்டியோடு பகர் தலை தனக்குவாரே 
இதன் பொருள் : 
நல்லெண்ணெய் 

வகைக்கு 2 சேர் 
பசுவின் பால் 

எடுத்துச் சேர்த்து 
விளாமிச்சம் வேர் 

வகைக்கு 3 
சீந்தில் கொடி 

பலம் எடுத் 
கோரைக் கிழங்கு 

துப் பால் 

விட்டரைத் 
சந்தனம் 

துக்கல் 
தேவதாரம் 

மாக்கி 
தண்ணீர் விட்டான் கிழங்கு 

எண்கண 
நிலைப்பனங்கிழங்கு 

வகையில் 
மஞ்சிட்டி 

குழப்பி 
அடுப்பிலேற்றி எரித்துப்பதத்திலிறக்கி எண்ணையை வடித்துத் 
தலையில் தேய்த்துவரவும் . 


பகள் 


XCII 


3 . 


ஸாமான்யஜ ரோகங்கள் : 


. 


இது வரையில் நாநாத்மஜ ரோகங்கள் அதர் வது 
வாதம் , பித்தம் , கபம் இவை தனித்தனியாக ப்ர கோபம் ஆவத 
னால் ஏற்படும் ரோகங்களையும் அவற்றின் பொதுவான சிகிச் 
சைகளையும் அறிந்தோம் . இனி வாதம் , பித்தம் , கபம் இவை 
களின் சேர்க்கையினால் ஏற்படும் ரோகங்களைத் தெரிந்து 
றும் பெயர் உண்டு . அவை கீழே விவரிக்கப்பட்டிருக்கின் 
றன . அவைகளில் ஒவ்வொன்றையும் வாத , பித்த , கடசம்பர் 
தத்தை யொட்டிப் பலவகைகளாகப் பிரித்திருக்கிறார்கள் . அந் 
தப்பெயரைக் கொண்டு அந்த தோஷம் மிகவும் அதிகம் என் 
பதைப் பொருளாக கொள்ளல் வேண்டும் . இதர தோஷங்க 
ளின் ப்ரகோபமும் சிறிது இருக்கலாம் . ஏனெனில் தனியான 
ஒரு தோஷத்தின் ப்ரகோபத்தினால் ஏற்படும் ரோகங்கள் 
இந்த ஜாப்தாவில் சேர்க்கப்பட வில்லை . ஏற்கனவே நானாத் 
மஜ ரோகத்தில் சேர்க்கப்பட்டு விட்டன . 


1. உதரங்கள் 8 

( வயிறு பருத்தல் ) 


வாத 

உதரம் 
பித்த 
கபம் 
ஸந்நிபாத ( மூன் 
றும் சேர்ந்த ) 
ப்ளீஹ , யக்ருத் 
( மண்ணீரல் , 
கல்லீரல் ) 
பத்த (மலபந்தம்) , 
சித்ர அல்லது 
க்ஷதக ( குடலில் 
த்வாரம் ) 
ஜல 


2. மூத்ரா காதம் 8 . 

( நீர் அடைப்பு ) 


மூத்ரா காதம் 


வாத 
பித்த 


கம் 


ஸந்நிபாத 


அச்மரீ 
( கல்லடைப்பு ) 


XCIII 


3. r ரதோஷம் 8 . 

( முலைப்பால் 
குற்றம் ) 


சர்க்கரா மூத்ரா காதம் 
( மணல் போன்ற 
அடைப்பு ) 
சுக்ர நிமித்த 
சோணித நிமித்த ,, 
வைவர்ண்யம் ( நிறக்குற்றம் , 

பித்தத்தால் ) 
வைகந்த்யம் ( வாசனைக் குற்றம் 

பித்தத்தால் ) 
வைரஸ்யம் ( உருசிக்குற்றம் , 

வாதத்தால் ) 
பைச்சில்யம் ( பிசுபிசுப்பு , 

கபத்தால் ) 
பேனஸங்காதம் ( நுரை சேர்தல் 

- வாதத்தால் ) 
ரௌஷ்யம் ( வறட்சி , வாதத்தால் ) 
கௌரவம் ( பால் தடித்து இருத் 

தல் - கபத்தால் ) 
அதிஸ்நேஹம் ( அதிக நெய்ப் 
பசை - கபத்தால் ) 


4. - சுக்ல தோஷம் 8 . 


தநு ( கனம் குறைதல் 

வாதத்தால் ) 
சுஷ்கம் ( காய்ந்து போதல் 

வாதத்தால் ) 
பேநிலம் ( நுரையுடன் கூடியது 

வாதத்தால் ) 
அச்வேதம் ( நீலம் அல்லது மஞ் 
சள் நிறம் கலந்திருப்பது - 
பித்தத்தால் ) 
பூதி ( துர்நாற்றம் - பித்தத்தால் ) 
அதி பிச்சிலம் ( அதிக பிசுபிசுப்பு 

கபத்தால் ) 
அந்யதாது உபஹிதம் ( ரத்தம் 

முதலிய மற்ற தாதுக்களோடு 
சேர்ந்து இருத்தல் அமிதபோகத் 
தால் , காயத்தால் ) 
அவஸாதி ( மெதுவாகவும் , 
கொஞ்சமாகவும் இறங்குவது 
வாதத்தால் ) 


- 


XOIV 


மண்டல 


நடுவில் 


5. குஷ்டம் ? . 

கபால குஷ்டம் ( கருஞ்சிவப்பு 
( மஹா குஷ்டங்கள் ) வாதத்தால் ) 

உதும்பர குஷ்டம் ( அத்திப்பழத் 
தின் மேல்தோல்போல் இருத் 
தல் - பித்தத்தால் ) 

குஷ்டம் ( படைகள் 
சேர்ந்தது - கபத்தால் ) 
ருஷ்ய ஜிஹ்வா குஷ்டம் ( மானின் 
நாக்கு போல் சுற்றுப்புறம் 
சிவப்பு 

கருப்பு 
வாத , பித்த மிகுதியால் ) 
ண்டரீக குஷ்டம் (சிவ்ந்த 
வெண்மை - பித்த கப மிகுதி 
யால் ) 
ஸித்ம குஷ்டம் ( மார்பில் உண் 
டாவது - சுரைப் பூவையொத் 
தது - கபவாத மிகுதியால் ) 
காகணம் குஷ்டம் ( குன்றுமணி . 
போன்றது - மூன்று தோஷ 

மும் சேர்ந்தது ) 
6. பிடகம் 7 . 

சராவிகா ( அகல் 
( பிளவை பிரமேகத்தி நடுவில் சிறிது குழிந்தது ) 
னால் உண்டாகின் றவை ) கச்சபிகா ( ஆமை முதுகுபோல் 

நடுவில் மேடிட்டது ) 
ஜாலிநீ . ( வலை போன்ற பின்ன 

லுள்ள ரத்தக் குழாய்கள் ) 
ஸர்ஷபிகா ( வெண் கடுகு போன்ற 

கொப்புளம் ) 
அலஜீ ( வெண் சிவப்பு , பல முக 

முள்ளது ) 
விந்தா ( ஆழ்ந்த வேர் , துர் நீர் , 
கருமை நிறம் உள்ளது , பெரி 
யது ஆனால் மேலேகிளம்பாதது ) 
வித்ரதி ( விப்புருதி - வெளியில் பல 
இடங்களிலும் உட் புறத்தில் 
இருதயம் , நுரையீரல் , கல்லீரல் 
மண்ணீரல், வயிறு , மூத்திரக் 
குண்டிக் காய் , தொப்புள் 
பாகம் , துடை யிடுக்கு , மூத்தி 
ரப்பை இந்த ஸ்தானங்களிலும் 
எழும் கட்டி ) 


போன்று 


XOV 


வாத 


3 . 


சந்நிபாத 


7. விஸர்ப்பம் 7 . 

விஸர்ப்பம் 
( அக்கி போன்ற விஷ பித்த விஸர்ப்பம் 
விரணம் , சீக்கிரம் 
பரவக்கூடியது ) 
அக்னி 

,, (( வாத , பித்த 

மிகுதியால் ) 
கர்த்தம் 

( தவளை நிற 
முள்ளது - சேறு போன்ற 
சிதறுண்ட மாம்ஸ 
தோடு 

கூடியது - பித்த 
கப மிகுதியால் ) 
க்ரந்தி விஸர்ப்பம் ( முடிச்சுகள் 


சேர்ந்தது 

வாத 


மிகுதியால் ) 


வாத 


சோகஜ , 


8. அதீஸாரம் 6 . 

அதீஸாரம் 
( வயிற்றுப் போக்கு ) பித்த 

கம் 
சந்நிபாத 
பயஜ அதீஸாரம் ( பயத் 

தால் ) 
( சோகத் 

தால் ) 
9 . 

உதா வர்த்தம் 6 . வாத உதா வர்த்தம் ( அபான ) 
( அபான வாயுப்ரகோப 

வாயுவை 
மடைந்து மேலே 

அடக்கு 
கிளம்புதல் ) 

வதால் ) 
மூத்ர 

மூத்ர வேகத்தை 

அடக்குவதால் ) 

( மல 
சுக்ல 

* , ( சுக்லத்தை ,, 

( வாந்தி 
க்ஷவது * ( தும்மல் 


மல 


சர்தி 


வாத 


குல்மம் 


10. குல்மம் 5 . 

( குன்மம் ) 


XCVI 


சந்நிபாத 
ரக்தஜ 


குல்மம் 
( ஸ்த்ரீகளுக்கு மாத் 
திரம் வரக் கூடியது ) 


வாத 


11. ப்ளீஹ தோஷம் 5 . 

தோஷம் 
( மண்ணீரல் கோளாறுகள் ) பித்த 


சந்நிபாத 
ரக்த 


12. காஸம் 5 . 

( இருமல் ) 


வாத காஸம் 
பித்த காஸம் 
கப காஸம் 
க்ஷத காஸம் (மார்பில் சிதைவினால் ) 
க்ஷய காஸம் ( தாது க்ஷயத்தினால் ) 


13. ச்வாஸம் 5 . 

( மூச்சுத்திணறல் ) 


மஹாச்வாஸம் ( பெரிய சத்தத் 

தோடு ) 
ஊர்த்வச்வாஸம் ( மேல் நோக்கி 


சிந்தச்வாஸம் ( விட்டு விட்டு 

சுவாஸம் ) 
தமகச்வாஸம் ( மற்ற ஸ்ரோதஸ் 

ஸ -களைத்தடுத்து 
குர் என்ற சத்தத் 

துடன் உண்டாவது ) 
க்ஷத்ரச்வாஸம் ( ஆயாஸத்தினால் 

ஏற்படும் மேல் மூச்சு ) 
மஹதீ - ( எல்லா மர்மங்களையும் 
வெளியில் தள்ளுவது 

போன்றது ) 
கம்பீரா ( பெரிய சப்தம் ) 
வ்யபேதா ( இரட்டையாக வரு 
க்ஷத்ரா ( அல்பமானது ) 
அந்நஜா ( சாப்பாட்டினால் ஏற் 

படுவது ) 


i 


14, ஹிக்கா 5 . 

( விக்கல் ) 


உபஸர்க்க , ( ஜ்வரம் , முத 

XOVIE 
15. த்ருஷ்ணா 5 . 

த்ருஷ்ணா 
( தாகம் ) 

. ( அஜீர்ணத் 
க்ஷய 1. ( தாதுக்ஷயத் 

தால் ) 


வாத 
பித்த 


தால் ) 


* 


லிய தொத்து 
வியாதிகளால் 
ஏற்படுவது ) 


16. ச்சர்தி 5 . 

( வாந்தி ) 


த்விஷ்டார்த்தஸம்யோகஜா 
( பிடிக்காத வஸ்துக்களால் ) 


வாத 


ச்சர்தி 

ச்சர்தி 
பித்த 


கப 


* 


சந்நிபாத ,, 


17. பக்தஸ்ய அநசந 

ஸ்தாநம் 5 . 
( அன்ன த்வேஷம் ) 


1. பித்தம் 
2. வாதம் 
3. கபம் 
4 , சந்நிபாதம் 
5. த்வேஷம் ( பிடிக்காத 

வஸ்து , மனோ நிலைமை ) 


18. சிரோ ரோகம் 5 . 

( -தலையில் ஏற்படும் 
நோய்கள் ) . 


வாத சிரோ ரோகம் 
பித்த 
கப் 
சந்நிபாத் , 
க்ருமிஜ ,, ( கிருமிகளால் ஏற் 
படக் கூடியவை ) 


19. ஹ்ருத் ரோகம் 5 . வாத ஹ்ருத்ரோகம் 

( இருதயத்தில் ஏற்படும் பித்த 
நோய் ) 


கப 


சந்திபாத 
க்ருமிஜ - 


m 


பித்த - 


தின்பதி 


சந்நிபாத , 


, 

XCVIII 
20. பாண்டு ரோகம் 5 . 

வாத பாண்டு 
( சோகை நோய் ) 

கம் 
சந்நிபாத , 
ம்ருத்பக்ஷண , ( மண் 

னால் ) 
21 . உன்மாதம் 5 . 

வாத உன் மாதம் 
( பைத்தியம் ) 

பித்த 

ஆகந்துக ,, 
22. அபஸ்மரம் 4 . 

வாத அபஸ்மாரம் 
( காக்கை வலிப்பு ) 

சந்நிபாத 
23. அக்ஷிரோகம் 4 . 
( கண் ரோகம் ) 

சந்நிபாதம் ,, 
24. கர்ண ரோகம் 4 

. 

வாத ரோகம் 
( காது ரோகம் ) பித்த 

கப் 

சந்நிபாதம் ,, 
25. ப்ரதிச்யாயம் 4 . 

( ஜலதோஷம் , முதலிய பித்த 
மூக்கின் ரோகங்கள் ) கப 

சந்நிபாதி, ,, 


பித்த 


வாத ரோகம் 


பித்த 


கம் 


* 


வாத ரோகம் 


வாத ரோகம் 


26. முக ரோகம் 4 . 

( வாயில் வரும் வியாதி ) பித்த 


கப 


11 


சந்திபாத ) 


XCIX 


27. க்ரஹணீ தோஷம் 4. வாத க்ர ஹணீ ., தோஷம் 
( அக்னி ஆசயமாகிய க்ர பித்த 
ஹணி ( Duodenum ) -யில் கப 
ஏற்படும் கோளாறுகள் ). சந்நிபாத 
இதுவே கிராணி என்று 
தமிழ் நூல்களில் கூறப் 
படும் வயிற்றுப்போக்கு . 


28. - 


33 


28. மதம் 4 . 

வாத மதம் 
( குடி முதலியவற்றால் பித்த 
ஏற்படும் மயக்கம் ) 

கப் 
சந்நிபாத ,, 
( சிலக்ரந்தங்களில் மதத்தை 3 
வகையாகப் பிரித்திருக்கிறார் 
கள் : 
மத்ய மதம் ( குடியால் ) 
விஷஜ 

( விஷங்களால் ) 
ரௌதிர ( ரத்த தோஷத்தினால் ) 
இம்மூன்றும் மேலே சொல்லப் 
பட்ட 4 வகையில் உள்பட்ட 
வைகள் ) . 


29. மூர்ச்சாயம் 4 . வர்த மூர்ச்சாயம் 
( அறிவழிதலோடுகூடிய பித்த 
மயக்கம் ) 

சந்நிபாத 


9 


30. சோஷம் 4 . 
( உடம்பு உலர்ந்து 
போதல் இதற்கே 
யக்ஷ்ம என்ற பெய 
ரும் உண்டு ) 


ஸா ஹஸஜ சோஷம் ( சக்திக்கு 
மீறிய காரியங்களால் ) 
ஸந்தாரண ஜ சோஷம் ( மலமூத் 
ராதிவேகங்களை அடக்குவதால் ) 
க்ஷய ஜ சோஷம் ( சுக்லம் , ஓஜஸ் , 
நைப்பு இவை குறைதலால் ) 
விஷமாசனஜ சோஷம் ( ஆகாரங் 
களில் ஏற்படும் தவறுகளால் ) 


31 , கலைப்யம் 

( நபும்ஸகம் ) 


1. பீஜோபகாதஜம் ( விரைக்குக் 

கெடுதி ஏற்படுவதால் ) 
2. சுக்லோபகாதஜம் ( சுக்லத் 

துக்குக் கெடுதி ஏற்படுவ 


தால்) 


XOVITI 


20. பாண்டு ரோகம் 5 . 

( சோகை நோய் ) 


வாத பாண்டு 


பித்த 2 
கம் 
சந்நிபாத , 


ம்ருத்பக்ஷண , ( மண் தின்பதி 
னால் ) 


21 . 


வாத உன் மாதம் 


உன்மாதம் 5 . 
( பைத்தியம் ) 


பித்த 


கப 
சந்நிபாத , 
ஆகந்துக , 


வாத அபஸ்மாரம் 


22. அபஸ்மரம் 4 . 

( காக்கை வலிப்பு ) 


1 . 


கப 
சந்நிபாத 


வாத ரோகம் 


23. அ V ரோகம் 4 . 

( கண் ரோகம் ) 


பித்த 


சந்நிபாதம் ,, 


வாத ரோகம் 


24. கர்ண ரோகம் 4 . 

( காது ரோகம் ) 


பித்த 


கட 
சந்நிபாதம் , 


வாத ரோகம் 


25. ப்ரதிச்யாயம் 4 . 

( ஜலதோஷம் , முதலிய பித்த 
மூக்கின் ரோகங்கள் ) 


கப் 


சந்நிபாத , 


26. முக ரோகம் 4 . 

வாத ரோகம் 
( வாயில் வரும் வியாதி ) பித்த 


சந்நிபாத 1 


XCIX 


27. க்ரஹணீ தோஷம் 4. வாத க்ர ஹணீ தோஷம் 
( அக்னி ஆசயமாகிய க்ர பித்த 
ஹணி ( Duodenum ).யில் கப 
ஏற்படும் கோளாறுகள் ). சந்நிபாத 
இதுவே கிராணி என் 
தமிழ் நூல்களில் கூறப் 
படும் வயிற்றுப்போக்கு . 


என்று 


28. - மதம் 4 . 

( குடி முதலியவற்றால் 
ஏற்படும் மயக்கம் ) 


வாத மதம் 
பித்த 


சந்நிபாத ,, 


( சிலக்ரந்தங்களில் மதத்தை 3 
வகையாகப் பிரித்திருக்கிறார் 
கள் : 
மத்ய மதம் ( குடியால் ) 
விஷஜ , ( விஷங்களால் ) 
ரௌதிர ( ரத்த தோஷத்தினால் ) 
இம்மூன்றும் மேலே சொல்லப் 
பட்ட 4 வகையில் உள்பட்ட 
வைகள் ) . 


வர்த் 


29. மூர்ச்சாயம் 4 . 

மூர்ச்சாயம் 
( அறிவழிதலோடுகூடிய பித்த 
மயக்கம் ) 

சந்நிபாத 


கய 


30. சோஷம் 4. 
( உடம்பு உலர்ந்து 
போதல் இதற்கே 
யக்ஷ்ம என்ற பெய 
ரும் உண்டு ) 


ஸா ஹஸஜ சோஷம் ( சக்திக்கு 
மீறிய காரியங்களால் ) 
ஸந்தாரண ஜ சோஷம் ( மலமூத் 
ராதி வேகங்களை அடக்குவதால்) 
க்ஷய ஜ சோஷம் ( சுக்லம் , ஓஜஸ் , 
நைப்பு இவை குறைதலால் ) 
விஷமாசன ஜ சோஷம் ( ஆகாரங் 
களில் ஏற்படும் தவறுகளால் ) 


31 , கலைப்யம் 

( நபும்ஸகம் ) 


1. பீஜோபகாதஜம் ( விரைக்குக் 

கெடுதி ஏற்படுவதால் ) 
2. சுக்லோபகாதஜம் ( சுக்லத் 

துக்குக் கெடுதி ஏற்படுவ 
தால் ) 


3. த்வஜபங்கஜம் ( குறி நரம்பு 

முதலியவை தளர்ந்து 

போவதால் ) 
4. ஜராசுக்ரக்ஷயஜம் ( கிழத்தனத் 

தால் சுக்லம் குறைதலால் 


32 . 


சோதம் 3 . 

( வீக்கம் ) 


1. வாத 

சோதம் 
2. பித்த சோதம் 
3 . கப சோதம் 


33. கிலாஸம் 3 . 

1. - ரத்த கிலாஸம் ( சிவப்பு 
( குஷ்டத்தில் ஒரு வகை ) ரத்தத்தைப்பற்றியது ) 

2. தாம்ரகிலாஸம் ( தாம்ர வர் 

ணம், மாம்ஸத்தைப் பற்றி 


3. சுக்லகிலாஸம் . ( வெண்மை , 

கொழுப்பைப்பற்றியது ) 


34. ரத்த பித்தம் 3 . 1. ஊர்த்வபாகம் ( மேலே கண் 
( மேல் நோக்கியோ, கீழ் காது, மூக்கு , வாய் , வழி 
நோக்கியோ , இரு புறமோ யாக ரத்தம் வெளிப்படல் ) 
ரத்தம் வெளிப்படுதல் ) - 2. அதோபாகம் ( கீழே மல மூத் 

திர த்வாரங்களின் வழியே 

ரத்தம் வெளிவரல் ) 
3 . உபயதோபாகம் ( மேலும் 

கீழும் ரத்தம் வெளிவரல் ) 


35 , ஜ்வரம் 2 . 


சீதஜ்வரம் ( உஷ்ண வீர்யமான 

மருந்துகளால் குணமடைவது ) 
உஷ்ண ஜ்வரம் ( சீத வீர்யமான 
மருந்துகளால் குணமடைவது ) 


36. வ்ரணம் 2 . 

( விரணம் ) 


1. நிஜம் ( சரீரத்தில் ஏற்படும் 

கோளாறுகளால் உண்டா 


2 . 


ஆகந்துகம் ( வெளியிலிருந்து 
உண்டாகும் கெடுதிகளால் 
உண்டாவது ) 


CI 


37 ; ஆயாமம் 2 . 
( உடம்பை வளைக்கும் 
வாதம் ) 


1. அந்தராயாமம் (கழுத்தில் 

பிடிப்புடன் உள்புறமாக 

உடம்பை வளைப்பது ) 
2. பஹிராயாமம் ( முதுகுத் 

தண்டில் பிடிப்புடன் வெளிப் 
புறமாக உடம்பை வளைப் 


38. க்ருத்ரஸி 2 . 

1. வாத க்ருத்ரளீ 
( விறைப்பு , வலி, நடுக்கம் 2 . 

2. வாத கபக்ருத்ரஸீ 
இவைகளோடு கூடிய 
வாதப்ர தானமான 

வியாதி ) 


39 . காமலா 2. 

1. கோஷ்டாச்ரயா - (உட.ம்பின் 
( பித்தபாண்டு அதிகரித்தும் உட்பாகத்திலுள்ள 

அங் 
பித்தத்தினாலும் கண் , கங்களைப்பற்றியது ) 
உடம்பு , மூத்திரம் , மலம் 2 . சாகாச்ரயா ( தோல் , ஸப்த 
முதலியவை மஞ்சளாகும் 

தாதுக்கள் 

இவைகளைப் 
வியாதி ; மஞ்சள் காமாலை பற்றியது) 
என்று வழங்கப்படுவது ) 
40. ஆமம் 2 . 

1. விஷூசி. (வயிற்றுப்போக்கு ) 
( ஆகாரத்தின் அளவு , 2. அலஸகம் ( வாந்தி அல்லது 
காலம் , குணம் இவற்றின் போக்கு இல்லாமல் , ஆம 
தவறுகளால் உண்டாகும் விஷம் உள்ளேயே தங்கி 
பக்குவமாகாத ரஸத்தின் உடம்பைக் கட்டைபோல் 
சேர்க்கையினால் ஏற்படும் விறைக்கச் செய்வது) 

வியாதி ) 


41. வாத ரக்தம் 2 . 1. உத்தாநம் (தோல் மாம்ஸம் 
(ப்ரகோபம் அடைந்த ரத் இவைகளைப் பற்றியது)) 
தம் , வாயுவினால் கெட்டுப் 2. கம்பீரம் (உடம்பினுள் 
போய், அரிப்பு , எரிவு , வலி , உள்ள அங்கங்களைப் பற் 
தோலில் வர்ணபேதம் , முத றியது ) 
லியவைகளை உண்டாக்கும் 

வியாதி ) 


42. அர்சஸ் 2 . 

( மூலம் ) 


1. ஆர்த்ர அர்சஸ் ( ரத்தம் , பித் 

தம் இரண்டும் ப்ரகோப் 
மடைந்து ரத்த ஒழுக்கோடு 
கூடிய மூலம் ) 


CIT 


பால அன் 


2. சுஷ்க அர்சஸ் ) (வாதம் , கபம் 
இரண்டும் 

ப்ரகோப 
மடைந்து உண்டாகும் 

வறண்ட மூலம் ) 
43. ஊருஸ்தம்பம் 1 . 1 . ஊருஸ்தம்பம் ( ஒரே வகை 

இது ஒரு ஆச்சரியமான ஆம தோஷம் , வாத ,பித்த , 
வியாதி . ஆமவிஷம் மேதஸ் கபம் இவை சேர்ந்து உண் 
ஸோடு சேர்ந்து வாத , பித்த டாவது ) 
கபங்களின் மார்க்கங்களை 

அடைத்து துடையில் 
இறங்கி அங்கேயே தங்கி 
துடையில் வலி, அசைவின்மை , 
ஜுரம் முதலியவைகளைக் 
கொடுக்கும் . இது வாத 
வியாதி யல்ல . தைலம் முத 
லிய ப்ரயோகம் செய்யவே 
கூடாது. ஆகாரத்தைக் 
குறைத்தும் திப்பிலி , கடுக் 
காய் , க்ஷாரங்கள் முதலியவை 

சேர்ந்த ப்ரயோகங்களா 
லும் கபத்தையும் , மேதஸ் 
ஸின் அதிகத்தையும் , ஆம 
தோஷத்தையும் சமனம் 
செய்யவேண்டும் ) 


44. ஸந்யாஸம் 1 . 1. ஸந்யாஸம் ( ஒரேவகை , மனது 
( ஆகார புஷ்டியின் மையா 

இரண்டையும் 
லும் மனோவேதனை களாலும் பற்றியது ), 
ப்ரகோப்படைந்த வாத , 
பித்த, கபங்கள் ரத்தக் 
குழாய்களையும் , ரஸவா ஹி 
களையும் உணர்ச்சி செல்லும் 
தமனிகளையும் அடைப்பதி 
னால் ஏற்படும் மிகக்கடுமை 
யான வியாதி . கட்டைபோல் 
கிடத்தி ப்ராணாபாயத்தைக் 
கொடுக்கக் கூடியது ) 


Otti 


45. மஹாகதம் 1 . 1. மஹாகதம் ( ஆகார புஷ்டி 
( வஸ்துக்களின் ஸ்வரூபத் யில்லாமை , மல மூத்ர 
தைப் பற்றித்தப்பான அபிப் 

வேகத்தை 

அடக்குதல் , 
பிராயத்தை அடைந்து அதி ஒத்துக்கொள்ளாத 
லேயே ஆக்ரஹம் கொள் சீதோஷ்ணங்களில் பழகு 

தல் இவைகளால் உண்டா 
வது . 

இருதயத்தையும் , 
மனதையும் பற்றியது ) 


ளல் ) 


46. க்ருமி ஜாதிகள் 20 . 


இவை நான்கு வகை : 


(a ) பஹீர்மலஜம் - (வெளியே 

சரீரமலங்களில் 
உண்டாகக்கூடியவை ) 2 : 


உள ள 


1. யூகம் 


2. பிபீலிகம் 


( கருமை , 
வெண்மை நிறம் . 
பேன் , ஈர் முத 

லியன ) . 


( 6 ) சோணி த ஜம் ( ரத்தத்தில் 

உண்டாகக் கூடியவை ) 6 : 


3. கேசாதம் 


கண்ணுக்கு 


தாமிர வர் 
4. லோமாதம் 

ணம் . 

உருண்டை 
5. லோமத்வீபம் | வடிவம். சில 
6. ஸௌ ரஸம் 

புலப்படா . 

மாம்ஸம் 
7. ஔதும்பரம் 

முதலிய 

வைகளைத் 
8. ஐந்து மாதா , ) தின்னும் . 


( c ) ச்லேஷ்மஜம் (கபத்தில் உன் 

டாகக்கூடியவை ) 7 ;--- 


CIV 


சில பருத்து 

வெளுத் 
9. அந்த்ராதம் 

தவை ; சில 

புழுப்போல் 
10. உதராதம் 

சிவந்த 

வெளுப்பு 
11. ஹ்ருதயசரம் 

சில கண் 

ணுக்குப் 
புலப்படா , 

அவை நீண்டு 
13. தர்ப்பபுஷ்பம் 

நூல்போல் 

வெளுத்தவை 
14. ஸ்ெளகந்திரம் 

உடமபை . 

இணைக்கச் 
15. மஹாகுதம் . செய்து அக்னி 

பலத்தைக் 
கெடுத்து 


12. சுரு 


இருதயத்தையும் கெடுப் 

ஆமாசயத்தில் 
உண்டாகி 

ம் 
கீழும் செல்லுபவை . 


மேலு 


( d ) புரீஷஜம் ( மலத்தில் உண்டா 

கக்கூடியவை ) 


V 


சில சிறுத்து 

வெண்மையா 
16. ககேருகம் 

கவும் , சில 

பெருத்து நீல 
17. மகேருகம் நிறம் பசுமை , 

மஞ்சள் நிற 
18. லேலி ஹம் | முள்ளவை 

களாகவும் 
19. ஸசூலகம் இருக்கும் . 

பேதி , உடம் 
20. ஸௌஸுரா பிளைப்பு முத 

லியவைகளை 
தம் . 

ண்டாக் 
கும் . 


இவை புதிய அரிசி முதலிய 

Uy 
47. ப்ரமேஹம் 20 (a ) கபப்ரமேஹம் 10 ; 
( நீரிழிவு) 

தான்யங்களாலும் , ஸ்நானம் 
தேகப்பயிற்சி முதலியன இல் 
லாததாலும் , தூக்கம் , நடை 
யின்மை முதலிய காரணங்க 
ளாலும் , கபம் , மேதஸ் , மூத் 
திரம் இவை அதிகமாகி உண் 
டாகின்றன . 
இவைகளில் , மூத்திரத்தில் அடி 
யில்கண்ட 10 குணங்களில் 
சிலவோ அல்லது யாவையுமோ 

இருக்கும் : 
1. வெண்மை 
2. குளிர்ச்சி 
3. திடத்துவம் 
4. பிசுபிசிப்பு 
5. மிகவும் தெளிவு 

எண்ணை கைப்பு 

கனம் 
8. இனிப்பு 
9. இறுகித்தெளிந்த தன்மை 
10. மெதுத் தன்மை 

( வேகமில்லாமை ) 
இவற்றின் பெயர் : 
1. உதகமேஹம் 

( ஜலம் போன்று அளவுக்கு 

மிஞ்சிய மூத்திரம் ) 
2 . 

இக்ஷவாலிகாரஸ மேஹம் 
(இனிப்பும் , பிசு பிசிப்பும் 

உள்ளது ) 
3. ஸாந்த்ர மேஹம் ( மூத்திரம் 

பாத்திரத்தில் வைக்கப்பட் 
டால் வண்டல் படிவது ) 
ஸாந்த்ர ப்ரஸாத மே ஹம் 
( மூத்திரம் அடைபட்டு கொஞ் 
சம் கொஞ்சமாக வருதல் ) 


8. ஸிகதா 


(மணல் 


போன்று இறுகியாக 

உடம்பில் 
வைகள 

( 
OVİ 
5. சுக்லமேஹம் ( மாக்கரை த்தது 

போல் சுக்லம் வெளிப்படுதல் ) 
6. சுக்ர மேஹம் ( சுக்லத்தோடு 

அடிக்கடி நீர் வெளிப்படுதல் ) 
7. சீத மேஹம் ( மிகக் குளிர்ச்சி 
இனிப்பு இவைகளோடு கூடி 
மேஹம் 

மூத்திர 
தோஷங்கள் உள்ளது ) 
9. சதைர்மேஹம் ( மெதுவாகவும் , 

கொஞ்சம் கொஞ்சமாயும் 

வருவது ) 
10. லாலா மேஹம் ( நூல் வலை 

போல் பிசுபிசித்த பாகங்க 
ளோடு கூடியது ) 
இவை 10- ம் சாத்திய ப்ர 

மேஹங்கள் . 
( 6 ) பித்தத்தினால் ஏற்படும் ப்ர 
மேஹங்கள் 6 : - பித்தத்தை 

அஜீரண 
போஜனம் முதலியவைகளால் 
பித்தம் அதிகரித்து , மேதஸ் , 
மாம் ஸம் 

நீர் 
திரப்பைக்கு இவைகளைக் 
கொண்டு வந்து ப்ரமேஹத் 
தை உண்டு பண்ணுகிறது . 
இவை 6 விதம் : 
முதலிய காரத்தின் நீர் போல 

காரம் , வர்ணமுள்ளது ) 
2. காலமேஹம் ( மசியைப் போல் 

கருப்பான வர்ணமும் , உஷ் 

ணமும் உள்ளது ) 
3. நீல மேஹம் (நீல வர்ணமுள் 

ளது . -புளிப்பு உள்ளது ) 


கும் 


OVII 


4. ரக்த மேஹம் (சிவப்பு வர் 

ணம் , துர்கந்தம் , உஷ்ணம் , 
உப்பு இந்த குணங்களுள் 

ளது ) 
5 . 

மாஞ்சிஷ்டமேஹம் (மஞ்சிட்டி 
போன்ற வர்ணம் , துர்கந்தம் 

உள்ளது ) 
6 . 

ஹாரித்ர மேஹம் (மஞ்சள் 
வர்ணம் , கார்ப்பு 
குணங்கள் உள்ளது ) 
இவைகளை குணப்படுத்துவது 
மிகவும் கஷ்டம் . 


(c) வாதத்தினால் உண்டாகும் 

மேஹங்கள் 4 : 


வஸை 


அமித தேகப்பயிற்சி , ஸ்திரீ 
போகம் , வாயு பதார்த்தம் , 
வேகத்தை அடக்குதல் முத 
லிய காரணங்களால் வாயு 
ப்ரகோபமடைந்து 
( மாம் ஸரஸம் ) , மஜ்ஜை , 
லளிகா (ஊந்தண் ணீர்) , 
ஓஜஸ் , இவைகளை இழுத்துக் 
கொண்டு 

மூத்திரப்பையிற் 
புகுந்து வெளிப்படுத்துகிறது 


( 1 ) 


வஸாமேஹம் ( வஸை கலந் 


தது ) 


யானை 


( 2) மஜ்ஜா மேஹம் (மஜ்ஜை 

கலந்தது ) 
( 3 ) ஹஸ்திமேஹம் (மதம்பிடித்த 

போல் 

ஸதா நீர் 
இறங்குவது ) 
( 4 ) மது மேஹம் 

இனிப்பு , வெண்மை , கைப் 
பின்மை இந்த குணமுள்ளது ) 
இந்த 4 - ம் அஸாத்திய ப்ர 
மேஹங்கள் . 


( கார்ப்பு , 


- 


OVITI 


ருதுவில் 


குணங்க 


48. யோநிவ்யாபத் -20 . இவை 2 வகை : 
( கர்ப்பத்துக்கு இடையூறான ( a) தோஷங்களால் ஏற்படு 
பெண் அவயவக்கோளாறு பவை 4 ; 
கள் ) 

1. வாத யோநிவ்யாபத்- ( வலி , 
இவை ஆகார முதலிய சத்தம் இவைகளோடு ருது 
பழக்கங்களின் பிசகுகளா 

வெளிப் படுதல் ) 
லும் , 

ஏற்படும் 2. பித்த யோநிஷ்யாபத் ( எரிவு , 
கெடுதிகளாலும் , பிறக்கும் வேக்காடு , உஷ்ணம் , நீலம் 
போதே உள்ள குறைவுகளா அல்லது மஞ்சள் வர்ணம் , 
லும் , கெட்ட கர்மாவின் . 

துர்க்கந்தம் இந்த குணங் 
பலத்தினாலும் ஏற்படக் களோடு ருது வெளிப்படுதல் ) 
கூடியவை ) 3. கப யோநிவ்யாபத்-(குளிர்ச்சி , 

பிசுபிசுப்பு, அரிப்பு , வெண் 
மைநிறம் இந்த 

ளோடு ருது வெளிப்படுதல் ) 
4 . சந்நிபாத யோநிவ்யாபத் : 

( எரிவு , குத்துவலி , வெண் 
மை , பிசுபிசிப்பு இந்த குண 

முடைய ருது ) 
( b ) இதர தாது முதலியவற்றின் 

மாறுபாடுகளாலும் 
சேர்க்கையிலும் , 

ஏற்பாடு 
பவை 16 : 
5. ரக்த யோநி- ( ரத்தம் பித் 
தத்தினால் 

கெடுக்கப்பட்டு 
அதிகமாக - வெளிப்படுதல் , 
கர்ப்பம் உண்டான பிறகும் 
நில்லா திருத்தல் ) 
அர ஜஸ்கா- ( யோநியிலும் 
கர்ப்பாசயத்திலும் பித்தம் 
தங்கிருது ஆகாமல் செய்வது ; 

மேனி 
இவைகளை - உண்டாக்குவது ) 
அசரண 

( புருஷசங்கமில் 
லாமையாலும் , யோநியைச் 
சுத்திசெய்து கொள்ளாமை 
யாலும் , க்ருமிகள் உண்டாகி 
அதிக அரிப்பை உண்டாக்கி 
அமிதமாக புருஷ விருப் 
பத்தை உண்டாக்குவது ) 


6. 


7 ; 


ச 


OIX 


சரீரமு 


8. அதிசரணா ( அமித போகத்தி 

னால் வாயு ப்ரகோபமடைந்து 
வீக்கம் , வலி , உணர்ச்சியின் 
மை இவைகளை உண்டாக்கு 

வது ) 
9. ப்ராக்சரணா ( ருதுவாவதற்கு 

முன் ஸங்கம் ஏற்படுவதால் 
ப்ரகோபமடைந்த வாயு வி 
னால் ஏற்படும் இடுப்பு முத 

லிய இடங்களில் வலி ) 
10. உபப்லுதா ( வாயு ப்ரகோப 

மடைந்து கபத்தை இழுத்துக் 
கொண்டு யோநியை அடைந்து 
பாண்டுரோகம் , வலியுடன் 
கபம் கசிந்து வெளிப்படுதல் 

முதலியவற்றைச் செய்வது ) 
11. பரிப்லுதா (பித்த 

டைய ஸ்த்ரீ தும்மல் , ஏப்பம் 
முதலியவைகளை ஆண்பிள்ளை 
களின் எதிரில் அடக்குவதி 
னால் பித்தமும் வாதமும் 
சேர்ந்து யோ நியைக் கெடுத்து , 
தொடமுடியாத 

வீக்கம் , 
வலி , ஜ்வரம் , நீலம் அல்லது 
மஞ்சள் வர்ணம் கலந்த ருது , 

இவைகளை உண்டாக்குவது ), 
12. உதாவர்த்தி - ( வேகங்களை 

அடக்குவதனால் ப்ரகோப் 
மடைந்த வாதம் ருதுவை வலி 
யுடன் கொஞ்சம் கொஞ்ச 
மாக வெளிப்படச் செய்வது ) 

செய்வது ) 
13. கர்ணிநீ ( பிரஸவ காலத் 

துக்கு முந்தியே பிரஸவத்துக் 
காக வலுவில் பாடுபடுவதி 
னால் ப்ரகோபமடைந்த வாயு 
கர்ப்பத்தினால் தடைப்பட்டு 
கபம் , 

ரத்தம் இவற்றோடு 
கலந்து ஒரு முடிச்சுப்போன்ற 
தடையை உண்டாக்குகிறது . 
அது ருதுவைத் தடுக்கும் ) 


கா உன் 


உண்டாக 


போது 


கோளாறு 


14. புத்ரக்நீ (சோணிதம் கெட் 

டுப்போய் வாயுப்ரகோபம் 
டைந்து கர்ப்பம் 

உண்டாக அதை அழிப்பது ) 
15, அந்தர்முகீ ( வயிறு நிறையச் 

சாப்பிட்டவுடன் ஸங்கம் ஏற் 
பட்டு அப்போது சரீரம் சரி 
யான நிலையில் இல்லாமலும் 
இருந்தால் வாயுவானது கர்ப் 
பாசயத்தின் முகத்தை 
வளைத்து விடுகிறது. 

இந்தக் 
ஏற்படுகிறது ) 
16. ஸுசீமுகி ( கர்ப்பத்திலிருக் 

கும் போதே ஸ்த்ரீப்ரஜைக்கு 
மாதாவின் பிழையினால் வாயு 
ப்ரகோபமடைந்து கர்ப்பத் 
தின் ஜனன அவயவத்தைத் 
தாக்குமானால் அப்போது. 
அந்த அவயவத்தின் த்வா 
ரத்தை ஊசி போன்ற சிறிய 
த்வா ரமாகச் செய்து விடுகி 
றது . அதற்கே சூ சீ முகம் 

என்று பெயர் ) 
17. சுஷ்கா ( ஸங்க காலத்தில் மல 
மூத்திர வேகங்கள் உண்டா 
னால் அவைகளை அடக்குவதி 
பால் ப்ரகோபமடைந்த வாயு 
கர்ப்பாசயத்தின் 
உலர்த்தி விடுகிறது . அந்தத் 
தோஷத்துக்கு சுஷ்கா என்று 

பெயர் ) 
18. வாமிநீ - ( கர்ப்பம் அடைந்த 
6 - வது அல்லது 7 -வது நாள் 
கர்ப்பாசயத்தில் போய்ச் 
சேர்ந்த ரேதஸ்ஸை வெளிப் 
படுத்தும் தோஷத்துக்கு 
வாமிநீ என்று பெயர் ) 
19. ஷண்டீ ( கர்ப்பத்திலிருக்கும் 
போதே சோணித தோஷத் 
தினால் 

* ப்ரகோபமடைந்த 


( 60 


வ்ாயை 


வாயு 

கர்ப்பத்திலிருக்கும் 
ஸ்த்ரீ சிசுவின் கர்ப்பாசயத் 
தைக் கெடுத்து விடுகிறது . 
அதனால் அந்த சிசு வயதான 
பி , றகும் ருதுவாகாமலும் 
ஸ்தன மில்லாமலும் இருக் 
கும் அதற்கு ஷண்டீ என்று 

பெயர் ) 
20. மஹாயோநி ( தவறான நிலை 

களில் அமித போகம் செய் 
வதினால் வாயு 

ப்ரகோபம் 
டைந்து கர்ப்பாசயம் யோகி 
இவற்றின் முகத்தை அசை 
வறச் செய்யும் . வாய் மூடப் 
படாமல் நுறையுடன் ருது 
வெளிப்படும் . கணுக்களி 
லும் இடுப்பிலும் வலி யிருக் 
கும் . யோநி மாம்ஸம் மேல் 
கிளம்பி யிருக்கும் . இந்தத் 
தோஷத்திற்கு மஹா யோநீ 
என்று பெயர் ) 


இதில் சொல்லப்பட்ட வியாதிகளின் சிகிச்சைக் 
மத்தை சரகஸம் ஹிதை முதலிய வடமொழி நூல்களிலும் 
அகஸ்தியர், தேரையர் முதலிய தமிழ் நூல்களிலும் விரிவாகக் 
காண்க . 


(XTI 


அநுபந்தம் 
ப்ராசீன வைத்ய க்ரந்தங்களின் விவரம் 


என் 


யாமளாஷ்டகம் ( ஸரஸ்வதி மஹால் நெ . 9335 சுவடி ) 

ற கிரந்தத்தில் நமது ப்ராசீன க்ரந்தங்களின் விபரம் 
பூராவும் விரிவாகச் சொல்லப்பட்டி ருக்கிறது . அதில் 4 வேதங் 
களுக்கும் உபவேதங்கள் 4 , அங்க வேதங்கள் 4 என்ற பெயர் 
களோடு நமது புராதன கலைகளை ப்பற்றிய கிரந்தங்கள் 
சொல்லப்பட்டிருக்கின்றன : 
வேதங்கள் . உபவேதங்கள் : அங்கவேதங்கள் . 
ருக்வேதம் . ஆயுர்வேதம் , ஆயுர்வேதம் 

30 , 000 கிரந்தம் , 8,00000 கிரந்தம் , 
12 அத்யாயம் 

8 காண்டங்களைக் 
கொண்டது . 

கொண்டது . 


யஜுர்வேதம் . தநுர்வேதம் , சில்பவேதம் , 

20,000 கிரந்தம் , 6,00000 கிரந்தம் , 
33 அத்யாயம் 2 பாகம் -20 அத்யாயம் 
கொண்டது . 

கொண்டது . 
ஸாமவேதம் . காந்தர்வ வேதம் - ஜ்யோதிஷம் . 

36,000 கிரந்தம் , 4,00000 கிரந்தம் , 
17 அத்யாயம் 

3 ஸ்கந்தம் 
கொண்டது . 

கொண்டது . 
அதர்வணவேதம் . அர்த்தவேதம் தாது த்யேர் தம் 

14,000 கிரந்தம் - 2,00000 கிரந்தம் - 
18 அத்யாயம் 32 ஸித்திகள் 
கொண்டது . 

கொண்டது . 


மேலே கண்ட உபவேதங்கள் , 

வேதங்கள் , அங்கவேதங்கள் 

அங்கவேதங்கள் இவற் 
றின் விரிவான அட்டவணைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின் றன . 
அதிலிருந்து ஆயுர்வேதம் என்ற உபவேதத்தினுடையவும் 
ஆயுர்வேதம் என்ற , அங்கவேதத்தினுடையவும் அட்டவணை 
கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன : 


Oxit 


ஆயுர்வேதம் என்ற உபவேதம் -30,000 கிரந்தம் , இதில் ; 


1 , பிண்ட உற்பத்தி 
2 , ஆயுர் நிர்ணயம் 
3. ப்ரக்ருதி ஞானம் ( சரீர . மனதின் சுபாவங்கள் ) 
4 . 

நாடி தாது விதானம் 
5. வஸ்து தோஷ நிரூபணம் 
6. சாரீர குண விஞ்ஞானம் 
7. ஒளஷத உத்பாதநக்ரமம் 
8. கஜரோகம் , அச்வரோகம் , நரரோகம் 
9. சிகித்ஸாக்ரியை 
10. ரஸ , அக்னி , மூலிகா , ரக்த , பாக , ரேகம் என்ற ஆறுவகை 

ப்ரயோகங்கள் 
11. வியாதி குண நிரூபணம் 
12. பூர்வாபூர்வ பாபகர்ம விஞ்ஞாநம் 
13. கர்மதோஷ ப்ரதர்சனம் - முதலிய பல விஷயங்கள் 

அடங்கி யிருக்கின்றன . 


// 


ஆயுர்வேதம் என்ற அங்கவேதம் -8,00000 கிரந்தம் 
8 காண்டங்கள் கொண்டது . அவை : 


22 


( 1 ) ரஸேச்வர காண்டம் 

1,00000 கிரந்தம் 
( 2 ) . வானஸ்பத்யம் 
( 3 ) குணபாடம் 
( 4 ) சாரீரம் 
( 5 ) வியாதி தத்வபரிஞானம் 
( 6 ) பைஷஜ்யக்ருதி லக்ஷணம் 
( 7 ) ருங்நிதாநம் 
( 8 ) க்ரியாகாண்டம் 

இவ்வெட்டு காண்டங்களின் அட்டவணை 
1 , ரஸேச்வர காண்டம் -1,00000 கிரந்தம் : --- 


( a ) சம்பு பீஜ வீநிஷ்பத்தி (ரஸம் உண்டாகும் விதம் ) 
( b ) பார்வதீ பீஜஸம்ஸ்ருதி ( கந்தகம் 

) 


Cxt 


( e ) சுத்தி க்ரியை 
( d ) பீஜ தோஷம் 
( e ) மாரணம் 
( f ) ரஸ விக்ரியை 
( g ) ஸ்தம்பனம் 
( h ) பாரதாஸ்போடம் 
( i ) ஷேக தாஹப்ரணாசநம் 
( j) நாநா ஒளஷதிக்ருதி மூலம் 
( k ) மோடகம் 
( 1 ) மத காரணம் 
( m ) கத தாரண நிஷ்பத்தி 
( n ) வங்காதி கரண க்ரியா 
( 0 ) லோ ஹாத்வம்ஸம் 
{ p ) . ரஸாகர்ஷம் இவை முதலியன 

6 . 
2 , வாநஸ்பத்யம் ( செடி , கொடி , மரம் முதலியன ) , 1,00000 

சிரந்தம் 


( b) 


யாஸ 


( a ) ஒளஷத பரிஞானம் 

வீருதஸமுத்பவம் ( செடி கொடிகளின் உற்பத்தி ) 
( c ) வ்ருக்ஷ , மூல ; வல்லி , பத்ர , புஷ்ப , பல , த்வக் , நீர் 
( பிசின் ), ரஸ , ஸாரம் , 

இவைகளின் 
உற்பத்தி 
( d ) ஸாரயோகவியோகம் 

சுஷ்க , ஆர்த்ர , அனுகீர்த்தனம் 
( f ) கஷாய பரிஞானம் 
{ g) பாகபேத லக்ஷணம் 

குண ஸார விஞ்ஞானம் 
( i) ஓஷதி நிரூபணம் 
( j ) தைல நிஷ்பாதனம் 
( k ) பாக விஞ்ஞப்தி 
( 1 ) கந்தஸம்ஸ்க்ரியா ( வாஸனை த் தைலங்கள் ) 
( m ) ரஸாயக பரீஞாகம் 
{ n ) வஸ்து யோக ஸாதனம் 


-CXY 


( 0 ) 

ஓவுதி உன்மீலனம் ( செடிகள் விழித்தல் ) 
{ p } க்ரியா கால சோதனம் 
( q ) ( ? ) யாவ அஞ்ஜந ஸித்தி 
( r) பிஷ்டீகரண ஸாதநம் 
( s ) ( ? ) நாப யோகம் 
( t ) பார்வதீ பீஜம் , கைரேயம் , நாபி இவற்றின் சுத்தி 
{ u) வஜ்ரவல்லி , அம்ருதா , மாம்ஸி , குமாரி , 

கதகாச்ம , இவற்றின் ஸ்வரூபம் , கல்ப முறை 


. 


கள் 


( v) த்ராக்ஷாதி ஆஸவம் . - முதலியன 


225 


3. குணபாடம் 


1,00000 கிரந்தம் - 


( a) குண நீர்வசநம் 
(b ) ஸர்வ வீருத லக்ஷணம் ( செடி கொடிகளின் லக்ஷணங் 

கள் , குணங்கள் ) 
( c) . ப்ரக்ருதி விஞ்ஞாநம் 

அநுரூபார்த்த கல்பகம் ( மருந்து சேர்க்கை ) 
( e) மனுஷ்ய குண ஞாநம் 
(f ) பால , ஸ்த்ரீ சிகிச்சை 
( g ) மாத்திரை , குளிகை , சூர்ணம் இவற்றின் கல்பனம் 

இவை முதலியன , 


1 


4. சாரீரம் 


- 


1,00000 கிரந்தம் . 


( a ) தாதுநிர்வசனம் 
( b ) பிண்ட உற்பத்தி 
( e ) - ப்ரக்ருதிலக்ஷணம் 
( d) 101 நாடி லக்ஷண 
(e) ஸ்ருஷ்டி , ஸ்திதி , அந்தநிரூபணம் 
(f ) மூர்ச்சை , உன்மாதம் – இவற்றின் காரணம் 
( g) கர்மஜ , தோஷஜ , த்வந்த்வஜ வியாதிகள் 
( h ) ரோகபரிஸங்க்யாநம் 
(i) பூர்வ கர்ம ஞாகம் 
{j } 6 வீத நாடி ஞாநம் 


OXYI 


( k ) ஸாத்ய , அஸாத்ய ஞார் நம் 
( 1 ) ரோக , ரோகி , இவர்களின் லக்ஷணம் , நிதாநம் 
(m ) நிமித்தம் , சகுனம் 
( n) ரோகங்களின் காலவரையறை - முதலியன . 


4 


5 . 


வியாதி தத்வ பரிஞானம் 


1,00000 கிரந்தம் . 


( a) வியாதி நிரூபணம் 


80 


90 . 


100 


70 
15 


6 


- 


20 


60 


10 


- 


33 
22 


( b ) சிரோ ரோகங்கள் 
( c ) கண் வியாதிகள் 
( d ) காது 
( e) வாய் 
(f) ஸ்ருக்வி ரோகங்கள் 

) 
( g ) கழுத்து ரோகங்கள் 
(h ) . இருதய 
( i ) விலா , வயிறு 
( j ) பக்ஷரோகம் 
s ( k ) லிங்கரோகம் 
( 1 ) . அபானரோகம் 
m 
(n ) முழங்கால் முட்டு ரோகம் 
( 0) கால் விரல் ரோகம் 
(p ) வெண்குஷ்டம் வகை 
( q ) ப்ரமேஹம் 
( r ) - மூத்ர ரோகம் 
( s ) வாயுக்கள் 
(t) உன்மாதம் 
( u ) மூர்ச்சை 
( v ) ஜ்வரம் 
( w ) அபஸ்மாரம் 


4 


10 
33 


20 
55 
86 
10 


36 


CXVII 


வகைக்கு 


- 


20 


( x ) . அதிஸார ) 
( y) - க்ர ஹணி - 
( z ) அர்சஸ் J 
( aa ) க்ஷயம் , யக்ஷமா 
(bb ) ராஜயஷ்மா 
( cc) வ்ரணங்கள் 
(dd ) பித்த ரோகங்கள் 
( ee ) சிலேஷ்ம ரோகங்கள் 
( fi ) த்ரிதோஷ ரோகங்கள் 
( gg) வாத ரோகங்கள் முதலியன . 


40 
1 
1000 
3000 
1000 
3000 
3000 


6. பைஷஜ்யக்ருதி லக்ஷணம் 1,00000 கிரந்தம் 


( a ) ஔஷதம் செய்தல் 
( b ) ஔஷதங்களின் அளவு 
( c) திதி , வார , நக்ஷத்திர , யோக , கரண லக்ஷணம் 
( d ) , பாகலக்ஷணம் 
( e ) பத்தியம் எதுவெனல் 
( f ) ஸந்நிபாத லக்ஷணம் 
( g ) வியாதியில் காலம் கடத்தல் 
( h ) வமன , 

வமன , விரேசா , லங்கனம் 
( i ) ஆரோக்ய மடைந்தபின் ஸ்நாநம் , ஆகாரம் , ஸங்கம் 

இவற்றைப் பற்றிய விதிகள் முதலியன . 


உ 


7. ருங்நிதாநம் ( வியாதியின் நிதாநம் ) 1,00000 க்ரந்தம் : 


( a ) தோஷநிர்வசநம் 
( b ) ரோக உற்பத்தி ஞாநம் 
( c ) சிகிச்சை முறை 
( a ) வைத்தியன் லக்ஷணம் 
(e ) பருந்து செய்தல் , முதலியன் . 


5 
8. க்ரியாகாண்டம் - 1,00000 கிரந்தம் : 


( a ) பலவிதக்ரியைகள் 
( b ) ரோகங்கள் ஒளஷதங்களின் லக்ஷணம் 


வேதம் என்ற அங்கவேதம் 

OXVIIT 
( c ) ரோகிகள் செய்யவேண்டிய க்ரியைகள் - வைத்தியன் 

செய்யவேண்டிய க்ரியைகள் 
( d ) - ஔஷதம் எடுத்துக் கொள்ளுதல் 
( e) தானங்களின் முறை 
(f) மந்த்ர ஜபங்களின் முறை 
( g) சுத்தி க்ரியைகளின் முறை 
( h ) ருத்ராபிஷேக விதி 
( i ) எல்லா தேவதைகளையும் அர்ச்சிக்கும் முறை , முதலி 
இவ்வாறாக உள்ள ஆயுர்வேதம் என்ற உபவேதம் ஆயுர் 
யங்கள் அடங்கியிருக்கின் றன . 


யன . 


9 


ஆயுர்வேதம் எழுதிய மகர்ஷிகள் 64 பேர் . 


குறிப்பு : - மேலே கண்டவிவரம் , யாமளாஷ்டகம் 11 , 
12 அத்யாயங்களிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது . 


சரபேந்திரர் குன்ம வைத்ய முறைகளிலுள்ள 


மருந்துகளின் அட்டவணை 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


சரக்அதிலுள்ள தகளின்தொகை 


சரக்குகளின் 

சேர்க்கை 
| மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 
ஸ r = க்ஷாரம் 
உ = உலோகம் 


1. லேகிய வகைகள் 


1 வச்சிரவல்லரிதகீ லேகியம் 


1 


30 


63 


2 குன்மாதிக்கு லேகியம் 


9 


42 


3. குன்மாதிக்கு கோமிய லேகியம் 


88 


60 


6 


மூ 


6 


4 வாத குன்மாதிக்கு மருந்து 


99-1-70 


801 


14 


5 குன் மாதிக்கு வில்வாதி லேகியம் 110 


14 


6 சத்தி குன்மாதிக்கு வில்வாதி 112 

112 81 
லேகியம் 


|11.4 


82 


3 


7 | சத்தி குன்மாதிக்கு வில்வாதி 

லேகியம் 


8 / 


குன்மாதிக்கு மருந்து 


153 111 


14 


9 குன்மாதி பீலிகைக்கு 


1158 1113 


24 


சு 


11 


181 1134 


10 | வலி குன்மாதி வயிற்று 

வியாதிக்கு மருந்து 


6 


5 சேர்க்கை 


நெம்பர் 


பக்கம் 


நெம்பர் அதிலுள்ளசரக் குகளின்தொகைமருந்து 


7 ), குன்மாதி சகலத்துக்குது 

[ 2 ] 

சரக்குகளின் 
மருந்துகளின் பெயர் 

மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 

க்ஷா = க்ஷாரம் 

உ = உலோகம் 
2. வடகங்கள் 
1 நவசிஞ்சாக்ஷார வடகம் 

4 2 17 

க்ஷா 
2) சிஞ்சாக்ஷார வடக 

6 3 40 

க்ஷா 
குன்மாதிக்கு மருந்து 

-7 16. 
4 குன்மத்துக்குச் சுலப முறை 

31 19 

12 
5 குன்மத்துக்குக்குக்கிலாதி 

66 44 -16 

குளிகை 
6 குன்மாதி பலவகைக்கு மருந்து 71 47 10 


Co 


15 


க . 


72 48 


4 


8. குன்மாதி மருந்து . 


84. 57 


13 


Co 


குன் மாதி சகலத்திற்கும் மருந்து 90 


63. | 16 


10 சத்தி குன்மாதிக்கு மருந்து 


100 


71 


2 


11 வாதகுன்மாதிக்கு மருந்து 


107 


77 


7 


க்ஷா 


12 இரத்த குன்மாதிக்கு மருந்து 


11201 


88 | 19 


14 


13 சத்தி , இரத்த , வலி , எரி , வாயு 136 11:00 

குன் மாதிக்கு மருந்து 


14 வயிற்றிற் கட்டி வியாதிக்கு 

மருந்து 


164 118 


6 


உப்பு 


15 வலி குன்மாதிக்கு மருந்து 


169 | 122 


3 


[ 3 ] 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசரக் 
குகளின்தொகை 


சரக்குகளின் 

சேர்க்கை 
மூ = மூலிகை 
கடைச்சரக்கு 
க்ஷ = க்ஷாரம் 
உ = உலோகம் 


--- 


3. சூரண வகைகள் 


27 


16 


1 


மூ 


1 குன்மம் எட்டுக்கும் ஏக 

மூலிகைச் சூரணம் 


39 | 27. 20 


க , மூ 


2 அட்ட குன்மத்திற்கும் 

தீபாக்னி சூரணம் 


55 


35 


9 . 


3 குன்மாதிக்குச் சிவதைச் 

சூரணம் 


61 39 


9 


4 குன்மாதிக்கு நிலவாகைச் 

சூரணம். 


5 குன்மாதிக்கு நரசிங்க ரஸாயனம் 64 


43 


8 


73149 


4 


குன்மாதிக்குப் பஞ்சலவணச் 

சூாணம் 


82 | 55 


9 


7 குன் மாதி பதினெட்டுக்கும் 

பஞ்சலவணச் சூரணம் 


8 குன்மாதிக்கு மருந்து . 


84 | 56 


4 . 


உலோ 


9 குன்ம வலிக்கு மருந்து 


89 


61 11 


லோ 


10 குன்மாதிக்கு மருந்து 


62 113 + 2| 


90 91 


11 குன்மாதிக்கு மருந்து . 


94 66 161 


12 வாத குன்மாதி மருந்து 


95-674 


13 வாத குன்மாதிக்கு மருந்து 


99 


69 


6 


கீ , க்ஷா 


101 


72 . 


15 


உ , க , மாம்ஸம் 


14 சத்தி குன்மாதிக்கு மருந்து 

( கருங்கோழிச் சூரணம் ) 


[ 4 ] 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசாக் குகளின்தொகை 


சரக்குகளின் 
சேர்க்கை - 
மூ = மூலிகை : 
க = கடைச்சரக்கு 

க்ஷா = க்ஷாரம் 
உ = உலோகம் 


15 பஞ்ச குன்மாதிக்கு மருந்து . 


118 


86 


* 2 


16 சத்தி குன்மாதிக்கு மருந்து 


|121 


89 


3 


உலோ 


17 வாத குன்மாதிக்கு மருந்து 


122-90 ) 


26 


கடை 


18 அஷ்ட குன்மாதிக்குச் 

சூரணமும் தைலமும் 


127 


92 13 + 3 | 


19 குன்மாதிக்கு மருந்து 


130 / 94 


6 . 


20 குன்மம் , விவுசி, அஜீரணத் 

துக்கு ஹிங்குச் சூரணம் 


| 145 106 


8 


21 குன்மாதி முதல் வியாதிக்குத் 

தாவாக்னிச் சூரணம் 


149 | 109 - 37 


22 குன்மாதி எட்டுக்கும் பெருங் 

காயச் சூரணம் 


| 161 1115 


17 


க , க்ஷா 


23 வயிற்று வலி , குன்மம் , சகலத் 165 119 

திற்கும் மருந்து 


25 


க்ஷா , உ 


24 குன்மாதி வாய்வுக்குச் சூரணம் 168 121 


2 


.25 குன்மத்துக்குப் பெருங்காயச் 


179 1132 


2 


சூரணம் 


26 வலி குன்மாதிக்குச் சூரணம் 


180 1133 


133 


11 


கஷாய வகைகள் 


1 குன்மாதிக்கு நொச்சிற் பழுதயம் 28 - 17 


21 


32 | 20 


குன்மாதிக்குக் காளசாகாதிப் 

பழுதயம் 


6 


[ 5 ] 


நெம்பர் 


மருந்துக்களின்ன் வகைகள் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசர்க் 
குகளின்தொகை 


சரக்குகளின் 
சேர்க்கை . 
மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 
க்ஷா = க்ஷாரம் 
- உலோகம் 


" / 


3 குன்மாதிக்கு மருந்து 


60. 38 


5 


4 சத்தி குன்மா திக்கு மருந்து 


103 


731 


7 


5 குன்மாதிக்கு மருந்து 


|119 


87 


3 


6 குன்மாதிக்குடி நீர் 


146 107 


9 


7 எரி குன்ம வாயுவுக்குக் கடாயம் 163 | 117 


4 


8 வலி குன்மாதிக்குக் குடி நீர் 


167 120 (114 ) 


9 சாத்தி குன்மாதிக்குக் குடி நீர் 


178 1131 


5 


10 வலி குன்மாதிக்கு மருந்து 


|171 


125 16 


5. எண்ணெய் 
வகைகள் 


1 குன்மத்திற்கு ஏரண்ட தைலம் - 17 


8 | 19 


குன்மத்திற்கு எரண்ட தைலம் 


18 


8 


19 


குன்மத்திற்கு உள்ளியாமணக் 

கெண்ணெய் 


29 


18 32 


42 


28-30 


குன்மத்திற்கு உள்ளியாமணக் 

கெண்ணெய் 


குன்மாதிக்கு ஷாரதைலம் 


48 


31 


க்ஷா , 


52 


34 


43 


6 குன்மத்திற்கு உள்ளியாமணக் 

கெண்ணெய் ( ராம் பாணம் ) 


7 | குன்மாதிக்கு மருந்து 


61 


40 


7 


[ 6 ] 


பு 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


சரக்குகளின் 

சேர்க்கை 
மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 

க்ஷா = க்ஷாரம் 
5 உ = உலோகம் 


96 


68 | 17 


8 குன்மா திக்குக் கொம்மட்டிக்கா 

யெண்ணெய் 


91. வாத குன்மாதிக்கெண்ணெய் 


10474 (7112 ) 


10 வாத் . குன்மாதிக்கு மருந்து 


| 106 


16 


20 


11) பித்த குன்மாதிக்கு மருந்து 


115 | 831 


3 . 


12 குன்ம , வாயுவுக் கெண்ணெய் 


129.93 


7 


131 195 


2 


13 ) குன்ம , வாயுவுக்குக் கெந்தகத் 

தைலம் 


96. 17 


14 குன்மாதிக்குப் பேய் கொம்மட்டி 132 

எண்ணெய் 


6. நெய் வகைகள் 


32-21 


18 


குன்மாதிக்குப் புனர்வா திக் 

கிருதம் 


37 


25 | 19 


அட்ட குன்மத்திற்குப் பஞ்ச 

கவ்விய கிருதம் 


3 ) எரி குன்மாதிக்கு நெய் 


174 127 | 12 


குன்மாதிக்கு வஜ்ஜிர வல்விக் 


22 


11 


17 


கடுகு 


2 தேங்காய்க் கடுகு 


481 


32 


5 


3 குன்மஞ் சூலைக்கு மோர்க் கடுகு | 147 108 | 36 


வை 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


3மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசரக் 
குகளின்தொகை 


சரக்குகளின் 
சேர்க்கை 
மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 

க்ஷா = க்ஷாரம் 
உ .உலோகம் 


4 


L72-1126 


18 


வலி குன்மாதிக்கு மருந்து 

8. க்ஷார வகை 


1. சங்க க்ஷாரம் 


10 


5.37 


க , க்ஷா , உ 


2 குன்மாதிக்கு க்ஷார வகை 


92 . 


64 ) 12 


க்ஷா , க 


3 வாத குன்மாதிக்கு மருந்து 


108 


78-15 


க்ஷா , க 


10 


க்ஷா , 


4 குன்மம் , கெண்டை , சூலை , வாயு 137 | 101 

திரட்சிக்கு மருந்து 


9. கட்டு 


1 குன்மாதிக்கு நவசாரக் கட்டு 


-25 


13 


3 


க்ஷா 


10. திராவகம் 


1156 1112 


22 


ஷா 


1 குன்மாதிக்குக் கவுசைத் 

திராவகம் 


11. பழம் , காய் 

முதலிய மருந்து 
1 குன்மத்துக்கு வழுதுணைப் பழம் 34 | 22 13 + 3 


குன்ம வாயுவுக்கு மருந்து 


134 97 


3 


ஷா , 


3. வலி குன் மாதிக்கு மருந்து 


170 


123 ) 


3 


4 வலி குன்மத்துக்கு மருந் 


170 124 14 + 9 


* 


175 128 


12 


குன்மாதி வயிற்று வியாதிக்கு 

மருந்து 


ஷா , உ . 


[ 8 ] 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசரக் 
குகளின்தொகை 


சரக்குகளின் 

சேர்க்கை 
மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 
க்ஷா . = க்ஷாரம் 
= உலோகம் 


- 


12. பேதி 


1 வலி குன்மத்துக்குப் பேதி 


135. 


99 


2 


13. கல்பம் 


1 குன்மாதிக்குச் சாறணைக் கற்பம் 105 


75 


1 


மூலி 


மூவி 


2 எரி குன்ம வெக்கைக்கு மருந்து 163 116 

14. செந்தூரம் 


1 குன்மாதிக்கு நாகச் செந்தூரம் 


44 


29 | 6t315) 


56 


36 


7 


2 குன்மாதி வியாதிக்குச் 

செந்தூரம் 


குன்மாதிக்கு லவணச் செந்தூரம் 59 


37 


8 


கடை 


178 | 130 


6 


வாதாதியட்ட குன்மாதிக்குச் 

செந்தூரம் 


உலோ 


15. பற்ப வகைகள் 


1 குன்மத்திற்குத் தாமிர பற்பம் 


18 


9 15 + 21 


2 


12 


5 


குன்மம் முதலிய ரோகங்களுக்குக் 23 

குமரி பற்பம் 


3 குன்மாதிக்கு வெள்ளி பற்பம் 


25 


14 


2 


உலோ 


4 குன்மாதிக்கு இரத பற்பம் 


26 


15 3 + 3 | 


உலோ 


5 குன்மா திக்குக் கருங்கோழி பற்பம் 50 


45 


க , ஷா , 

மாம்ஸம் 


[ 9 ] 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


அதிலுள்ளசரக் 


ளின்தொகை 


சரக்குகளின் 

சேர்க்கை 
மூ = மூலிகை 
க = கடைச்சரக்கு 

க்ஷா = க்ஷாரம் 
5 உ = உலோகம் 


6 குன்மாதிக்குத் தாமிர பற்பம் 


170 


46 5 


7 குன்மா திக்குக் குமரி பற்பம் 


75 


51 | i1 | 1c 


8 குன்மாதிக்குக் குமரி பற்பம் 


78. 


53 


15 


9 குன்மா திக்குத் தாமிர பற்பம் 


87 


59 


4 


| 115 


84 . 


10 சத்தி குன்மர் திக்குத் தாமிர 

பற்பம் 


உலோ. 


11 குன்மாதிக்குக் கோழி பற்பம் 


124 


91 


31 


க , மாம்ஸம் 


16. மாத்திரை 

வகைகள் 
1 க்ஷார குளிகை 


கை 


9 


4 


4 . 


ஷா , 


2 குக்கிலாதி மாத்திரை 


13 


6 


30 


க்ஷா , க 


3 குன்மத்துக்கு மாத்திரை 


20 10 


15 


க்ஷா , க 


4 குன்மா திக்குக் கோடாசூழி 

மாத்திரை 


36 124 


12 


38 26 


5 குன்மாதிக்குக் கோடாசூழிக் 

குளிகை 


13 


6 குன்மாதிக்கு மருந்து (சஸ்லோஹ 47 

குளிகை) 


30 | 11 


குன்மாதிக்கு மருந்து 


624114 


உ , க 


8 


குன்மாதிக்குக் கோடாசூழிக் 

குளிகை 


86 | 58/12 


. 


9 | பஞ்ச குன்மாதிக்கு மருந்து 


93. / 65 ( 15,5 ) 


க்ஷா , க 


[ 10 ] 


நெம்பர் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


மருந்துநெம்பர் 


19.9 


சரக் குகளின்தொகை 


சரக்குகளின் 
சேர்க்கை 
மூ = மூவிகை 
க = கடைச்சரக்கு 
க்ஷா = க்ஷாரம் 
உ = உலோகம் 


134 . 


98 . 


13 


10 குன்மவாயு, வலிக்குச் 

சரபேந்திரக் குளிகை 


உ , க 


| 140 103 


13 


க்ஷா 


11 குன்மாதி , அசீரணங்களுக்குச் 

சங்க குடாரிக் குளிகை 


152 110 


16 


12 பஞ்ச குன்மஞ் சூலை , பெரு 

வயிறுக்கு மருந்து 
13 குன்மம் பீலிகைக்குக் கோடா 

சூழி மாத்திரை 


160 114 13 


17. ரஸ்கந்தக 
ஔஷதங்கள் 


1 


35 


23 . 


16 


அட்ட குன்மாதிக்கு அர்த்த 

நாரீச பாகம் 


2 குன்மாதிக்கு மருந்து 


68 


45 


9 


3 ) குன்மாதி குடாரம் 


73 


50 


14 


க்ஷா , க 


4 குன் மாதி - குடாரம் 


77 


52 


14 


குன்மாதிக்கு குடாரம் 


80 54 | 29 


உ , க்ஷா , 


வாத குன்மாதிக்கு மருந்து 


109 79 


7 . 


உ , க்ஷா ! 


பித்த குன்மாதிக்கு சோமரஸம் |117 


85 


6 


க்ஷா 


8 | சகல் , குன்ம மூலாதிக்கும் 139 1102 15 + 6 

மருந்து 
9 | குன்ம , காசாதி நோய்க்கு 142 104-17 

இரத சேகரம் 
10 குன்மாதி பீலிகை , பெரும்பாடு , | 143 105 6 + 4 
கர்ப்ப விச்சதிக்கு , வித்தியா 

+ 
பலம் 

5 + 2 


உலோ 


தோர்க்கவே அசனந்தான் செல்லாதாகும் 

[ 11 ] 
குன்மத்தின் வகைகள் 
இதிலுள்ள முறைகளில் 8 வித குன்மங்கள் சொல்லப் 
பட்டிருக்கின் றன . அவற்றின் விவரம் யூகிமுனி வைத்ய 
சிந்தாமணி என்ற நூலிலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக் 
றது . 
செய்யவே அஷ்டகுன்மச் செயலைக் கேளு 

செயலான வாயுகுன்மம் வாத குன்மம் 
எய்யவே பித்தகுன்ம மெரிகுன்ம மாகும் 

எழிலான வலிகுன்மஞ் சத்தி குன்மம் 
தெய்யவே சன்னி குன்மஞ் சிலேஷ்ம குன்மஞ் 

சாகஸமாங் குன்மம்து எட்டு மாகும் 
கொய்யவே இதனுடைய குணங்களெல்லாங் 

குறிப்பறிந்து ஒவ்வொன்றும் கூர்ந்து பாரே . 
பார்க்கவே வாயு குன்மம் பகரக்கேளு 

பருகியதோர் பதார்த்தங்கள் செரித்திடாது 


துருத்திகொண்ட காற்றுப்போல் வயிறு உப்பும் 
ஊர்க்கவே ஊறு பெலந்தான் கெடுக்கும் 

உடலுலரும் நடைகுறையும் ஓச்சலாகும் 
வேர்க்கவே அடிவயிறு தனிலே பந்து 

மிகப்புரண்டு வில்லுப்போல் விகுத்த மாமே . ( உ ) 


விகுத்தமாம் வாதகுன்மம் விளம்பக் கேளு 

மிகத்தானும் நடை குறையும் வலம் விடாது 
உகுத்தமா முடல் தானு மிகக் கடுக்கும் 

உறக்கமொடு தியக்கமுமா யுழலையாகும் 
தகுத்தமாஞ் சரீரமது கனத்துக் காணும் 

சங்கையாய் அசனமிகத் தானுஞ் செல்லா 
மிகுத்தமாம் பெலம் கேடாம் கை காலோயும் 

பேசவொண்ணா நாவரளும் தலையும் நோமே . 


( 
க 
) 


6 


உண்டாகும் வாய் நீர்தான் இளைப்புண்டாகும் 

[ 12 ) 
நோம் பித்த குன்மத்தின் நுட்பங்கேளு 

நுணி மஞ்சள் நிறம்போல முகமுமாகும் 
வாம் சத்தி வாந்தியுண்டாய் மன மறுக்கும் 

மயக்கமாய் நெஞ்சுதனில் கோழைகட்டும் 
காம் நெருப்பாய்த் தானிருக்குங் கைகாலோயுங் 
கடு வெய்யில் கண்டவுடன் தலை சுழற்றும் 

பம் 
மூ மூத்திரஞ் சிவந்திருக்குந் தாகங்காணும் 
முக்கியே மலம் விழுகும் மூச்சுண்டாமே . 

உடல் வற்றும் வடிவழியும் உரத்திரைக்கும் 
வெண்டாகும் பெலன் கெடுக்கு மசனந்தள்ளும் 

மிக்கான தலைத்தியக்கம் வெளிரும் மேனி 
திண்டாகும் நெஞ்சுதனில் புகைச்சலாகும் 

திடுக்கிட்டு நடுக்கலுமாந் தேகந்தானும் 
சுண்டாகும் தலையெங்கும் பாரமாகும் 

ச்லேற்றுமமாம் குன்மமென்றே செப்பலாமே. ( ரு ) 


செப்பலாஞ் சன்னிகுன்ம செயலைக் கேளு 

தியக்கமொடு மயக்கமுமாய் குளிருண்டாகும் 
அப்பமா மசனமிகத் தானுஞ் செல்லா 

அடிவயிற்றி லிரைச்சலுமாய் வாய் நீரூரும் 
உப்பமாம் வயர் கழியும் உஷ்ணமாகும் 

உவர்க்கும் வாய் நெஞ்சு தனில் புகைச்சலாகும் 
தெப்பமாம் மூச்சது.வும் சிதைந் தெழும்பும் 

தேகமெங்கும் குளிர்ச்சியுமாய்த் திடுக்குமாமே . ( 4 ) 


திடுக்குமாம் யெரிகுன்மம் செயலைக் கேளு 

சிறுவயத்திலெரிந்துமே குடல் குமட்டாம் 
வடுக்கும் வாய்நீர் சுழற்றுந் தலை வலிக்கும் 

வயிறுப்பிக் கிறுகிறுக்கும் புளித்தேக்காகும் 
வெடுக்கு மயிர்கால் தோறும் வேர்வையாகு 

மிகப் பொருமி வயிறுகழிந்திரைச்சலாகும் 
யெடுக்குமே உடலிளைக்கும் இறங்கா தூணும் 

எரியுமே யுடலெங்கு மிருமலாமே . 


( எ ) 


[ 13 ] 


இருமலாஞ் சத்திகுன்மமியம்பக் கேளு 

ஈரலுக்குள் ளெரிவாகும் ஏக்கமாகும் 
திருமலாந் தியக்கமொடு மயக்கமுண்டாஞ் 

சிறு வலியுமுண்டாகி வாந்தியாகும் 
பொருமலாம் பெலன் கெடுக்கும் வலம் விடாது 

பெரிதான அக்கினி தான் மிகவுண்டாகும் 
செருமலாம் நடை குறையும் அருசியாகும் 

சிறு நரம்பெல்லாம் புடைத்துத் திமிருமாமே . 


अ 
) 


திமிராக வயிறூதுந் திரையு மேனி 

செடமுலர்ந்து கருத்தழியும் சிதறுந் தூக்கம் 
வமிராக வயிரிறைந்து முள் போலாகும் 

வருத்தமாயசனமிகத் தானுஞ் செல்லா 
விமிராக விலாவுதனில் சொருகலாகும் 

முதுகு தண்டு வலிகாணு மிடுப்பு நோவாம் 
கமிராகக் காயம்து கடுப்புக்காணுங் கனசுரமாய் 

பொய்ப் பசியுங் காணுங் காணே . 


( 
சு 
) 


[ 14 ] | 


இவற்றின் பொருள் : 


குன்ம வகை 


உடம்பின் நிலை 


வயிறு 


1. வாயு குன்மம் 


1. பலஹீனம் 
2. ஓய்ச்சல் 
3 ; உடல் உலரும் 


1. வயிறு உப்பும் 
2. அடி வயிற்றில் 

பந்து போல் 


புரளும் 


2 , வாத குன்மம் 


1. நடை , பலம் குறை 


யும் 


2. உடல் கனக்கும் : 

கடுக்கும் 
3. உறக்கம் உண்டா 


கும் 


3. பித்த குன்மம் 1. முகம் மஞ்சள் நிறம் 

2. மயக்கம் உண்டாம் 
3. உடம்பு உஷ்ணம் 
4. கைகால் ஓச்சல் 
5. மூச்சு உண்டாம் 


4 , கப குன்மம் 


1. இளைப்பு , 

, 
பலஹீனம் 
2. இரைப்பு 
3. நடுக்கல் 
4. வெளுப்பு 


5. சன்னி குன்மம் 1. தியக்கம் 

2. மயக்கம் 
3. குளிர்ச்சி 
4. திடுக்கிடல் 


அடி வயிற்றில் 
இரைச்சல் 


6. எரி குன்மம் 


1. இளைக்கும் 
2. எரியும் 


1. சிறு வயிற்றில் 

எரிச்சல் 
2. குடல் குமட்டும் 
3. வயிறு உப்பிக் 

கிறுகிறுக்கும் 


[ 15 ] 


ஆகாரம் 


மலப்போக்கு 


இதர குறிகள் 


1. ஆகாரம் செரிக் 

காது 
2. செல்லாது 


வயிறு வில்லுப்போல் 
பிகுவாகி இருக்கும் 


ஆகாரம் செல் 


மலம் கட்டும் 


லாது 


1. நாவரளும் 
2. தலை நோகும் 


வாந்தி 


முக்கி மலம் விழும் 1. நெஞ்சில் கோழை 

கட்டும் 
2. கடும் வெயிலில் தலை. 

சுழற்றும் 
மூத்திரம் சிவந்திருக் 


3 . 


கும் 


4. தாகம் காணும் 


ஆகாரம் 


செல்லாது 


1. வாயில் நீர் ஊறும் 
2. நெஞ்சில் புகைச்சல் 
3. தலை சுற்றும் , பாரம் 


ஆகாரம் 


செல்லா 


வயிற்றுப் போக்கு 1. வாயில் நீர் ஊறும் , 
வயிற்றில் உஷ் 2, நெஞ்சில் புகைச்சல் 

3. மூச்சுத் தங்கி 

எழும்பும் . 


ணம் 


1. புளித்த ஏப்பம் 1. பொருமல் 
2. ஆகாரம் 

2. வயிற்றுப் 


செல்லாது 


போக்கு 


1. வாய் நீர் 
2. தலை வலி , சுழற்றல் 
3. மயிர்க்காலில் 

வேர்வை 
4. இருமல் 


[ 16 ] 


குன்ம வகை 


உடம்பின் நிலை 


வயிறு 


7. சத்தி குன்மம் 


1. ஈரலுக்குள் எரிவு 1 சிறுவலி 
2. ஏக்கம் , தீயக்கம் , 2. அக்கினி மிக 
மயக்கம் , 

வுண்டாம் 
3. பலஹீனம் , நடை 

குறையும் 
4. சிறு நரம்பு புடைத் 
துத் 

தீமிருண் 
டாகும் 


8. வலி குன்மம் 


1. மேனி திரையும் , 

உலரும் 
2. உடம்பு கடுப்பு 
3. இடுப்புவலி, முதுகுத் 


வயிறு ஊதும் , 
இரையும் , முள் 
போலாகும் 


தண்டு வலி , 


4. விலாவில் சொருகல் 
5. தூக்கம் வராது 
6. ஜுரம் 


சரகஸம் ஹிதை முதலிய வடமொழி 

நூல்களில் 
குன்மத்தை, தோஷங்களைப் பொறுத்து எட்டு வகைகளாகப் 
பிரித்திருக்கிறார்கள் . அதன் விவரம் பின்வருமாறு : -- 

வகைகள் :-( 1 ) வாதகுல்மம் ( 2 ) பித்த குல்மம் ( 3 ) கப 
குல்மம் ( 4 ) வாத பித்த குல்மம் (5 ) வாத கபகுல்மம் (6) பித்த 
கப்பகுல்மம் ( ? ) சந்நிபாத குல்மம் ( 8 ) ரக்த குல்மம் . 

அவற்றின் குறிகள் : 
( 1 ) வாதகுல்மம் - (a ) உண்டாகும் இடமும் , உருவமும் . 

வலி யிருக்கும் இடமும் நிலையில்லாமல் மாறிக்கொண்டே 

யிருக்கும் 
(b ) வாயுவும் , மலமும் கட்டும் 
( c) தொண்டை , வாய் உலர்ந்து போம் 
( d) தேகநிறமும் , மலமும் செம்மை கலந்த கருமையாகும் 
(e) குளிர் ஜ்வரம் காணும் 
( f ) வயிறு , மார்பு , விலா, தலை , தோள் இந்த இடங் 

களில் வலியுண்டாகும் . 


. 


[ 17 ] 


( f ) அருசி , உடம்பு கனத்தல் . 
ஆகாரம் மலப்போக்கு 

இதர குறிகள் 
1. வாந்தி 

1. பொருமல் 
2. அருசி 

2. மலம் கட்டும் 
1. ஆகாரம் 

செல்லாது 
2. பொய்ப்பசி 

காணும் 
(g ) ஜீர்ணமானபின்பு உபத்திரவங்கள் அதிகரிக்கும் 
* ( h ) சாப்பிட்டவுடன் உபத்திரவங்கள் குறையும் 
2. பித்த குல்மம் குறிகள் : 
(a ) ஜ்வரம் , தாகம் 
( b ) -- முகம் , உடம்பு , சிவப்பு 
( 0) ஆகாரம் ஜீரணிக்கையில் கடுமையான வலி 
( d ) வியர்வை , எரிவு 
( e) தொட்டால் தாங்கமுடியாதவலி 
3. கபகுல்மம் குறிகள் : 
( a ) உடல் அசைவற்றுப்போதல், 
(B), குளிர் ஜ்வரம் 
( c) உடம்பு விலவிலத்தல் 
( d) . இருதயத் துடிப்பு 
(e ) இருமல் 


( g) உடம்பு குளிர்ந்து போதல் 


( e ) சீக்கிரம் பலவீனம் அக்கினிபலக்குறைவு இவைகளை 

[ 181 
( h ) வலி குறைவாகவே இருத்தல் 
( i ) குன்மக் கட்டி கடினமாகவும் உயர்ந்தும் இருத்தல் 
4. வாதபித்த குல்மம் 
5 . வாதகப குல்மம் 

இருவித குல்ம லக்ஷணங் 
6. பித்தகப குல்மம் களும் கலந்து காணப்படும் , 
7. சந்நிபாத குல்மம் ; 
( a ) மிகக்கடுமையான வலி 
( b ) -- எரிவு 
( c ) குன்மக்கட்டி கல்லைப்போல் கெட்டியாகவும் பருத்தும் 

இருத்தல் 
( d ) சீக்கிரம் பக்குவமாகி வெடிப்புக்காணல் 


உண்டாக்குதல் . இது அசாத்தியம் . 
8. ரக்த குல்மம் குறிகள் : 
( a ) இது ஸ்திரீகளுக்கே வரக்கூடியது 
( b ) ருது தோஷம் முதலிய காரணங்களால் கர்ப்பம் 

போன்ற சின்னங்களுடன் ஏற்படும் குல்மம் . 
( c ) 10 மாதங்கள் சென்ற பிறகே சிகிச்சை செய்ய 

வேண்டும் . 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் 

( குன்ம சிகிச்சை ) 


ஹரி : ஓம் நன்றாக . 

காப்பு 
திருமலருஞ் செங்கழுநீர் மலருஞ் செந்நெற் 

செங்கரும்புந் தென்னையும் பூகமுஞ்செழித்த 
மருமலருங் காவு நிரை வயலுஞ்சூழ்ந்த 

வளப்பதியாந் தஞ்சை நகர் மனுவைக்காக்குந் 
தருமலரு நகைமுக வான்புருடமேரு 

சரபோசி மகாராசன் சகல நூலுங் 
கருமலரு நோயாய்ந்துங் குன் மமா திக்கவுஷ 

தங்கண்டுரைக்கும் வெள்ளைக்கணேசன் காப்பே . 


1. வச்சிரவல்லரிதகி லேகியம் 

( குன்மம் , மூலம் , பாண்டு நோய்களுக்கு ) 
கொடிவச்சிரம் புளிநரளை மருளின் மூலங் 

குடிக்கருணை வனக்கருணைக் கிழங்குதானும் 
படிப்புவரு நாயுரிவேர் வகையொன்றுக்குப் 

பலம் பத்து யரிதகியும் பயித்துப்பத்தாய் 
குடிப்பிடுநீர் நாலுமாக்காலுமிட்டுக் 

கொளுத்தடுப்பிற் காய்ச்செட்டொன்றாகத்தானு 
முடித் திறக்கி யரி தகியை யெடுத்துலர்த்து 

முன்னீரில் வெல்லமுப்பான் பலமுமீட்டே , ( க ) 


2 


மீட்டியதைப் பாகாகக் காய்ச்சிக்கொண்டு , 

மேலுலர்த்துங் கடுக்காயு மேலஞ்சுக்குங் 
கோட்டமிலவங்க பத்திரி லவங்கப்பட்டை 

கூடு சிறுநாகப்பூ வாய்விடங்கங் 
கூட்டிரு சீரகமும் வெட்பாலைப்பட்டைக் 

கூறோ மந்திப்பிலி சதகுப்பை கிராம்பு 
நீட்ட நிலப்பனை மூலம் யானைத் திப்பிலி 

நேரும் வகைக்கரைப் பலமாய் நிறுத்துக்கொள்ளே ( உ ) 


( ச ) 


கொள்ளவே சேங்கொட்டை லோகபற்பங் 

கோரையுடன் கிழங்கு கருணைக்கிழங்கும் 
விள்ளுபிரமிய மருந்திவ்வகையொன்றுக்கு 

விடுநாலு பலமிதெல்லாமிடித்துக்கொண்டே 
கள்ளச்சேங்கொட்டை கருணைக்கிழங்குங் 

காய்ச்சிடு நெய் நாலு பலந்தனிலே வறுத்து 
துள்ளச் சூரணித் திதனை முன்னிடித்த 

சூரணத்தினுடன் கலந்துஞ் சொற்பாகூட்டே 
ஊட்டுவது நல்லெண்ணை பலமு நாலு 

வொக்கவிடுபதினைந்து பலமுந்தேனைக் 
கூட்டுவாய் கிண்டியதை வைத்துக்கொண்டே 

கொள்ளிரு வராகனெடையொரு வேளைக்கு 
நாட்டுவார் வச்சிர வல்லரி தகிப்பேர் 

நல்லலேகியங் குன் மஞ் சூலை மூலம் 
பூட்டு வயிற்றுட்கட்டி பாண்டு சோகை 

பொல்லாத மகோதரமும் போகுந்தானே 


( ரு ) 


-- 10 பலம் 
-10 


( இதன் பொருள் ) 

பிரண்டைக்கொடி 
புளி நாளை 
மருள் வேர் 
கருணைக்கிழங்கு 
காட்டுக்கருணைக்கிழங்கு 
நாயுருவி வேர் 
கடுக்காய் 100 


101 


-10 
-10 

-10 
-10 


3 


இவற்றை நான்கு மாக்கால் ஜலத்தில்போட்டு அடுப்பேற்றி 
எட்டில் ஒன்றாய்க் காய்ச்சி ஜலத்தை இறுத்துக்கொண்டு கடுக் 
காயை மட்டில் எடுத்து உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . 


இறுத்தெடுத்த ஜலத்தில் 30 பலம் வெல்லம் போட்டு 
இளம்பாகாக்கிக்கொண்டு உலர்ந்த கடுக்காயைப் பொடி செய்து 
அதனுடன் , ஏலம் 

-- 1 பலம் 


சுக்கு 


12 


11 


கோஷ்டம் 
லவங்கப்பத்திரி 
லவங்கப்பட்டை 
சிறுநாகப்பூ 
வாய்விடங்கம் 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
வெட்பாலைப்பட்டை 


29 


ஓமம் 


திப்பிலி 
சதகுப்பை 
கிராம்பு 
நிலப்பனங்கிழங்கு 

யானை த்திப்பிலி 
இவைகளைப் பொடி செய்து கொண்டு 
1. சேங்கொட்டை 4 பலம் இவ்விரண்டையும் 4 பலம் 
2. கருணைக்கிழங்கு ,, 

நெய்யில் வறுத்து 
3. அயபஸ்பம் 

4 பலம் 
4. கோரைக்கிழக்கு ,, 
5. பிரமியம் 


. 


இவை ஐந்தையும் சேர்த்து இடித்துக்கொண்டு இந்தச் 
சூரணத்தையும் முந்திய ! சூரணத்தையும் சேர்த்து பாகோடு 
சேர்த்துச் சூடு கொடுக்கும் போது 4 பலம் நல்லெண்ணை யையும் , 
ஆறிய பிறகு 15 பலம் தேனையும் சேர்த்துக் கிண்டி பதத்தில் 
இறக்கிக் கொள்ளவும் . 


4 


தினம் ஒன்றுக்கு ஒரு வேளைக்கு 2 வராகனிடை அல்லது 
* பலம் வீதம் சாப்பிடவும் . 


இந்த லேகியத்தின் பெயர் வச்சிர வல்லரிதகிலேகியம் . 
அதாவது பிரண்டை , சேங்கொட்டை , கடுக்காய் இவற்றை 
முக்கியமான சரக்குகளாகக் கொண்ட லேகியம் . 


இதனால் தீரும் வியாதிகள் : குன்மம் , சூலை , மூலம் , 
பூட்டுநோய்கள் , வயிற்றுக்கட்டி , பாண்டு , சோகை, மகோதரம் . 

. 


2. நவ சிஞ்சாக்ஷார வடகம் 


(அஷ்டகுன்மம் , சூலை , வயிற்றுப்போக்கு நோய்களுக்கு ) 


நாவியொரு வராகனிடை யந்திடைக்கு 

நாட்டிர தங்கூட்டு பஞ்ச லவணந்தன்னில் 
மேவவகை யொன்றுக்குப் பலமொன்றாகும் 

மேற்சங்கச் சாரமது பலமும் பத்தாய்த் 
தாவிய சீனாச்சாரம் பலமோரைந்துஞ் 

சாரத்திரையம் பலமொன்றரையிதெல்லாம் 
பாவிய கல்வந்தனிலே மூன்று நாள் தான் 

பழச்சாற்றாலரைத்து நொச்சிகரிப்பான்சாறே 


( சு) 


சிவகரந்தை இஞ்சிச்சாறொன்றுக்கொன்று 

தினமு மரைத்துருட்டிலந்தை விதையின்றிட்டம் 
நவசிஞ் சாச்சாரமெனும் வடகத்தின் பேர் 

நாட்டியொவ்வோருண்டைகொள்ள நகருநோய்கேள் 
பவமட்ட குன் மங்கள சீரணங்கள் படுஞ்சூலை 

விசூழி மந்தாக்கினிகள் தீரும் 
அவ பத்திய மெள்ளெண்ணெய் ஒன்றாகாது 
வான் செயலை மறவாமலருந்துவாயே 

( எ ) 


5 


- 


- 


11 


11 


12 


- 


நாபி ( சுத்தி செய்தது ) 1 விராகனெடை ( . பலம் ) 
பாதரஸம் 
கடலுப்பு 

1 பலம் 
இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
உவர் மண் உப்பு 
சங்கக்ஷாரம் 

10 பலம் 
சீனாச்சாரம் 

5 பலம் 
( யவச்சாரம் ) யவக்ஷாரம் 1 பலம் 
(சத்திச்சாரம் ) ஸர்ஜக்ஷாரம் - பலம் 
வெண்காரம் 

1 பலம் 
இவைகளைக் கல்வத்திலிட்டு ( எலுமிச்சம் ) பழச்சாற்றால் 
மூன்று நாள் அரைத்து பிறகு , 

நொச்சிச்சாறு 
கரிசலாங்கண்ணிச்சாறு இவை ஒவ்வொன்றையும் 
சிவகரந்தைச்சாறு 

விட்டு ஒவ்வொரு நாள் 
இஞ்சிச்சாறு 

அரைத்து , 
இலந்தை விதை அளவான வடகமாக உருட்டி வைத்துக் 
கொள்ளவும் . 

இதன் பெயர் நவசிஞ்சாக்ஷார, வடகம் . 
ஒவ்வொரு நாள் ஒவ்வோர் உருண்டை கொள்ள அடியிற் 
கண்ட நோய்கள் தீரும் : 

1. அஷ்ட குன்மங்கள் . 
2 . அஜீரணங்கள் . 
3. சூலை .. 
4. விசூசியெனும் வயிற்றுப்போக்கு 
5. அக்கினி மாந்தியம் .. 


பத்தியம் : - நல்லெண்ணை சேர்க்கக்கூடாது . 


3. சிஞ்சாக்ஷார வடகம் 


( குன்மத்துக்கு ) 


பஞ்சாக்கினி யஞ்சுப்புச் சத்திட்சாரம் 

பாரெட்டு வகைச்சாரம் யானைத் திப்பிலி 
எஞ்சாத பெருங்காயம் செவியஞ்சுக்கு 

மெவட்சாரமோம மிளகிடுவசம்பு 
மிஞ்சாது திப்பிலியுமிவைகளெல்லாம் 

இடும்பங்குக்கரையிதின் மேற்சங்கச்சார 
முஞ்சமமாம் இதிற்பாதி வாயுவிடங்கம் 

ஊட்டி திலும் பாதி நேர்வாளங்கூட்டே . 


( அ ) 


வாளத்திற் பாதி ரசம் இதற்கு நேராய் 

வருங்கந்தி நாவியிந்தவகை பொடித்து 
மீளிஞ்சி முருங்கை யெலுமிச்ச நீரை 

விட்டரைத்துப் பின்றிப்பிலி மிளகுஞ்சுக்கு 
நாளிட்ட கடாயத்திலரை வெண்சாரனைக் 

கருணைக்கிழங்கு வனக்கருணைச்சாற்றால் 
நீள வொன் றுக்கொவ்வொரு நாளரைத் திலந்தை 

நிறைகொட்டை யளவுருட்டி நிழலுலர்த்தே 


( 
கூ 
) 


கூ 


உலத்துருண்டை நொச்சிச்சாறிஞ்சிச்சாற்றி 

லூட்டுவென்னீர் தனிலொன்றை யுள்ளே கொள்ளு 
பெலத்தட்டவித குன் மந்தீர்ந்து போகும் 

பெருவா தமுதலதினாற் பின்னுநோய்கள் 
மலத்து தரப்பொருமலும் போமக்கினிமந்த 

மகோதரங்களிவை செய்யும் வருத்தந் தீர்க்கும் 
வலுத்த சிஞ்சாட்சாரமெனும் வடகந்தன்னை 

வரைந்து வைத்தார் சரபோஜிமன்னர் மன்னே . 


7 


சேர்ந்து ஒரு 


சேர்ந்து ஒரு 


1 பஞ்சாக்கினி - அதாவது கொடிவேலி வேர் 
செங்கொடிவேலி வேர் 

இவை 
கோமூத்திரம் 
வெடியுப்பு 

பங்கு . 
நவச்சாரம் 
பஞ்சலவணம் - அதாவது கடலுப்பு 
இந்துப்பு 

இவை 
வளையலுப்பு 
அட்டுப்பு 

பங்கு . 
உவர்மண் உப்பு 
சத்திச்சாரம் ( ஸர்ஜக்ஷாரம் ) 
அஷ்டக்ஷாரம் 
அதாவது நாயுருவி இவைகளின் முழுச் 
புரசு 

செடிகளைக் கொளுத் 
எருக்கு தியசாம்பலை எடுத்துச் 

சுத்தி செய்த க்ஷாரம் இவை 
காட்டுப்பருத்தி 

சேர்ந்து ஒரு 

பங்கு . 
யவக்ஷாரம் 
வெண்காரம் 
சத்திச்சாரம் 


ஒரு பங்கு 


எள் 


ஒரு பங்கு 


யானைத் திப்பிலி 
பெருங்காயம் 
சவ்வியம் 
சுக்கு 


ஓமம் 


23 


மிளகு 
வசம்பு 
திப்பிலி 


1 பஞ்சாக்கினி என்ன என்பது நிச்சயமாக விளங்கவில்லை . 
இங்கே கொடுத்திருக்கும் 5 சரக்குகளும் வைத்திய அகராதியில் 
அக்கினி என்னும் சொல்லுக்குப் பொருள்களாகக் கொடுக்கப் 
பட்டிருக்கின்றன . 


8 


மேற்கண்ட சரக்குகளைச் சம பாகமாக எடுத்துக்கொண்டு 
இவைகள் எல்லாம் சேர்ந்த நிறையில் பாதி சங்கக்ஷாரமும் , 

அதில் பாதி வாயுவிடங்கமும் , 
இதிலும் பாதி நேர்வாளமும் (சுத்தி செய்தது ), 
நேர்வாளத்தில் பாதி சுத்தி செய்த பாதரசமும் , 
அதே எடையில் சுத்திசெய்த கந்தகமும் , 
அதே எடை நாபியும் , ( சுத்தி செய்தது ) 


இவைகள் எல்லாம் சேர்த்துப் பொடி செய்து இஞ்சிச் 
சாறு , முருங்கைச்சாறு , எலுமிச்சஞ்சாறு இவைகளைவிட்டு 
அரைத்து , திப்பிலி , மிளகு , சுக்கு இவைகளை ஒரு நாள் கொதிக்க 
வைத்த கஷாயத்திலும் அரைத்து , 

வெண்சாரனைச் சாறு , 
கருணைக்கிழங்குச்சாறு , காட்டுக்கருணைச்சாறு இவை ஒவ் 
வொன்றையும் விட்டு ஒரு நாள் அரைத்து இலந்தைக்கொட்டை 
அளவாக உருட்டி நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . 


இதில் ஓர் உருண்டையை நொச்சிச்சாற்றிலாவது , இஞ்சிச் 
சாற்றிலாவது அல்லது வென்னீரிலாவது உட்கொள்ளவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : - 1. அஷ்டவித குன்மம் 

2. வாத நோய்கள் . 
3. வயிற்றுப் பொருமல் 
4. அக்கினிமந்தம் 
5. மகோதரம் 


இதன் பெயர் சிஞ்சாக்ஷார வடகம் . 


9 


4. க்ஷாரகுளிகை யெனும் 

மாத்திரை 


( குன்மத்துக்கு ) - 
எவட்சாரஞ் சவுக்காரம் போளம் மூன்று 

மிவ்வகையொன்றுக்கு இரண்டு பலமுங்கொண்டு 
அவுஷதம் வெவ்வேறாகப் பொடியுஞ் செய்து 

அதற்கொரு தாம்பரத் தட்டடுப்பிலேத்திச் 
சவுக்கியமா மெண்ணையதிற் காயவிட்டு 

தன்னிலே முதற்போளப் பொடியைப் போட்டுச் 
சவுக்காரப் பொடி பின்னே தூவி மூன்றாம் 

தரத்திலெவச் சாரத்தின் பொடியுந் தூவே . ( w ) 
இந்த வகைப் பொடித் தூவிக் கிண்டிவிட்டு 

மிதைப்பதமா யிறக்கிச் சூடாறு முன்னே 
முந்து சுண்டைக்காயளவாய்க் குளிகை செய்து 

முறையோடே நிழலுலர்த்தி வைத்துக்கொண்டு 
தந்ததொரு குளிகையிஞ்சிச்சாற்றிலா தல் 

தவறில்லாக் கொடி வேலிக் கிடாயத்தாதல் 
வந்தரை மண்டலங் கொள்ளுஞ் சகல குன்மம் , 

வாங்கிப் போங்கை கண்ட மருந்திதாமே . ( யஉ ) 


( இ - ள் ) யவக்ஷாரம் 2 பலம் 

சவுக்கார உப்பு , 
கரியபோளம் 


இவற்றைத் தனித் 
தனியாகப் பொடி செய்து 
கொண்டு 


ஒரு தாமிரத் தட்டை அடுப்பில் வைத்து , அதில் நல் 
லெண்ணெயை ஊற்றிக் காயவைத்து அதில் முதலில் போளப் 
பொடியைப்போட்டு , பிறகு சவுக்காரப் பொடியைத் தூவி , 
அதன் பிறகு யவக்ஷாரப்பொடியையும் தூவவும் . 


இவைகளைக்கிண்டி , இறுகும் சமயத்திலிறக்கி சூ 

சூடு 

ஆறுவ 
தற்குள் சுண்டைக்காயளவாகக் குளிகை செய்து நிழலில் 

2 


10 


உலர்த்திக்கொள்ளவும் , பிறகு அந்தக்குளிகையை 
சாற்றிலாவது , கொடிவேலிக் கஷாயத்திலாவது தினம் 

தினம் ஒரு 
ளிகை வீதம் அரை மண்டலங் கொள்ளவும் . 

இதனால் சகல குன் மமுந் தீரும் . து கைகண்ட மருந்து . 


கான 


5. சங்கக்ஷாரம் 


( குன்மம் , சுவாசகாசம் முதலியவற்றிற்கு ) 


பஞ்சாக்கினி யஞ்சுப் போமங்காயம் 

பார்கடுகு சீரகம் வாய் விளங்கத்தோடு 
மிஞ்சாமல் வகையொன்று பலமுமொன்றா 

மேவுசிஞ்சாட்சார மகிச் சாரம் ரெண்டும் 
அஞ்சு வகைக்கு எண்பலமா மருக்கட்சாரம் 

இது நாலுபலம் போடு புரசம் பட்டை 
குஞ்சாம் வேலிப்பருத்தி முள்முருக்குங் 

கொன்றையிது சாம்பரிலாச்சாரங் கூட்டே 


( ய ) 


கூட்டுவதும் இருபலமாய்ச் சங்கச்சாரம் 

கொள் பத்துப்பல நாவிரச பற்பத்தில் 
நாட்டுக்கெந்தித் தாம் பிரத்தின் பற்பந்தன்னை 

நண்ணுவகைக் கொரு பலமாம் திரிபலாதி 
மூட்டு திரிகடுச் சாரத் திரையங் கூட்டி 

முது கல் வத்தெலுமிச்சஞ்சாறு விட்டு 
வாட்டு மிரு சாமமட்டும் இலந்தைக் கொட்டை 

யளவுருட்டி நிழலுலர்த்தி அருந்தக்கேளே 


( 
D 
ச 
) 


அருந்துமோர் குளிகையுண்டையாதி காலம் 

அட்டவிதக் குன்மங்கள் கண்டுபோகும் 
பொருந்து மகோதரமும் பாண்டு அசீரணங்கள் 

புரிசூலை ரோகங்கள் சுவாச காசம் 


11 


பெருமல பந்தம் வயிற்றுப் பொருமல் மந்தம் 

பிழை யொன் றுஞ் செய்யாமற் பேசாதோடும் . 
மருந்து சங்கச்சாரமெனும் வடகப்பேராம் 

மன்னன் உரைவைத்திய நூல்வழியைப் பாரேன் (யரு ) 
( இ - ள் ) பஞ்சாக்கினி அதாவது கொடிவேலி வேர் செங்கொடி 
வேலி வேர் கோமூத்திரம் , வெடியுப்பு , நவச்சாரம் - இவை 
சேர்ந்து 1 பலம் . 


கடலுப்பு 

1 பலம் ) 
இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
உவர் மண் உப்பு 
ஓமம் 
பெருங்காயம் 


இவைகளோடு 


. 


கடுகு 


சீரகம் 
வாயுவிடங்கம் 


சிஞ்சாட்சாரம் , 
அதாவது புளியம் புறணி சுட்ட க்ஷாரம் 

மகிச்சாரம் , 
அதாவது உவர்மண் காரம் . 


இவைகள் ஒவ் 
வொன்றில் 
5 பலமும் , 


எருக்கஞ் செடி க்ஷாரம் 
புரம்சம் பட்டை க்ஷாரம் 
வேலிப் பருத்தி க்ஷாரம் 
முள் முருக்கு க்ஷாரம் 
கொன்றைக்ஷாரம் 
சங்க க்ஷாரம் 


8 பலமும் 
4 பலம் 
2 பலம் 
2 பலம் 
2 - பலம் 
10 பலம் 


நாபி ( சுத்தி செய்தது ) 
ரஸ பஸ்பம் 
நாட்டுக் கந்தக பஸ்பம் 
தாம்பிர பஸ்பம் 


வகைக்கு ஒரு 

பலம் , 


12 


த்ரிபலை (கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் வகைக்கு 

1 பலம் . 
த்ரிகடு ( சுக்கு , மிளகு , திப்பிலி , ) வகைக்கு 1 பலம் . 
3 க்ஷாரம் ( சக்தி க்ஷாரம் , யவக்ஷாரம் , வெண்காரம் ) இவை 

வகைக்கு ஒரு பலம் . 


இவைகளை யெல்லாம் கல்வத்திலிட்டு எலுமிச்சஞ்சாறு 
விட்டு 2 ஜாமம் (6 மணி நேரம் ) அரைத்து இலந்தைக்கொட்டை 
யளவாக உருட்டி நிழலில் உலர்த்தி தினம் ஓர் உருண்டை 
தம் சாப்பிடவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : 


1. அஷ்ட குன்மம் 
2. மகோதரம் 
3. பாண்டு 
4. அஜீரணம் 
5. சூலை 
6 . 

சுவாசகாசம் 
7. மலபந்தம் 
8. வயிற்றுப் பொருமல் 
9. மந்தம் 


இதன் பெயர் சங்கக்ஷாரம் . 


13 


6. குக்கிலாதி மாத்திரை 


( குன்மத்துக்கு ) 


சித்தரத்தை பெருங்காய மோமஞ்சுக்குத் 

திப்பிலியு மிளகு கடுத்தான்றி நெல்லி 
வைத்த திரிச்சாரம் வெள்ளை மிளகு மஞ்சள் 

வசம்பு பஞ்சலவண மிலவங்கங் கோஷ்டம் 
முத்துந் திப்பிலி மூலம் வாய் விளங்கம் 

முதுசவியஞ்சாதியின் பத்திரி சாதிக்காய் 
குத்தமிலா மருந்தொன்று பலமுமொன்று 

கூறு மிதற்குச் சமமாய்க் குக்கிலாமே . 


( w சு ) 


ஆகும் வெள்ளைப் பூண்டு பலம் நூறுந்தூக்கி 

அடங்கலுஞ் சேர்த்திதிலும் வெல்லம் நெய்யுங்கூட்டி 
நேக விடுத்துண்டைகள் செய்தொவ்வோருண்டை 

நேர் உதைய காலத்தினினை வாய்க்கொள்ளு 
மாகுன்ம மெண்பதெனும் வாதஞ்சூலை 

வயிற்றிலுள்ள கட்டிகளுஞ் சுவாசகாசம் 
போகுமட்டதச குட்டங் காது சோகம் 

பொறுக்காத மேகவிரணங்கள் போமே . ( W எ ) 
இ - ள் ) 
சிற்றரத்தை 

1 பலம் 
பெருங்காயம் 
ஓமம் 


1 


சுக்கு 


திப்பிலி 
மிளகு 
கடுக்காய் 
நெல்லிக்காய் 
தான்றிக்காய் 
யவக்ஷாரம் 


. 


14 


1 


பலம் 


13 


11 


33 


சக்தி க்ஷாரம் 
வெண்காரம் 
வெள்ளை மிளகு 
மஞ்சள் 
வசம்பு 
கடலுப்பு 
இந்துப்பு 
அட்டுப்பு 
வளையலுப்பு 
உவர் மண் உப்பு 
லவங்கப்பட்டை 
கோஷ்டம் 
கண்டந்திப்பிலி 
வாயுவிளங்கம் 
சவ்வியம் 
ஜாதிபத்திரி 


11 





ஜாதிக்காய் 


இவையெல்லாம் சேர்ந்த நிறைக்கு சுத்தி செய்த குங்கிலிய 
மும் , வெள்ளைப் பூண்டு நூறுபலமும் , வேண்டிய வெல்லமும் 
நெய்யும் சேர்த்து நன்றாக இடித்து கழற்சிக்காய் அளவு 
உருண்டைகளாகச் செய்து கொள்ளவும் . அதிகாலையில் தினம் 
ஓர் உருண்டை சாப்பிடவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : 


( 1 ) குன்மம் 
( 2 ) எண்பது வாதங்கள் 
( 3 ) , சூலை 
( 4 ) வயிற்றுக்கட்டி 
( 5 ) சுவாசகாசம் 
(6 ) 18 வித குஷ்டம் 


15 


( 7 ) 

காது ரோகம் 
( 8 ) மேகவிரணங்கள் 


இதன் பெயர் குக்கிலாதி மாத்திரை . 


- 


7. குன்மாதிக்கு மருந்து 


பேயெனுங் கொமட்டிக்காயின் சாறு நாழி 

பின்னிடுமே சம்பீரப் பழநீர் நாழி 
யாயுநொச்சி நீர் நாழி வெள்ளைப் பூண்டும் 

ஆத்திரதம்ரச நாழி யடங்கலுந்தான் 
தோயவிட்டுச்சலம் வத்திநாழியாக்கிச் 

சொன்ன குளவிந்தமுடன் சூதமோடுங் 
காயமுடன் வெண்காரஞ் சோமனுப்புங் 

கடுகு மஞ்சள் மிளகும் வெந்தயங்களாமே . 


( 04 ) 


தயங்காமற் காந்தமு நேர்வாளமிந்தச் 

சரக்கொன்று முக்கழஞ் சாய்த்தானுங் கூட்டி 
நயந்தரைத்து முன் வத்து நாழிச் சாற்றின் 

னண்ணிடத்துழாவி மெல்லப்பழம் புளிப்போல் 
மயன் பதமாக்கி தனைத் தூ தளங்காய் மட்டு 

அளவுட்கொள்ளட்ட குன்மம் வாயுவும் 
வயற்றிலுள்ள நோய் வர்க்க மகோதரங்கள் . 
வளர்ந்தபெரு வயிற்றுடனே மறுத்துப்போமே. ( W. ) 


7. குன்மாதிக்கு மருந்து 


யில் உள்ளபடி , 
1. ( பாடபேதம் ) 80 நெ . சுவடி 


அலகையின் கொம்மட்டிக்காய்ச் சாறு நாழி 

அதினடுவே சம்பீரப்பழச் சாறு நாழி 
குலவு திரு நொச்சிச் சாறுநாழி 

கூட வெள்ளுள்ளி யிஞ்சிச்சாறு நாழி 


16 


சலமறவே வத்திநாழியாக்கி யதனுடனே 

குதாவிந்தஞ் சூதங்காயம் 
நலமுடைய வெண்காரம் சோமனுப்பு 

நற்கடுகு மோதகமும் நயந்து கொள்ளே . 
கொள்ளிலிவை வெந்தயமு மிளகு மஞ்சள் 

குலவுசெறி நேர்வாளம் காந்தமோரொன் 
றுள்ளபடி மும்மூன்று களஞ்சி கூட்டி 

யொக்கவே யரைத்த தனைத் துழாவிக் காச்சி 
மெள்ளவே பழம்புளிபோற் பதமதாக்கி 

மிக்கதோர் தூ துளங்காய் அளவுகொள்ளிற் 
குன்மமெட்டு வாயுவர்க்க முதர நோய்கள் 

பெருவயிறு மகோதரங்கள் ஓடிப்போமே . 
( இ - ள் ) பேய்க் கொம்மட்டிக்காய் சாறு 2 ஆழாக்கு 

எலுமிச்சம் பழச்சாறு 
கரு நொச்சிச்சாறு 
வெள்ளைப்பூண்டுச்சாறு 

இஞ்சிச்சாறு 
இவற்றையெல்லாம் சேர்த்து 2 ஆழாக்காகக் காய்ச்சி 
மரமஞ்சள், சுத்தியான ரசம் , பெருங்காயம், வெண்காரம் , 
இந்துப்பு , கடுகு , மஞ்சள் , மிளகு , வெந்தயம் , காந்தந்தூள் , 
சுத்தி செய்த நேர்வாளம் இவை ஒவ்வொன்றும் மூன்று கழஞ்சு 
சேர்த்து ஒன்றாகக் கல்வத்திலரைத்து , முன்னே காய்ச்சி 
யிருக்கும் நாழிச்சாற்றில் துழாவி , மெல்லப்பழம்புளிபோல் 
பதமாக்கி தூதுவிளங்காய் அளவுக்கு உருண்டை செய்து தினம் 
சாப்பிடவும் . 
இதில் தீரும் வியாதிகள் : 

1. அஷ்ட குன்மம் 


9 . 


2. வாயு 


3. வயிற்று நோய் வியாதிகள் 
4. மகோதரங்கள் 

5. பெரு வயிறு 
1. இந்தப் பாடபேதத்தில் மோதகம் என்கிற அஜமோதம் 
அல்லது ஓமம் அதிகமாகச் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 


17 


8. குன்மத்துக்கு ஏரண்ட தைலம் 


பூண்டிஞ்சி சிவந்தியுடன் சிவதையிந்துப்புடன் 

புடன் மிளகு திப்பிலி நிலவாகை வேர் 
காண்டியுகாய் முருங்கை முடக்கொற்றானொச்சி 

கழற்கொடிச்சாரணை கொன்றைகொடிவேலின் வேர் 
ஆண்டசெம்முள்ளியுடன் கள்ளிப்பாலும் 

ஆமணக்கினெண்ணையுடனனலிற் காய்ச்சித் 
தீண்டுபதத் தோண்டத் தயிலந் தன்னைத் 

தினங்கொள்ள குன்மமெட்டுந் தெரித்துப்போமே . (உய ) 
( இ - ள் ) 
வெள்ளைப் பூண்டு 
இஞ்சி 


சிவந்திப் பூ 


உகா 


சேர்த்த 


சிவதை வேர் 
இந்துப்பு 

இவை ஒவ்வொன் 
மிளகு 

றும் சமனிடை எடுத் 
திப்பிலி 

துக்கொண்டு கல்க 
நிலவாகை வேர் 

மாக 

அரைத்து இவை 
வேர் 

கள் எல்லாவற்றையும் 
முருங்கைப் பட்டை 

எடைக்கு 
முடக்கற்றான் 

4 பங்கு ஆமணக் 
நொச்சி 

கெண்ணையுடன் 
கழற்கோடி 

சேர்த்துக் 

காய்ச்சி 
சாரணைவேர் 

பதத்தில் தைலத்தை 
கொன்றை வேர் 

வடித்துக் கொள்ளவும் 
கொடிவேலி வேர் 
செம்முள்ளி 
கள்ளிப்பால் ( கொடிக்கள்ளி அல்லது 

சதுரக்கள்ளி ) 
இதை தினமும் ஒரு காசு 

சாப்பிடவேண்டும் . 
இதனால் அஷ்ட குன்மங்களும் போம் . 

இதன் பெயர் ஏரண்ட தைலம் 

குணபாடம் ( சென்னை கவர்மெண்டு பிரஸ் ) 90 - ம் 
3 

( பக்கம் பார்க்க . 


எடை 


உகா : 


18 


8. குன்மத்துக்கு ஏரண்ட தைலம் 

( பாடபேதம் ) 80 - ம் நெ . சுவடியில் உள்ளபடி 


உள்ளியிஞ்சி பிந்துப்பு சிவதை சிவந்தியுடன் 

கொள்ளு நிலவாகைவேரும் குலவு மிளகு திப்பிலியும் 
உள்ளேரண்ட எண்ணையுடன் உறவே முடக்கொத்தான் 

இலைகொள் 
தள்ளா தொக்கக்கழற்சிக்கொடி சாரணை வேரும் 

கொடுவேலி 
காட்டில் நொச்சில் நிலவாகை கடிய கொன்றைகழலுடனே 
யோட்டந் தண்டை 1 யுகாய் முருங்கை யுற்றசிவதை 

செம்முள்ளி 
கூட்டாமணக் கெண்ணையுடன் கொடிய வுள்ளியிந்துப்பு 
வேட்டம் பெரிய கள்ளிப்பால் மிகவே கூடக்குன் 

மம் விடும் . 


9.குன்மத்துக்குத் தாம்பிர பற்பம் 
தருங் கொட்டைப்பாசி திராயெருக்கின் பத்திரி 

தன்னின் ஒக்க கொண்டரைத்தோர் புதுச் சட்டிக்குள் 
ஒருகையிற்கனம் பூசிய தின் மேல் நெல்லி 

யுட் கெந்திப் பொடி தூவித் தாம்பிரத்தால் 
வருந்தகட்டைப் பரப்பியபின் மேலுங் கெந்தி 

மன் பொடி தூவியுமுன் சொல் மருந்தும் பூசு 
நெருங்கோடொன்றது மூடிச்சீலை மண் செய் 

நீள்வனத்தின் எருவதினால் புடமு நேரே (உயக ) 
1. தண்டை என்பது 

யாக இருக்கலாம் 
என்று தோன்றுகிறது . இந்தச் சரக்கு 54 , 46 நெ . சுவடிக 
ளின் பாடத்தில் சொல்லப்பட வில்லை . 


ஆதண்டை 


1 


19 


மாமிர 


போட்டு ஆறியெடுத்தரைத்து வைத்துக்கொண்டுப் 

போடு நெல்லிக்கெந்தியொடு கழஞ்சுஞ்சுற்றி 
கூட்டிய நேர்வாளமொரு கழஞ்சுரெண்டுங் 

கூறிய பற்பத்துடனே கலந்து நன்றாய் 
ஆட்டிதையும் பொடிச்செய்தே யிருபோதுக்கு 

ரண்டு பனவிடையை வெல்லந்தன்னில் 
ஊட்டியெட்டுத் தினமும் முதல் மிளகு பத்து 

முண்டு பின்னதையுண்டஞ்சுகுன்மம் போமே . உயஉ 
( இ - ள் ) 
கொட்டைப்பாசி இவைகளைச் சேர்த்து அரைத்து 

ஓர் புதுச்சட்டிக்குள் ஒரு கைக்கனம் 
எருக்கு இலை சி அந்தப் பூச்சின் மேல் நெல்லிக் 
காய் கந்தகப்பொடி தூவி அதன் பேரில் மெல்லிய தாமிரத் 
தகடுகளைப்பரப்பிய தன் மேலும் கந்தகப்பொடியைத் தூவிய தன் 
மேல் மேலே முன்சொன்ன கொட்டைப்பாசி , திராய் , எருக்கு 
இலைக் கலப்புப் பூச்சை ஓர் கைக்கனத்திற்கு மேலும் பூசி , 
சட்டியை மூடி சீலை மண் செய்து காட்டு வறட்டியில் புடம் 


போடவும் . 


புடம் ஆறிய பிறகு புடமானதை யரைத்து வைத்துக் 
கொண்டு , 


சுத்தி செய்த நெல்லிக்காய்க் கந்தகம் 1 கழஞ்சு இவ்விரண் 
சுத்தி செய்த நேர்வாளம் 

டையும் , 
மேற்படி பஸ்பத்தோடு கலந்து அரைத்து அதில் வேளையொன் 
றுக்கு ஒரு பனவிடை வீதம் எடுத்து பனை வெல்லத்தில் 
வைத்து தினம் இருபோது எட்டுத்தினங்கள் 

சாப்பிடவும் . 
எந்த வேளையிலும் மருந்து சாப்பிடுமுன் பத்து மிளகு சாப் 
பிட்டுப்பின் மருந்து சாப்பிடவும் . 


இதனால் ஐந்து வித குன்மங்கள் போகும் . 


20 


10. குன்மத்துக்கு மாத்திரை 


சுக்கோமம் மிளகு குரோசானியோமஞ் 

சொல்லும் திப்பிலியும் வகைக்கரைவராகன் 
நிக்குமிடைப் பூண்டுடனே நறுக்குமூலம் 

நேரொன்றுக்கொரு பலமாமிந்துப்போடும் 
தக்கு பொட்டிலுப்பு வளையலுப்புங் காயம் 

சவுட்டுப்புங் கல்லுப்பும் பொடியுப்போடும் 
எக்குவகை யொன்றுக்கு மூவராகனிடை 

யெல்லாஞ் சூரணஞ் செய்திஞ் சிச்சாறே 


( உலக ) 


இட்டரை முற்றின தேங்காயிரண்டுள் நீரை 

யிறுத்துவிட்டு மருந்தடைத்தக்காயின் மீதே 
தொட்டிடு சாணம் பொதிந்து புடத்திற்போட்டுத் 

தோய்சாணங்கருக வதைச்சுட்டெடுத்துத் 
தட்டியுடைத்துள் மருந்தையெடுத்துப் பின்னுந் 

தனையரைத்துத் தேற்றா விற்றளவுருட்டி 
வட்டனைத் தேங்காயதனைக் கீறிக் காயவைத்து 
ஒரு கீற்றுருண்டையொன்று வாங்குட்கொள்ளேன் 

(உயச ) 
கொள்ளுவதிப் படியிரண்டு நேரமுந்தான் 

கொண்டு வந்தாற் சத்திகுன்மவாத குன்மந் 
துள்ளும் வலி குன் மமுடனே பித்த குன் மக் 

துலையாத கபகுன்ம மெரியுங்குன்மங் 
கள்ளஞ்செயெட்டு விதக்குன் மமெல்லாங் 

காணாமலோடிப் போங்கண்டீரிந்தத் 
தெள்ளிய மாத்திரை முறையைச் சரபோசேந்திரன் 

செகத்தோருக் குதவியதாய் செய்ததாமே . (உயரு ) 


சுக்கு 


ஓமம் 


இவை வகைக்கு அரை விராகனிடை 


மிளகு 
குறோசானி ஓமம் 


21 


திப்பிலி 


பூண்டு 


வகைக்கு ஒரு பலம் 


நறுக்கு மூலம் ( கண்டந் 

திப்பிலி) 


இந்துப்பு 
பொட்டிலுப்பு 
வளையலுப்பு 
பெருங்காயம் 
சவுட்டுப்பு 
கல்லுப்பு 


இவைகள் வகைக்கு மூன்று விராகனிடை 
யெடுத்துப் பொடி செய்து கொண்டு , 


மேற்கண்ட சரக்குகளனைத்தையும் இஞ்சிச்சாறு விட்ட 
ரைத்து இரண்டு முற்றின தேங்காயைக் கொண்டுவந்து , அதன் 
கண்ணைத் திறந்து இளநீரை யிறுத்துவிட்டு, அரைத்த மருந்தை 
அதனுள்ளிட்டு கண்ணை மூடி , சாணத்தால் கவசம் செய்து 
புடத்தில் போட்டு சாணம் கருகும்படி அதைச் சுட்டெடுத்து 
அதைத் தட்டியுடைத்து , 


அதனுள்ளிருக்கும் மருந்தை எடுத்து அரைத்துத் தேற் 
மாங்கொட்டை யளவுக்கு உருண்டையாக வுருட்டித் தேங்கா 
யைக் கீறி , காயவைத்து ஒரு கீறும் ஓர் உருண்டையுமாகத் 
தினம் இரண்டு வேளை சாப்பிடவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : 


1. சக்திகுன்மம் . 
2 . 

வாத குன்மம் . 
3. வலி குன்மம் 
4 . 

பித்த குன்மம் 
5. கபகுன்மம் 
6. எரி குன்மம் . 
7. ரத்த குன்மம் . 
8. த்ரிதோஷ குன்மம் 


22 


11. குன்மாதிக்கு வச்சிரவல்லிக் 


கடுகு 


f 


கொடிப் பிரண்டைச் சாறதுவுங் குறுணி தன்னிற் 

கூட்டுவாயரிதகிக்கா யன்பதுந்தான் 
--நெடிய சுக்குத் திப்பிலியு மிளகிம் மூன்றும் 

நேரும் வகைக்கொரு பலஞ்சீரகமும் காயங் 
கடிய சவுக்கார மதி விடையமும் வெண் 

காரமுமைவகை யொன்றுக் கரைப்பலங்காண் 
கடுகோம முழக்குழக்குப்பிருநாழிதான் 

கடுகுரோணி மல்லி வராகனிடை நாலே ( உயசு ) 
கனிமதுர மெழுவராகனிடைப்பூண்டுங் 

கண்டி தஞ்சு பல மிவைகளரைகரைத்து 
அன்லிலடிப்பத்தாமற் கிளறிவிட்டு 

அதையிறுகும் பக்குவஞ்சிற்றாமணக்கின் 
தனியெண்ணை நாழிவிட்டும் அடிப்பத்தாமல் 

தான்பத மாயிறக்கியொரு பாக்களவு கொள்ளுந் 
தினங்கைப்புப் புளித்தள்ளு மண்டலந்தான் 

சேர் குன் மங்கிராணி மகோதரமும் போமே (உயஎ ) 
( இ - ள் ) 

கொடிப் பிரண்டைச் சாறு 1 குருணி 
கடுக்காய் ( எண்ணிக்கையில் ) 50 
சுக்கு 

வகைக்கு ஒரு பலம் . 
திப்பிலி 
ஜீரகம் 
பெருங்காயம் 
சவுக்காரம் 

வகைக்கு 1 பலம் 
அதிவிடையம் 
வெண்காரம் 

இவை வகைக்கு ஒரு உழக்கு 
ஓமம் 

( பட்டணம் படி 1 ) 


மிளகு 


ப 


கடுகு 


உப்பு -- இருநாழி அதாவது பட்டணம் படி , 


23 


கடுகுரோகிணி 
மல்லி 

வகைக்கு 4 விராகனிடை 
அதி மதுரம் 

7 விராகனிடை 
பூண்டு 

5 பலம் 
இவைகளைச் சேர்த்து அரைத்து அனலில்வைத்து அடியிற் 
பற்றாமல் கிளறிவிட்டு . இறுகும் பக்குவத்தில் சிற்றாமண 
கெண்ணை கால் படி விட்டு, அடிப்பற்றாமல் பதமாக இறக்கி 
வைத்துக்கொள்ளவும் . 


தினமொன்றுக்கு 1 பாக்களவு ஒரு மண்டலம் ( 45 நாட் 
கள் ) சாப்பிடவும் . 

பத்தியம் : - புளிப்பு , கசப்பு , தள்ளுபடி 
இதனால் தீரும் சோகங்கள் : 

1. குன்மம் . 
2. கிரஹணி எனும் வயிற்றுப்போக்கு 

3. மகோதரம் 
இதன் பெயர் வஜ்ஜிரவல்லிக்கடுகு . 


12. குன்மம் முதலிய ரோகங் 
களுக்குக் குமரி பற்பம் 


இரதம் ஐந்து வராகனிடை காந்தங்கெந்தி 

யிரும்பின் தூள் வராகனிடை வகைக்குப் பத்தாங் 
கர பாகமாய்ப் பொடித்துக் கலத்தில் வைத்துக் 

காட்டும் இரதத்தையும் விட்ட தனினோடே 
பரவிட வெள்ளறுகின தின் சாறும் விட்டுப் 

பரிதி முன்னே யுலாவைத்ததைப் பொடித்து 
யிரண்டு பனவிடை மட்டாய் வெல்லத்தினுள் 

பட்டுருட்டு விழுங்குபுளி கைப்பாகாதே , (உ.அ ) 


24, 


பத்தியமாயிருந்திடப் போஞ் சகல குன்மம் 

பௌத்திரம் பீலிகைக் கிராணிச் சலக்கழிச்சல் 
முத்திய வாய்வுக் குன்மமென்றதெல்லாம் 

முறிந்தோடும் பாண்டு ரோகங்களாதி 
தொத்திய நூற்றெட்டென்றும் வியா தி தீருஞ் 

சுகம் பெறுவச்சிர தேகமாகுங்காய 
சித்தியாஞ் சிவனருளைச் சித்தத்துன்னித் 

தினங்கொள் சரபேந்திரன் முறைதீர்ந்தானே ( உக ) 
( இ - ள் ) 
சுத்தம் செய்த பாதரஸம் - 5 வராகனிடை ( அரைப்பலம் ) 

காந்தம் - 

இவை வகைக்குப் பத்துவரா 
கந்தகம் 

கனிடை ( ஒரு பலம் ) 
இரும்புத்தூள்- 
காந்தம் , கந்தகம் , இரும்புத்தூள் இவைகளைப் பொடி 
செய்து கல்வத்தில் வைத்துக்கொண்டு அதில் பாதரஸத்தைப் 
பரவிவிட்டு , வெள்ளறுகின் சாறும் விட்டு, அரைத்து வெய்யிலில் 
உலரவைத்து அதைப்பொடி செய்து வைத்துக்கொள்ளவும் . 


31 


தினமொன்றுக்கு இரண்டு பனவிடை அதாவது சுமார் 
3 குன்றிமணிநிறை மருந்தை வெல்லத்தில் வைத்து விழுங்கவும் . 


பத்தியம் : -- 


புளி, கசப்பு கூடாது . 


இதனால் தீரும் வியாதிகள் : -- 

1. சகலவிதமான குன்மங்கள் 
2. பௌத்திரம் 

பீலிகை எனும் ப்ளீஹ உதரம் 
4 , கிரஹணீ 
5. ஜலக்கழிச்சல் 
6. முற்றிப்போன வாயு குன்மம் 
7. பாண்டு ரோகம் 


3 
. 


25 


13. குன்மாதிக்கு நவச்சாரக்கட்டு 


புளியமரமேற் பிராணிசுட்ட சாம்பற் 

போடு குப்பைமேனியின் சாறிட்டரைத்து 
நளிய குகைச்செய்து லர்த்திக் குகையிற்குள்ளே 

நவச்சாரம் வைத்ததின் மேற் குகைவாய்மூடி 
களி சேலை மண் செய்துகுக்குடம் போற் 

காட்டெருவிற் புட மிடவும் பற்பமாகுந் 
தெளியுமிதைச் செந்தேனிற் கொள்ளக்கேளுந் 

தீராத வாய்வு குன்மத் திரட்சி போமே . ( தூய ) 
( இ - ள் ) 

புளியம்புரணி சுட்ட சாம்பலை எடுத்துக் குப்பைமேனியின் 
சாறு விட்டரைத்து , குகைசெய்து உலர்த்தி குகைக்குள்ளே 
நவச்சாரம் வைத்து குகை வாயை மூடி களிமண்ணால் சீலைமண் 
செய்து குக்குட்புடத்தில் அதாவது 11 சாண் ஆழமுள்ள 
புடத்தில் இடவும் . அது பஸ்பமாகும் . 

. பஸ்பமானதைத் 
தெரிந்துகொண்டு , அதை எடுத்துத் தினம் இரண்டு பனவிடை 
வீதம் தேனில் சாப்பிடவும் . 


இதனால் நாள்பட்ட வாயு குன்மம் , வாயுக்கட்டி இவை 
தீர்ந்து போகும் . 


14. குன்மாதிக்கு வெள்ளி பற்பம் 
தெளி வெள்ளியைத் தகடு தட்டி மேலே 

செம்முள்ளியிலை யரைத்துக் கவசங்கட்டிக் 
குளியான குகையுள் வைத்துக் குகைவாய்மூடிக் 

கொண்டும் பின்சேலை மண் செய் கெசபுடத்திற் 
களியாமலிட்டு ஆறியெடுக்கப் பற்பங் 

கண்டனுபான் த்திலிடத் தீரும் ரோகம் 
பளியட்ட குன் மநீர்க் கடுப்படைப்பு 

பாய்ச்சல் கபம் பீனிசம்புண் பறக்குந்தானே ( க.க ) 
4 


26 


( இ - ள் ) வெள்ளியை மெல்லிய தகடாகத் தட்டி அதன் மேலே 
செம்முள்ளியிலையை யரைத்துக் கவசங்கட்டி , மண்குகை செய்து , 
அதனுள் தகட்டைவைத்துக் குகைவாயை மூடி , பிறகு சீலை 
மண்செய்து கஜபுடத்தில் அதாவது 2 முழம் ஆழம் , விஸ் 
தாரமுள்ள புடத்தில் வைக்கவும் . புடம் ஆறியபின் , அதை 
எடுத்துப் பஸ்பமானதை யறிந்துகொண்டு ஒருபன விடை வீதம் 
தகுந்த அனுபானத்தில் சாப்பிடவும் . 
இதனால் நீங்கும் நோய்கள் : -- 

1. அஷ்டகுன்மம் 
2. நீர்க்கடுப்பு 
3. நீர் அடைப்பு 
4. பாய்ச்சல் ( அதிகமூத்திரம் ) 
5. கபம் 
6. பீனிஸம் 
7. புண்கள் 


15. குன்மாதிக்கு ரதபற்பம் ( சந்தம் வேறு ) 

இரதமஞ்சு நிட்கமாகு மேத்தவெள்ளைக் காரமும் 
ஒருநிட்கம் எருக்கம் பூநீர் ஊட்டியேழு நாளரை 
பெரியகாசிக் குப்பியிட்டுப் பின்னேழு மண் சீலை செய் 
அரியகுப்பி வாயைமாக்கலாலு மூடதின் பின்னே . ( 2 ) 
சட்டியிலும் வெண்மணல்தனில் வைத்திடுங் குப்பிவாய் 
மட்டாய் மணலிட்டுஞ் சட்டிவாயை மற்றொர் சட்டியால் 
இட்டு மூடிச் சீலைமண் ணிடும்பன் னிருசாமமும் 
தொட்ட தீப மாயெரித்தெடும்பின் சொல்லக் 

கேளுமே , ( ங ) 
சுத்தபடிக் காரஞ்சுத்தி செய்திடும் பாற்றுற்றமு 
நித்தசங்கு பற்பமூன்று நேர்வகைக்கோர் நிட்கமாய் 
வைத்தமூன் மருந்துங்கூட்டி மத்தித்திஞ்சிச்சாற்றினில் 

குத்திடட்ட குன்மமுஞ் சூலையுஞ்சுர நொச்சிக்கே . ( கூச ) 
* கஜபுடம் - நூறு எருவில் போடும் புடம் ( வைத்திய அகராதி ). 


27 


3 


( இ - ள் ) பாதரஸம் 5 நிஷ்கம் அல்லது 5 வராகனிடை ( பலம் ) 
வெண்காரம் 1 நிஷ்கம் 

1 

( 1 பலம் ) 
இவ்விரண்டையும் எருக்கம்பூ சாறுவிட்டு ஏழுநாளரைத்து 
அரைத்த விழுதைப் பெரிய காசிக்குப்பியில் போட்டு , குப்பியை 
ஏழு சீலைமண் செய்து , அதன் வாயை மாக்கல்லினால் மூடிவிட 
வும் . ஓர் பெரிய சட்டியில் வெண் மணல் வைத்து , அதில் 
இந்தக்குப்பியைவைத்துக் , குப்பியின் வாய்மட்டம் வரைக்கும் 
மணல் போட்டு சட்டியின் வாயை மற்றோர் சட்டியால் மூடி , 
சீலைமண் செய்து சிறு தீயாக பன்னிரண்டு ஜாமம் ( 1 நாள் ) எரிக் 
கவும் 

ஆறியபின் மருந்தை யெடுத்து சுத்திசெய்த படிக்காரம் 
சுத்திசெய்த பால் துத்தம் , சங்கு பஸ்பம் இவை வகைக்கு ஓர் 

நிஷ்கம் அல்லது வராகனிடை எடுத்து அந்த மருந்துடன் 
சேர்த்து ஒன்றாய் அரைத்து வைத்துக்கொள்ளவும் . 

இம் மருந்தை இஞ்சிச்சாற்றில் சாப்பிட அஷ்ட குன்மமும் 
சூலையும் போகும் . நொச்சிச்சாற்றில் சாப்பிட ஜுரம் நீங்கும் . 


16. குன்மமெட்டுக்கும் 

ஏகமூலிகைச் சூர்ணம் 
ஆதித்தன் தினத்தில் நீர்மேலக்கினி சமூலமும் 
சோதிவெயில் காயவைத்துச் சொல்லும் வாரந்தன்னிலே 
யீதைத் தூளிடிவடித் திடும் புதுக் கலசத்துள் 
ஆதல்வை வெறுகடிப் பிரமாணமாய் இதைக்கொளேன் 


கொள்ளுமுத் தினம்வெந்நீருட் கொண்டுபத்தியங்களாய் 
உள்ள புளிகைப்புடன் ஒழிந்திடக் குன் மங்கள்போம் 
தள்ளுமஞ்சு நாளிற்சத்தி குன்மவாத மேழுநாள் 
கொள்ள பத்து நாளிற்பித்த குன்மந்தீரு மேலுண்ணே ( ஙசு ) 

நிஷ்கம் என்பது 80 குன்றிமணி என்றும் 32 குன்றி 
மணி என்றும் இரண்டு மதங்கள் இருக்கின்றன . வடநாட்டில் 
80- ம் , தென்னாட்டில் 32- ம் எனக்கொள்ளலாம் , 


28 


( இ - ள் ) ஞாயிற்றுக்கிழமையன்று நீர்மேல் நெருப்பு எனும் மூலி 
கையை வேருடன் பிடுங்கிவந்து வெயிலில் காயவைத்து மற்றோர் 
ஞாயிற்றுக்கிழமை யன்று இடித்து சோறுவடிக்கும் புதுச் 
சட்டியில் வைத்துக்கொள்ளவும் . 


ருடன் 


ஒரு வெறுகடிப்பிரமாணம் வீதம் ( அதாவது மூன்று 
விரல்களால் கிள்ளும் அளவு ) மூன்று தினம் வென்னீ 
உட்கொண்டு , புளி , கசப்பு நீக்கிப் பத்தியமாய் சாப்பிட குன் 
மங்கள் தீரும் . 


இதே முறையில் ஐந்து நாட்கள் சாப்பிட சத்தி குன்மம் 
எனும் வாந்தியோடு கூடிய குன்மம் தீரும் . 


ஏழுநாளில் வாதகுன்மம் ஒழிந்துபோகும் . 
பத்துநாட்களில் பித்தகுன்மம் தீரும் . 
பத்தியம் முடிந்தபின் சாதாரண உணவு சாப்பிடலாம் . 

. 


17. குன்மாதிக்கு நொச்சிற் 

பழுதயம் 


( கஷாயம் ) 


நொச்சில் திப்பிலி மிளகு நுகருஞ்சீரகம் சுக்கும் 
மெச்சி வகைக்கோர் கழஞ்சுவீதம் வத்தக்காய்ச்சியுண் 
அச்சமுள்ள அட்டகுன்மம் அண்ட வாதம் சூலைகள் 
நச்சுவாயுவும் குடலில் நண்ணுவாதம் தீருமே. ( ந.எ ) 


1 


( இ - ள் ) 


கருநொச்சி 
திப்பிலி 


மிளகு 


இவை வகைக்கு ஓர் கழஞ்சு. 


கருஞ்சீரகம் 


சுக்கு 


29 


வீதம் எடுத்து இவைகள் எல்லாம் சேர்ந்த அளவுக்கு 
எட்டு மடங்கு ஜலம் வைத்து ஒரு மடங்காக வற்றக்காய்ச்சி 
எடுத்துக்கொள்ளவும் . பின் கஷாயத்தை தினம் சாப்பிடவும் . 


இதில் தீரும் வியாதிகள் : 

1. அஷ்ட குன்மம் 
2. அண்டவாதம் 
3. சூலைகள் 
4. நச்சுவாயு 
5. குடல் வாதம் 


18. குன்மத்துக்கு உள்ளியாமணக் 

கெண்ணை 


முருங்கைசிற் றோண்டநாவல் முந்துநொச்சிலந்தையும் 
கரந்தைகொடிவேலி மூக்கரட்டை வெள்ளைச் சாரணைத் 
தருங்கொழுஞ்சி வெள்ளுள்ளியுந் தண்சிவதை மோருடன் 
மருவிடுந் தண்ணீர் குறுணி வைத்திடுங்கடாயமே . ( நஅ ) 
காச்சு மூன்று சேரதாய்க் கடாயமுந் திரிபலைப் 
பாச்சுசிங்க முத்தந்தேவ தாரம் பாரச் செவ்வியங் 
காச்சிந்துப் பரேணுகந் திரிகடுவெள்ளோத்திரம் 
வாச்சிடும் பெருங்குரும்பை மற்றுங்கொடிவேலியே . (ஙக ) 
எலுஞ்சிறு தேக்குடனு மேர்பெருந் துவர் சிகைச் 
சாலுமிம் மருந்து கடனித் தனிக்கழஞ்சியாம் 
மேலரை சிற்றாமணக்கு விள்ளெண்ணையுழக்குடன் 
காலுங்கள்ளிப் பாலுங்கொஞ்சங் காணு முற்கடாயத்தே ( சய் ) 
கூட்டிதை யெரிமெழுகு கொள் பதத்திலே வடித் 
தூட்டிட விரும்பி நக்கவுத்த குன்மம் பீலிகை 
நாட்டுங்குடல் வா தமு நீராமையும் பெருவயிற் 
றோட்டுஞ்சூலை வெப்புப்பாவையோட்டிடும் பாருண்மையே ( சக 

80- ம் நெ . சுவடியில் இதே முறை உரைநடையாகக் 
கொடுக்கப்பட்டிருப்பதில் வேளை யையும் சேர்க்கப்பட்டிருக் 


* 


கிறது . 


30 


| 


( இ - ள் ) - 

முருங்கைப் ( பட்டை ) 
சிற்றாமணக்கு ( வேர் ) 
நாவல் ( பட்டை ) 
கருநொச்சில் (சமூலம் ) 
இலந்தை ( பட்டை ) 
சிவகரந்தை (சமூலம் ) 
கொடிவேலி ( வேர் ) 
மூக்கரட்டை ( வேர் ) 
வெள்ளைச் சாரணை ( வேர் ) 
கொழுஞ்சி (சமூலம் ) 
வெள்ளுள்ளி (பூண்டு ) 
சிவதை ( வேர் ) 


இவைகளை வகைக்கு 
1 பலம் எடுத்துக் 

கொண்டு 


J 


இவைகளை நன்றாக நறுக்கி அத்துடன் ஒரு குறுணி 
மோரும் , ஒரு குறுணித் தண்ணீரும் சேர்த்து அடுப்பிலேற்றி 
மூன்று சேர் கஷாயமாகக் காய்ச்சி , அந்தக் கஷாயத்தில் , 


கடுக்காய் 
நெல்லிக்காய் 
தான்றிக்காய் 
கற்கடசிங்கம் 
முத்தக்காசு 
தேவதாரு 
செவ்வியம் 
இந்துப்பு 
அரேணுகம் 

இவை வகைக்கு 1 கழஞ்சு வீதம் 
சுக்கு 

டுத்துக்கொண்டு இவைகளைத் 
மிளகு 

தூள் செய்து கஷாயத்தில் போட்டு 
திப்பிலி 
வெள்ளிலோத்திரம் 
பெருங்குரும்பை 
கொடிவேலி 
சிறு தேக்கு 
கடுக்காய்ப்பிஞ்சு ] 


ஒரு உழக்கு ( பட்டணம் படி . அரைக்கால் ) சிற்றாமணக் 
கெண்ணையும் கால் உழக்கு கள்ளிப்பாலும் சேர்த்து எரித்து 
மெழுகு பதத்திலே வடித்து ஒரு காசிடை வீதம் சாப்பிடவும் . 


31 


இதனால் தீரும் வியாதிகள் : 

1. குன்மம் . 
2. பிலிகை எனும் ப்ளீகோதரம் . 
3 . குடல் வாதம் 
4. நீராமை 
5. பெருவயிறு 
6 . 
7. வெப்புப்பாவை 


19. குன்மத்துக்கு சுலப முறை 
இந்துப்பு மிளகு சுக்கெலியினாலுந்திப்பிலி 

வெந்தயங் கடுகு அசமதாகம் வெள்ளையுள்ளியும் 
முந்துங் காயங்கள்ளிப்பாலொருபிடியும் நாழியாற் 

றந்தவிட்டிற் கூட்டிக் கொடுத்தாலுங் குன்மந்தீருமே ( சஉ ) 


( இ - ள் ) இந்துப்பு 

மிளகு 


சுக்கு 


எலியால் ( காட்டாமணக்கு ) 
திப்பிலி 

இவை வகைக்கு 1 பலம் 
வெந்தயம் 

எடுத்துத் தூள்செய்து 
கடுகு 
வெள்ளை உள்ளி ( பூண்டு ) 
பெருங்காயம் 


ஓமம் 


கள்ளிப்பால் 

ஒரு கையளவும் தவிடு ஒரு நாழி (பட்டணம் 
படி 1 ம் ) சேர்த்து அரைத்து வேளைக்குக் கழற்சிக்காயளவு 
மருந்தை சாப்பிடவும் . இதனால் குன்மந் தீரும் . 


32 


20. குன்மாதிக்குக் காலசாகாதிப் 

பழுதயம் 


காளையின் சாகாதி சீரகங் கரிமிளகுடன் 
நீளுமஞ்சள் திப்பிலியு நேருஞ் சுக்கெலாஞ்சம 
மீளுநீரை விட்டரைத்து மேலிள நீரிற் கரை 
நாளுநீர்ச் சுவறியுண்ணலமாங்குன்மஞ்சூலையே ( சங) 

கருவேப்பிலை 
சீரகம் 

இவை சம எடை எடுத்துக்கொண்டு 
கரிமிளகு 

இவற்றையெல்லாம் ஜலம் விட் 
மஞ்சள் 
திப்பிலி 

டரைத்து இளநீரில் கரைத்து 


சுக்கு 


. 


நீர் வற்றும்படியாகக் காய்ச்சித் தினமும் உண்ண 
இதனால் குன்மம் , சூலை இவை நீங்கும் . 


21. குன்மாதிக்குப் புனர் நவாதிக் 

கிருதம் 


வெள்ளைச்சாறணைக் கிழங்குவீதம் பல நூறு வெள் 
ளுள்ளிப்பல மன்பதுடன் ஒக்குங் கொடிவேலிவேர் 
கொள்ளுப்படி நாலுஞ்சுக் கொடுந்திப்பிலி மூலமும் 
முள்நெருஞ்சிலுஞ்சிவதை, மூலமாயில் பட்டையே ( சச ) 


யானைத் திப்பிலி வசம்பு மாவரைவேர் திப்பிலிக் 
கானக் கற்கடக சிங்கிகாண் மோரடாச் செவ்வியக் 
தானிரு பலம்வகைக்குத் தாக்கெண்ணான்கு நீர்படிப் 
பானையிலிட் டெட்டிலொருபங்கு காய்ச்சிக் கொள்ளுமே 


33 


பசுவினெய் யிருபடியும் பாலுநாற்படி விட்டே 
யிசையும் பிப்பிலா தி மென் றாளிட்டுப்பதபாகமாய் 
நசையக்காச்சிதை வடிக்கொள் நாளருந்தக் குன்மங்கள் 
வசையுதரக்கட்டி மந்தம் வலீ ராமை மாற்றுமே 


( இ - ள் ) வெள்ளைச் சாறணை வேர் 100 பலம் 
உள்ளிப் பூண்டு 

50 
கொடிவேலி வேர் 

50 
கொள்ளு 

4 படி 
சுக்கு 
கண்டந்திப்பிலி 
நெருஞ்சில் சமூலம் 
சிலவதை வேர் 
ஆயில் பட்டை ( பூதிகம் ) 

யானைத் திப்பிலி 
வசம்பு 

வகைக்கு 2 பலம் 
ஆவாரை 

வேர் 
திப்பிலி 
கர்க்கடகசிங்கி 
மோரடம் எனும் (பெருங் 
குரும்பை ) 

செவ்வியம் 
இவைகளை யெல்லாம் இடித்து அதனுடன் 32 படி ஜலம் 
ஒரு பானையில் விட்டு அதை எட்டில் ஒரு பங்காக வற்றக் 
காய்ச்சிக்கொண்டு , பசுநெய் 2 படி பசும் பால் 4 படி ட்டு , 
காய்ச்சி , மறுபடியும் மேல் சொன்ன யானைத் திப்பிலி முதல் 
செவ்வியம் வரையில் உள்ள சரக்குகளை இடித்துத் தூள்செய்து 
வஸ்திரகாயம் செய்து அந்தப்பொடியைத் தூவி பதமாகக் காய்ச்சி 
இறக்கி நெய்யை வடித்துக்கொள்ளவும் . வேளை ஒன்றுக்கு , 
தோலா வீதம் சாப்பிடவும் . 

* 80 நெ . சுவடியில் இந்த செய்யுளுக்கு உரை நடை எழு 
தப்பட்டிருப்பதில் யானைத் திப்பிலிக்குப்பிறகு தந்தி என்ற 
நேர்வாளமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 

5 


34 


இதில் தீரும் வியாதிகள் : 

1. குன்மங்கள் . 
2. உதரக்கட்டி , 
3. மந்தம் 
4. வயிற்றுவலி 
5. நீராமை 


22. குன்மத்துக்கு வழுதுணைப் 

பழம் 


நற்சிறு வழுதுணை யினாற்பது பழந்தன்னில் 

நிற்பதொரு நாழியுப்பு நேர்கு மணி மோருடன் 
தற்பெரிய பானையிட்டது தன் வாயோர் சட்டியால் 

முற்படிய முடிப்பூப்புடத்தில் முப்பானாளிடேன் ( சஎ ) 
இட்டெடுத்ததிலோர்பழ மிரவிகாலத் துண்டிடத் 

தொட்டோர் காசிடைத் தயிலந்துய்த்திடு மூவைந்துநாள் 
அட்ட குன்மந் தீரும்பின்னொன்றாத்திர தச்சாறுழக் 

கிட்டுள்ளியுழக்கிந்திருக்காசிடை குழைத்துணே . (சஅ ) 


( இ - ள் ) 


சிறு முள் கத்திரி 
உப்பு 


40 பழங்கள் 
1 நாழி 


இவ்விரண்டையும் ஒரு குருணி மோருடன் பெரியபானை 

அதன் வாயை ஒரு சட்டியால் வாய்படியமூடி பூமிக் 
குள் புடமாக , வைக்கவும் . முப்பது நாள் கழித்து எடுத்து 
ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு பழம் எடுத்து ஒரு 

காசிடை 
நல்லெண்ணெயில் தோய்த்து 15 நாள் சாப்பிடவும் , -15 நாள் 
சாப்பிட்டபின்பு இஞ்சி ரஸம் ஒரு உழக்கு , உள்ளிப் பூண்டின் 
சாறு ஒரு உழக்கு , இந்துப்பு இருகாசு இடை சேர்த்துக் 
குழைத்துச் சாப்பிடவும் . 

இதனால் தீரும் வியாதிகள் அஷ்டகுன்மம் , 


35 


23. அட்டகுன்மாதிக்கு அர்த்த 

நாரீச பாகம் 


பாதரதத்தோர் நிறைக்கப்பாதி வெள்ளித் தாம்பரம் 
ஓதும் வெள்ளி தன்னிற்பாதி யொக்கும் வெட்பாசாணமும் 
ஈது சூரணங்கள் , செய்திதை வெளுப்பறுகின்வேர் 
ஆதலரசத்தாலும் பிட்டாக வேகவைத் தெடேன் ( சசு ) 


எடுத்துத் தாம்பிரச்சிமிழிலிட்டு வைத்துக்சொண்டிதைக் 
கொடுத்திடொரு குன்றியினை கொள் முருக்கம் பட்டையில் 
அடுப்பிடுங் கடாயத்துண்ணு மட்டசுக்கு நீரிலுங் 

கடுத்திடிஞ்சிச் சாற்றிலுண்ணக் கண்டெட்டேகுங் 
( இ - ள் ) 

ன் மமே ( தீய ) 
சுத்திசெய்த பாதரசம் 1 பலம் 
வெள்ளி 

இவைகளைச் சூரணம் 
தாமிரம் 

, பலம் - செய்து , 
வெள்ளைப்ப் 

* பலம் 
பாஷாணம் 


1 பலம் 


வெள்ளறுக்கின்வேர்ச் சூரணமும் சமனிடை சேர்த்து ஒரு 
சட்டியில் காட்டாமணக்குச் சாறுவிட்டு வாயை ஒரு துணியால் , 
வேடு கட்டி அதில் ஷை சரக்குகளை வைத்துக் காட்டாமணக் 
குச் சாற்றின் ஆவியில் பிட்டாக வேகவை 

வைக்கவும் . அதை 
உலர்த்தித் தாமிரச் சிமிழில் வைத்துக்கொள்ளவும் . 


வேளை ஒன்றுக்கு ஒரு குன்றுமணி எடை 

வீதம் முருங் 
கைப்பட்டைக் கஷாயத்திலாவது சுக்குக் , கஷாயத்தலாவது 
இஞ்சிச்சாற்றிலாவது உண்ணவும் . 


தனால் அஷ்டகுன் மங்களும் தீரும் . 


36 


24 , குன்மாதிக்குக் கோடாசூழி 

மாத்திரை 


சொல்லுந் திப்பிலி மிளகுஞ்சுக்குந் தான்றிக்காகடு 

நெல்லியுட் பருப்பிரதநேரிந்துப்புங்கெந்தகம் 
வல்லவெங்காரங்கள் பத்தும் வராகனிடை பத்துமாய் 

நில்லு மிதற்குச்சமமா நேர்வாளமுங் கூட்டிடேன் ( ருக ) 


கூட்டிடுங் குமரிச்சாறு கொண்டரைத்துங் குன்றிபோற் 

காட்டிடுங் குளிகைகட்டிக் காணிழலுலர்த்தியே 
மூட்டிதை யனுபானத்தில் மூடு நோயையுங்கண்டு 

வாட்டிடட்ட குன்மங்களும் வாயுவுடன் தீருமே ( ருஉ ) 


( இ - ள் ) திப்பிலி 


1 வராகனிடை 


மிளகு 


2 , 


11 


சுக்கு 
தான்றிக்காய் 
கடுக்காய் 
நெல்லிக்காய் பருப்பு 
பாதாஸம் 
இந்துப்பு 
கந்தகம் 
வெண்காரம் 

ஷ பத்து சரக்குகளுடன் 10 வராகனிடை சுத்திசெய்த 
நேர்வாளமும் சேர்த்து சோற்றுக்கற்றாழைச்சாறு விட்ட 
ரைத்து , குன்றுமணி போல் மாத்திரைகளுருட்டி की 
உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . 


19 


ழ லில் 


தகுந்த அனுபானத்தில் சாப்பிட்டுவந்தால் அஷ்டகுன்மங் 
களும் வாயுவும் தீரும் . 


( கோடாசூழி என்பது ஒரு செடிக்கும் பெயர் . 
சித்தவைத்தியத்தில் ஒரு மாத்திரைக்கும் பெயர் . கோடாசூரி 
கோடகசாலை என்றும் பெயர் உண்டு , 


37 


25. அட்டகுன்மத்துக்குப் பஞ்ச 

கவ்விய கிருதம் 


பசுவின் கோமியமுஞ்சாணம் பாறயிர்நெயைவகை 

வசிசதிரக்கள்ளிப்பாலும் வகைக்கொருபடியொன்றாய் 
நிசம்பெருக்குமிளவித்து நேரும் வெண்கடு குடன் 
பசைபெருங்கோரைக்கிழங்கும் பார் சயிந்தலவணமே ( ரு ) 


சிவதை கடுதான்றி சுக்குந் தேவதார நெல்லியுந் 

துவர்கடுக்காயோண்ட வித்துடன் வராகனிடை ரெண்டாய் 
இவையெலாம் பொடிகள் செய்து இதை மெழுகுறுபதங் 

கவனமாய் பழவெல்ல முங்கண்டறு பலமிடேன் 


இடுகலந்து கின்றியே யிறக்கிவைத்துக் கொடுண்ணப் 

படு தினமொரு கொட்டையின் பாக்களவுந் திட்டமாம் 
அடுமே பஞ்ச கவ்வியக்கிருத மென்னும் பெயர் 

கொடுமேயட்ட குன்மமாதி குலைந்தோடுங்கை கண்டதே. 


( இ - ள் ) 


இவை வகைக்கு 
ஒரு படி எடுத்து 

கலந்து 
அடுப்பில் வைத்து 


பசுவின் மூத்திரம் 
பசுவின் சாணத் தின் நீர் 
பசுவின் பால் 
பசுவின் நெய் 
பசுவின் தயிர் 
சதுரக்கள்ளிப் பால் 
பெருங்குமிழ் விதை 
வெண் கடுகு 
பெருங்கோரைக்கிழங்கு 
இந்துப்பு 
சிவதை வேர் 


சண்டு 


கடுகு 


இவை வகைக்கு 
வராகனிடை எடுத்து 
அவை 

எல்லாவற்றை 
யும் பொடி செய்து பஞ்ச 
கவ்வியம் வகையறாவில் 


தான்றிக்காய் 
சுக்கு 
தேவதாரு 
நெல்லிக்காய் 
கடுக்காய் 
ஆமணக்கு விதை 


38 


மெழுகு பதத்தில் வரும்போது 6 பலம் பழைய வெல்லம் 
சேர்த்து கிண்டி , இறக்கிக்கொள்ளவும் . 


தினம் ஒரு கொட்டைப் பாக்களவு சாப்பிடவும் . இதனால் 
அஷ்ட குன்மம் தீரும் . இதற்கு பஞ்சகவ்விய கிருதம் என்று 
பெயர் . 


26. குன்மாதிக்கு கோடாசூழிர்க் 

குளிகை 


இர்ததாபி கெந்தக மிணங்கு வெள்ளைக் காரமுங் 
கரவில் தாளகந் தான்றிக்காய் கடுக்காய் நெல்லியுடன் 
விரையுந்திப்பிலி சுக்குடன் மிளகிதாகுமிவை யெலாம் 
நிறைவராகனிடையிதற்கு நேராய் நேர்வாளமிடேன் ( ருசு ) 


32 . 


பட்டுங்கரிசாலை நீரி லீதரை நாற்சாமமும் 
தொட்டுருட்டிக் குன்றியெனத் தோன் றிடக்குளிகை செய் 
திட்டு கீழலிலுலர்த்திதை அனுபானத்திடில் 

அட்டகுன்மம் வாயுவாதி யானரோகந்தீருமே ( ருஎ ) 
( இ - ள் ) சுத்தியான பாதரஸம் 

நாபி . ( சுத்தி செய்தது ) 
கெந்தகம் ( சுத்தி செய்தது ) வகை ஒன்றுக்கு 
வெண்காரம் 

ஒரு வராகனிடை . 
தாளகம் 
தான்றிக்காய் 

80 - ம் நெ . சுவடியில் இதே முறை . உரைநடையில் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . அதில் தேவதாரத்திற்குப் பிறகு 
சந்தனமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 

கோடாசூரி அல்லது கோடகசாலை அல்லது 
‘ கோடாசூழி என்பது ஒரு பூண்டுக்குப் பெயர் . அதே 
பெயருள்ள ஒரு குளிகையும் சித்தவைத்தியத்தில் பிரசித்தமாக 
இருக்கிறது . சித்தவைத்தியத்திரட்டு 8 - ம் பக்கம் பார்க்க . 


39 


கடுக்காய் 
நெல்லிப்பருப்பு 
திப்பிலி 
சுக்கு 


வகை யொன்றுக்கு 
ஒரு வராகனிடை 


/ 


மிளகு 


மேலே சொன்ன சரக்குகள் சேர்ந்த நிறைக்கு சமனிடை 
பத்திசெய்த நேர்வாளம் சேர்த்து , இவற்றையெல்லாம் கரிச 
லாங்கண்ணிச்சாறு விட்டு 4 ஜாமம் ( 12 மணிநேரம் ) அரைத்து 
குன்றிமணி அளவுக்கு மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தி வைத்துக் கொள்ளவும் . 


தகுந்த அனுபானத்துடன் மருந்தை சாப்பிட்டால் 

1 ) அஷ்டகுன்மம் 
2 ) வாயு முதலிய ரோகங்கள் தீரும் . 


27. அட்டகுன்மத்துக்குத் 
தீவாக்கினிச் சூரணம் 


பஞ்சலவணம் வெண்காரம் பார்சவுக்காரமும் 

மிஞ்சு நவச்சாரஞ் சுக்கு மிளகு திப்பிலியுடன் 
அஞ்சிறுதேக் கோமஞ் செவ்கியந்திப்பிலி மூலமும் 

எஞ்சிரண்டு சீரகமு மேர் வட்டத்திருப்பியே ( ரு.அ ) 
வகை களோர் பலமும் பாதிமற்றுஞ் சித்திர மூலமும் 

முன்கத்திஞ்சியிரண்டும் . பாதி மூட்டிவறுத்தேபொடி 
நகத்தொரு வெருகடியாய் நாளுந்தேனிற் கொள்ளவே 
பகைத்தெண் குன்மமண்ட வாயுவும் பத்தறுந்தீபாக் 

இனிக்கே 


40 


இ - ள் ) : 

சாதாரண உப்பு ) 
இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
உவர் மண் உப்பு 
வெண்காரம் 
சவுக்காரம் 
நவச்சாரம் 


சுக்கு 
மிளகு 


வை வகைக்கு ஒரு பலம் 


திப்பிலி 
சிறுதேக்கு 
ஒமம் 
சவ்வியம் 
கண்டந்திப்பிலி 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
வட்டத்திருப்பி J 


கொடிவேலி 
இஞ்சி 


} 


இவை வகைக்கு 41 பலம் 


இவை எல்லா சரக்குகளையும் வறுத்துப் பொடி செய்து , 
தினந்தோறும் ஒரு வெருகடி அளவு எடுத்துத் தேனில் குழைத் 
துச் சாப்பிடவும் . 
இதனால் நீங்கும் நோய்கள் : 
1 ) எட்டுவகைக்குன் மம் 
2 ) அண்ட- வாயு 


இதன் பெயர் தீபாக்கினிச் சூரணம் . 


41 


பாடபேதம் ( 80 நெ . சுவடியிலிருந்து ) 


பஞ்சலவணத்துடன் நவச்சாரம் வெங்காரம் 

பாவு சவுக்காரமுடனே 
பாங்கான சுக்கொடு சிறுதேக்கு செவ்வியம் 

பாவு திப்பிலி மூலமுஞ் 
சொல்பயன் திப்பிலி வட்டத் திருப்பியும் 

திகழோம மிளகினுடனே 
சீரக கருஞ்சீரக வகைக் கொருபலமதாய் 

சேர் நன்றாய்க் கலந்து மிஞ்சி 
சித்திரமூலம் யிவைரெண்டும் பாதியாய் முன் 

யிசைக்கின்ற மருந்து பாதி 
மேன்மையுடனே யீதெல்லாம் வறுத்துப் பொடிபண்ணி 

வெரு கடிதேனிற்கொள்ள 
அஞ்சாமல் நின்றிடுமட்ட குன்மங்களும் 

அண்டவாய்வுக் கிறாணியும் 
அகன்றிடும் தீபாக்கினி சூரணமாகுமென்ற 
றிந்துரைக்கின்ற வாறே . 


6 


42 


28. குன்மத்திற்கு உள்ளியா 

மணக்கெண்ணை 


( சுய ) 


எளிய புன் கிரு முருங்கை யேர்சிவதை கொன்றையுங் 
களியுங்குப்பை வன்னி மிளகறணை செங்கத்தாரியும் 
நளிவெண் காக்கணாழிஞ்சி * நாரிமாவிலங்கையுந் 
தெளியும் வேம்பிரண்டவுரி சேர்பெரு மருந்துமே 
பாவட்டை வெள்ளருகெருக்கும் படரிமூக்கறட்டையுந் 
தாவுய்யக்கொண்ணானு வெள்ளைச் சாறணைக்கழற்கொடி 
மேவிய மருந்தும் வேரும் வெட்டியோர் மிடாவிட்டே 
தீவிரக்கடாயங் காச்சிச் சேரோண்டத் தெண்ணையே 
கள்ளியின் பாலுஞ்சரிக்கலந்திரதங்கெந்தகம் 
உள்ளியும் நேர்வாளங்கூட்டியொத்தெரிபதத்தினில் 
வள்ளிதாய் வடித்து நக்கவாங்குமட்டகுன்மமுந் 
தள்ளிடுங் கிரந்தியாதி சகலரோகந்தீருமே 


( சுக ) 


( + உ ) 


பாடபேதம் 80 - ம் நெ . சுவடியிலுள்ளபடி : 
இருமுருங்கை சிவதை கொண்ணை எழிலிகுப்பைவன்னிவேர் 
எளியபுங்கு எறுக்கழஞ்சு எண்ணுசெங்கத்தாரியும் 

பருவிலங்கை வேம்புரெண்டு பலியும் வெள்ளைக்காக்கினான் 
படரிநாரி மிளகறணையும் பாவட்டை உய்யக்கொண்ணானும் 

அவுரிசாறடை மூக்குறட்டையும் ஆனகட்டை வெள்ளருக்கும் 
அதிலும் பித்தளை யெருக்கம் வேரும் அழிஞ்சி வேர்கள்கடிச் 

சையும் 
பெருமருந்தும் வேர்கள் வெட்டி கிசாயமாகக்காச்சியே 
பெருத்த கள்ளிப்பால் வெள்கடுகெண்ணை சரியதாகக்கலந்தபின் 

கரியுரச கெந்தகம் கரிஞலுள்ள வாளமும் 
கடுகவே யெரித்து மிந்தக்கலந்தபின் வடித்து நக்க 

சரியுமல்லவே கொந்தி தள்ளுண்டு போய்விடும் 
சகல உலகந் தாரணையே சந்திரகிரந்தி யெண்ணையே 

* நாரி = நன்னாரி 


11 


11 


புங்கம் வேர் 

1 பலம் 
நல்ல முருங்கைப் பட்டை 
முள் முருங்கை 
சிவதை வேர் - 
கொன்றை வேர் 
குப்பைமேனி வேர் 
கொடிவேலி வேர் 
மிளகரணை வேர் 
செங்கத்தாரி வேர் 

இந்த சரக்குகளை 
வெள்ளைக்காக்கறட்டை வேர் யெல்லாம் இடித்து 
அழிஞ்சில் வேர் 

ஓர் அகன்ற பாத்திரத் 
நன்னாரி வேர் 

தில் 

போட்டு , 
மாவிலங்கைப்பட்டை 

சேர்ந்த அளவுக்கு 
நிலவேம்பு ( சமூலம் ) 

எட்டு பங்கு அதாவது 
வேப்பம்பட்டை 

24 சேர் ஜலம் விட்டு , 
அவுரி ( சமூலம் ) 

நாலில் 

ஒன்றாய்க் 
பெருமருந்து வேர் 

கஷாயமாகக் காய்ச்சி 
பாவட்டை வேர் 
வெள்ளறுகு வேர் 
எருக்கு வேர் 
மூக்கறட்டை வேர் 
உய்யக்கொண்டான் வேர் 
( எருமைமுல்லை அல்லது 
கொய்யா ) 
வெள்ளைச்சாறணை வேர் 
கழற்கோடி வேர் 


13 


11 


23 


. 


1 


- 


ஆமணக்கெண்ணை -1 } சேர் 
கள்ளிப்பால் 
பாதரஸம் -71 விராகனிடை 

( 4 பலம் ) - இவைகளை அரைத்து 
கெந்தகம் 
வெள்ளைப்பூண்டு 
(சுத்தி செய்த ) நேர்வாளம் ,, 


கஷாயத்தோடு 

கலந்து 

எரித்து பதத்தில் இறக்கி 
வைத்துக்கொள்ளவும் . இதைத் தினமும் அரைக்காசிடை 
சாப்பிட குன்மங்கள் கிரந்திகள் இவை தீரும் . 


29. குன்மாதிக்கு நாக செந்தூரம் 


[இனிச்சந்தம் வேறு ] 


பதின்பலந்துத்து நாகத்தின் மேலிலுப்பை 

யெண்ணை பசுவெண்ணை தடவியே 
இதுவுருக்கியிடுங் கொச்சைப் பாலிலே 

யிருவது தரஞ்சாய்த்தொரு சட்டிக்குள் 
அதில் வெடியுப்பு நாழி பலஞ்சுக்கும் 

அசமதாக மூரிபலமஞ்சளும் 
பொதிய தூட் செய் சிறுகச்சிறுகவே 

போட்டுச் செந்நாயுருவிந் நறுக்கிடேன் 


( சுக ) 


இட்டுக் கிண்டி வறுத்திடிடாடிமத்தின் 

பூப்போலே சிவந்திடுஞ் செந்தூரம் 
மட்டொரு பணமாயிடை வைப்பது 

வளர்கொடு வேலிவேரில் வெருகடி , 
தொட்டனுபானந் தேனிற் குழைத்துத் 

துடங்குநாட்பத்துக்குட் சத்தி குன்மமும் 
பட்டெரிகுன்ம மாயுவலிகுன்மம் 

பதினெண்குட்ட முதரத்திரட்சி போமே 


( 
சுச 
) 


திரிகடுகை வெதுப்பிப் பொடிசெய்து 

செந்தூரத்திற் பணவிடையுங் கொண்டு 
வெருகடி தூட் கலந்தொரு மண்டலம் 

விடியலுங் கொள்ளத் தீரும் வியாதிகேள் 
இரு மலீளை மந்தார காசங்களும் 

எலிகடி வாதகாச மெரிகுரல் 
அரிகுரற் சுவாச காசகப கோப 

மாறுந் தொண்ணூறுமாகும் பித்தாதிக்கே 


( சுரு ) 


45 


கோபநூறு மிரு பத்தெட்டு மன்கோர 

முன்னூற்றிரு பத்தாறிந்திரத் 
தாபகண்ட முமைந்தாம் பதினெட்டுத் 

தாதுவின் பிரமியம் பயித்தியம் 
மாபத்தும் பத்துஞ்சோம நோயிராறு 

மார்பினோயுமுகங்கா லெரித்தலும் 
லோபங் கொண்டோடிப் போகும் புலவரை 

நோக்கியோடிப் போமுலோபியரும் போலுமே ( சுசு ) 


போகும் ஆவரைப் பஞ்சகச் சூரணப் 

பொடியுமற்றயிலந் தனிலாவது 
ஆகுஞ்செந்தூர மிட்டொரு மண்டலம் 

அடுத்துணப் போமிரு பான்கழிச்சலும் 
ஏகு மூவாறெனுங்கிரிச்சங்களும் 

எலும்புருக்கி யீராறுள்ளிருக்கியும் 
பாகுநேர் மொழியார் முலைக்குத் துடன் 

பயோ தரப்புத் துடன் தீரும்பாருமே 


( கஎ ) 


துத்தநாகம் 10 பலம் எடுத்து இலுப்பையெண்ணையையும் , 
பசுவெண்ணையையும் அதன் மேல் தடவி வெள்ளாட்டுப்பாலில் 
இருபது தடவை உருக்கி ஊற்றிச் சுத்தம் செய்து அதை ஓர் 
சட்டிக்குள் வைத்து அடுப்பிலேற்றி , அதில் 


வெடியுப்பு 
சுக்கு 
ஓமம் 


ஒரு நாழி 

இவற்றை நன்றாகப் பொடி 
ஒரு பலம் ( செய்து , சிறுகச்சிறுக சட்டி 
அரைப்படி 

யில் போட்டு அத்துடன் 


மஞ்சள் 


ஒரு பலம் 


செந்தாயுருவியையும் நறுக்கிப்போட்டு , நன்றாக வறுக்கவும் . 
அது மாதுளம் பூப்போல சிவந்த செந்தூரமாகும் . 


1 ) இந்த செந்தூரத்தில் ஒரு பனவிடை ( 3 குன்றுமணியிடை ) 
வைத்து ஒரு வெருகடி கொடிவேலி வேர் சூரணத்தைச் 
சேர்த்து , தேனில் குழைத்துப் பத்துநாள் சாப்பிடவும் . 


46 . 


இதனால் தீரும் வியாதிகள் : 
1 ) சக்தி குன்மம் என்னும் வாந்தியோடு சேர்ந்த குன் 


மம் 


2 ) எரிகுன்மம் 
3 ) வாயுகுன்மம் 
4 ) வலிகுன்மம் 
5 ) பதினெட்டு வகைக் குஷ்டரோகங்கள் 
6 ) உதரத் திரட்சி 


2 ) சுக்கு , மிளகு , திப்பிலி இவற்றைக் கொஞ்சமாய் வறுத் 
துக்கொண்டு பொடி செய்து ஷை செந்தூரத்தில் ஒரு 
விடையும் , சூர்ணத்தில் ஒரு வெருகடியும் சேர்த்துக் காலை 
வேளையிலும் மாலையிலும் ஒரு மண்டலம் சாப்பிடவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : 


1. இருமல் 
2. ஈளை 
3. மந்தாரகாசம் 

எலிகடி 
5 . வா தகாசம் 
6. எரிகுரல் 
7. அரிகுரல் 
8. . சுவாசகாசம் 
9. கபரோகங்கள் ( 96 ) 
10. பித்தரோகங்கள் ( 128 ) 
11. இந்திரத்தாபம் ( 326 உஷ்ணரோகம் ) 
12. கண்டத்தாபம் 5 ( நெஞ்சு நோக்காடு ) 
13. பதினெட்டுப் பிரமேகம் 
14. இருபது பயித்திய நோய்கள் 
15. பன்னிரண்டுவகை சோம நோய்கள் 
16. மார்புவலி 
17. முகம் எரிச்சல் 
18. கால் எரிச்சல் 


47 


( 3 ) ஷ செந்தூரத்தை ஆவாரை இலை , பூ , வேர் , காய் , 
செடி இவை ஐந்தையும் உலர்த்திப்பொடி செய்த சூரணத்தோ 
டாவது , இவ்வைந்தும் சேர்த்துக் காய்ச்சிய தைலத்தோடாவது 
சேர்த்து ஒரு மண்டலம் சாப்பிட்டால் பின் கண்ட வியாதிகள் 
தீரும் . 

1. இருபதுவகைக் கழிச்சல் 
2. பதினெட்டுவகை மூத்திரக் கிரிச்சிரங்கள் . 
3. பன்னிரண்டு வகை எலும்புருக்கி என்னும் நோய் 
4. பதினெட்டுவகை உள்ளுருக்கி வியாதிகள் 
5. ஸ்திரீகளின் மார்பு நோய் . 
6. ஸ்திரீகளின் மார்புப்புற்று ( cancer ) 


30. குன்மாதிக்கு மருந்து 

(ரஸலோஹ குளிகை ) 
உள்ளியுஞ் சோமனுப்பு முயர்ந்ததோ திணங்கு சூதம் 
வெள்ளி வெண்காரஞ்சுக்கு மிளகுதிப்பிலி தற்காந்தங் 
கள்ளியின் பாலுநொச்சி கசக்கிய விலைச்சாறுண்டை 
கொள்ளவே குன் மவாய்வைக் கொன்றிடக்கடவதாமே ( சுஅ ) 
( இ - ள் ) உள்ளிப்பூண்டு 

இந்துப்பு 
சுத்தியான பாதரசம் 
வெள்ளி 

இவைகளை சமனிடை 
வெண்காரம் 

எடுத்துக்கொண்டு நொச்சி 
சுக்கு 

இலைச்சாற்றினால் அரைத் 

துக் குளிகைகளாகச் செய் 
திப்பிலி 

து வைத்துக்கொள்ளவும் . 
காந்தம் 

கள்ளிப்பால் 
தகுந்த அனுபானத்தில் குளிகையைச் சாப்பிட குன்ம 
வாயு எனும் நோய் தீரும் . 


. 


மிளகு 


48 


. 


31. குன்மாதிக்கு மருந்து 

( க்ஷார தைலம் ) 


தேங்காய்ப் பாலிலிந்துப்புச்சிறக்கப் பலமொன்றது கொள்ள 

வாங்காவெண் காவுள்ளியது வலியவிரண்டு பலங்கொண்டே 
தூங்காச்சாரமிரு கழஞ்சுசொன்னவளவிற் கள்ளிப்பால் 
ஏங்கா தேசித்தெண்ணை கொள்ள விராதேகுன்மமது கண்டாய் 

( சுசு ) 
( இ - ள் ) தேங்காய்ப்பால் 1 சேர் 

இந்துப்பு 1 பலம் - 
வெண்காரம் 2 பலம் இவைகளைச் சேர்த்து 
உள்ளி 2 பலம் 

அரைத்து 
யவக்ஷாரம் 

2 கழஞ்சு 
கள்ளிப்பால் 2 கழஞ்சு 


சிற்றாமணக் கெண்ணை 1 சேர் விட்டுக் குழப்பி அடுப்பில் 
வைத்துக்காய்ச்சி எண்ணையாக எடுத்துக்கொள்ளவும் : 

இதைக் காசிடையாக தினம் சாப்பிட்டுவா , குன்மந்தீரும் . 


32. தேங்காய்க்கடுகு 

( குன்மத்துக்கு ) 
தேங்காயொன்றோடு முத்தியது கண்ணைத் 

திறந்திள நீரிறுத்திட்டதற்குள்ளே 
பாங்காய்க்கல்லுப்புங் காந்தம் பெருங்காயம் 

பங்கிருகாசிடையிட்டுக் கள்ளிப்பால் 
தேங்கரெண்டு வராசனிடைகுத்தித் 

திறக்கும் வாய்முனையால் வீக்கிமேற்சாணம் 
வாங்கி மூடிப் பொதிந்தெரு முட்டையை 

மாட்டிச்சுட்டோடு விட்டெடு நீக்கிடேன் 


( எய்) 


49 


எடுத்தரைத்துண்டையிட்டு நிழலுலர்த்தி 

இதைவைத்துக்கொடுக்குந்தின நாவினில் 
தடவிடெண்ணைப் பின்னுங்கருப்புக்கட்டி 

தான் தின்றப்பால் மருந்து முப்பாக்களவு 
எடுத்துண்ணக் கொடுநாள் மூன்று இந்தப்படி 

பிட்டுவந்தால் அட்டகுன் மமென்றதைக் 
கெடுத்துங்கூட்டோடே தள்ளுங் கைக்கண்டது 

கேளுந்தேங்காய்க்கடுகிது நேத்தியே . (எக ) 
(இ - ள் ) ஒரு முற்றின தேங்காயின் கண்ணைத் திறந்து இள 
நீரைக் கொட்டிவிட்டு அதற்குள்ளே 


சுல்லுப்பு 


காந்தம் 
பெருங்காயம் 


இவை வகைக்கு இரு காசிடை 
போட்டு 


கள்ளிப்பால் இரண்டு வராகனிடையும்விட்டு மேல் கண்ணை 
ஒரு முளையினால் நன்கு அடைத்து அதன்மேல் சாணியினால் 
கவசம் செய்து வரட்டியில் வைத்து தேங்காய் ஓடு கருகும் 
வரை சுட்டெடுக்கவும் . 


பின்பு தேங்காயினுள்ளிருக்கும் சரக்குகளை நன்கு அரைத் 
து உருண்டை செய்து நிழலில் உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் , 

மருந்து சாப்பிடுவதற்கு முன் , முதலில் நாக்கில் நல்லெண் 
ணையைத்தடவி பிறகு கருப்புக்கட்டி ( பனைவெல்லம் ) கொஞ்சம் 
சாப்பிட்டு மூன்று பாக்களவு க்ஷ மருந்தை மூன்று தினங்கள் 
சாப்பிடவும் . 


இம்மருந்தினால் எட்டுவகைக் குன்மங்களும் தீரும் . 


இதன் பெயர் தேங்காய்க் கடுகு . 


7 


33. குன்மாதிக்குக் கருங்கோழி 

பற்பம் 
திப்பிலி கருஞ்சீரகம் வெள்ளுள்ளிச் 

செவ்வியங்கடுக்காய் திப்பிலி மூலஞ் 
செப்பகிற் சிறுதேக்குத் தேசாபுரஞ் 

சித்தரத்தைச் சுக்கோமமுடன் சத 
குப்பையு நெல்லி முள்ளித் தான்றிக்காயுங் 

குரோசானி யோமமும் வாய்விளங்கமிந் 
துப்புங் கோட்டமும் வால் மிளகுமிவை 

சொல் வகைக்குப்பலமரை தூக்கிடேன் . ( எ 2 
குக்கிலும் பெருங்காய மபினியுங் 

கூரேலமுங் கிராம்புங் கோரோசனை 
மிக்கி லவங்கப்பத்திரி சாதிக்காய் 

மேல திமதுரஞ் சாதிப்பத்திரிப் 
புக்கிது வகையொன் றுக் கிரண்டுமாய் 

புரிவராகனிடை கொண்டு மேற் கருங் 
குக்கிடத்திற் புடம் வைக்கும் வாறது 

கோமியத்திலுங்கொள் நவச்சாரமே . ( எ ) 
சத்திச்சாரமெவச் சாரஞ்சீரகந் 

தான்றி நெல்லி கடுக்காய் வெள்ளுள்ளியுஞ் 
சித்திச்சுக்கு மிளகு நேர்வாளமுந் 

திப்பிலியுங்கிராம் போமஞ் சேர்த்தெல்லாங் 
குத் திடுங்கள்ளிப்பால் விட்டரைத் திட்டுக் 

குளிகை கட்டிப் பசுநெய்யிற் கொண்டிடப் 
பத்திடஞ்சு வகைக்குன்மங்காமாலை 
பாண்டு வெண்பது வாதம் பரியுமே . 

( எச ) 
விக்கலுஞ் சுரபாண்டுடன் வீக்கமும் 

விழுங்கிருமி சுவாசகாசங்களுக் 
தக்க நீர் மாந்தமுங் குடல் வாதங்கள் 

தள்ளிடா மூத்திரக்கிரிச்சங்களும் 
மைக்கவுசை மகோதர மாதியாய் 

வளர் வியாதி சகலமுந்தீத் திடச் 
சக்காக் காத்தாமோதரத் தரணிக் 

காசச்சரபோசி மகாராசனுரைத்ததே ( எடு ) 


51 


இ - ள் ) திப்பிலி 

கருஞ்சீரகம் 


) 


பூண்டு 


செவ்வியம் 
கடுக்காய் 
கண்டந்திப்பிலி 
சிறுதேக்கு 
அகிற்கட்டை 
தேசாவாக் 

இவை வகைக்கு 1 பலம் 
கிழங்கு 
சித்தரத்தை 
சுக்கு 
ஓமம் 
சதகுப்பை 
நெல்லிமுள்ளி 
தான்றிக்காய் 
குரோசானி ஓமம் 
வாய்விடங்கம் 
இந்துப்பு 
கோஷ்டம் 
வால்மிளகு 

JJ 


குக்கில் 
பெருங்காயம் 
அபினி 
ஏலம் 
கிராம்பு 
கோரோசனை 
இலவங்கப்பத்திரி 
சாதிக்காய் 
சாதிப்பத்திரி 
அதிமதுரம் 


வை வகைக்கு இரண்டு 

வராகனிடை 


ஷை சரக்குகளை நன்றாக இடித்து , ஒரு கருங்கோழியின் 
தலை இறகு , கால்நகம் முதலியவற்றை நீக்கி , வயிற்றைக்கீறி ,, 
குடல் நீக்கி க்ஷ இடித்த சூரணத்தை வயிற்றுனுள் வைத்து , 
மேலேதைத்து கோமூத்திர ஆவியில் புட்டவியலாகப் புடமிட 
வும் . புடம் ஆறியபின் அதையெடுத்து எலும்பு நீக்கி 


மிளகு 


வச்சாரம் 
சக்திக்ஷாரம் 
எவக்ஷாரம் 
சீரகம் 
தான்றிக்காய் 

இவையெல்லாம் வகைக்கு 2 
நெல்லிக்காய் வராகனிடைபோட்டு , சூரணித்து 
கடுக்காய் 

திருகுக் கள்ளிப்பாலும் 
உள்ளிப்பூண்டு புடம் போட்ட 

கோழியையும் 
சுக்கு 

சேர்த்துக் கல்லுரலிலிட்டு நன்றாக 

இடித்து , பின்பு குளிகைகளாக 
சுத்திசெய்த உருட்டிக்கொள்ளவும் . 

நேர்வாளம் 
திப்பிலி 
கிராம்பு 
ஓமம் 
குளிகைகளை பசுநெய்யிற் சாப்பிடவும் 

இதனால் தீரும் வியாதிகள் : 
1. ஐந்துவகைக் குன்மம் , 2. காமாலை , 3. பாண்டு , 
4. எண்பதுவகை வாதங்கள், 5. விக்கல் , 6. ஜுரப்பாண்டு, 
7. வீக்கம் , 8. கிருமிரோகங்கள் , 9. சுவாசகாசம் , 10. நீர் 
மாந்தம் , 11. குடல்வா தங்கள் , 12. மூத்திரக்கிரிச்சிரங்கள் , 

14 , மகோதரம் . 


13. கவுசை , 


34. குன்மாதிக்கு உள்ளியாமணக் 

கெண்ணை (ராமபாணம் ) 
உள்ளியாமணக் கின் றயிலத்திலும் 

முறுசிவதை யெலியாமணக்குவேர் 
குள்ள மூக்கறட்டை முது கூந்தலுங் 

கொன்றைச்சாறணையுமுடக் கொற்றான் வேர் 
முள்ளு மாங்கழற்சிக்கொடிவேர் 

புன்கின் முதுப்பட்டை யிரண்டாமுருங்கை மூலந் 
தெள்ளுங்காரி கண்டங்கடு ரோகிணி 

தசமூலமிது சேர்த்திடித்திட்டிடேன் ( எசு ) 
அரத்தை திப்பிலி மஞ்சளுடன் 

குப்பையாம் பெருங்குரும்பையிரு சீரகங் 
கரத்த நாகரமு மிளகுஞ்சவுக் 

காரமிந்துப்புடன் கடுகுக்காரம் 


53 


( எஎ ) 


பிரத்தகரட்சார மிந்திரவண்ணமும் 

பெருந்துவர்சிகைக்காய்ச்சுழைமண்ணுடன் 
மரத்தசத்துருக்கீட மிது சமம் 

வாளமு மிருபானோர் பலமிடேன் 
வெள்ளைப்பாற் பலம் பத்துடன் விட்டரை 

மேற்குடிநீர் விளக்கெண்ணையிற்கலந் 
துள்ள வெண்ணை பதத்தில் வடித்தெடுத் 

துட்கொள்ளிலெட்டு குன்மமும் வாயுவுங் 
கொள்ளட்டப் புலிசவாதமண்டத்திற் 

கொள்ளும் வா தங்குடல் வாதம் போக்கிடும் 
வள்ளலாஞ் சரபோசி மகராசன் 

வரையிலாக் கொடைபோல் ராம பாணமே 


- ( எஅ ) 


( இ- ள்) உள்ளிப் பூண்டு 
காய்ந்த சிவதை 

வேர் 
எலியாமணக்கு வேர் 
மூக்கறட்டை வேர் 
முதியார் கூந்தல் 
சரக்கொன்றை வேர் 
சாரணை வேர் 
முடக்கொற்றான் 

வேர் 
கழற்சிக்கொடி வேர் 

இவைகள் வகைக்கு ஒரு 
முதிர்ந்த புன்கம் பலம் எடுத்து அவைகளைச் 

சேர் 

சர்த்து இடிக்கவும் . இடித்த 
நல் முருங்கை வேர் தூளை 16 பங்கு ஜலத்தில் 
முள் முருங்கை வேர் போட்டு 

எட்டிலொன்றாக 
கண்டங்கத்திரி வேர் வற்றக் காய்ச்சவும் . 
கடுரோகிணி 
பாதிரிவேர் 
வாகை வேர் 
பெருக்குமிழ் வேர் 
வில்வம் வேர் 
சிறுவழுதுணை 
நெரிஞ்சில் 
சிறுமல்லி 
பெருமல்லி 


பட்டை 


54 


அரத்தை 
திப்பிலி 
மஞ்சள் 
சதகுப்பை 
பெருங்குரும்பை 
சீரகம் 
கருஞ்சீசகம் 


சுக்கு 


மிளகு 


கடுகு 


சவுக்காரம் 
இந்துப்பு 

இவைகள் வகைக்கு 

1 பலம் எடுத்து 
யவக்ஷாரம் 
தகர 
இந்திர வண்ணம் 
( பேய்க்குமட்டிக் 

காய் ) 
பெரிய பிஞ்சுக் கடுக்காய் 
உவர்மண் காரம் 
சத்துருகீடம் ( வாய்விடங் 

கம் ) ) 


ஷ சரக்குகளை ஒன்றிரண்டாக இடித்து இதனுடன் 
சுத்திசெய்த நேர்வாளம் இரண்டு பலத்தை வெள்ளாட்டுப்பால் 
பத்து பலத்தில் அரைத்துக் கஷாயத்தில் கலக்கவும் . கஷாயத் 
திற்குச் சரியான 

விளக்கெண்ணையிற் கஷாயத்தைக்கலந்து 
காய்ச்சி , எண்ணை பதத்தில் வடித்தெடுக்கவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் : --- 


1 ) எட்டுவகைக் குன்மங்கள் 


2 ) வாயு 


3 ) புலிசவாதம் 
4 ) குடல் வாதம் 
இந்திர வண்ணம் = பேய்க் கொமட்டிக்காய் 
சத்துருகீடம் = வாயு விடங்கம் 


55 


35. குன்மாதிக்குச் சிவதைச் 

சூரணம் 


சுத்தி செய்த சிவதையின் மூலத்தைத் 

தூக்கிருபத் தேழாய் வராகனிடை 
கொத்தமல்லி கடுக்காயுந் திப்பிலி 

கோரையின் கிழங்கும் வாய்விளங்கமும் 
வத்தச்சுக்கு மிளகது தான்றிக்காய் 

வகைய தொன் றுக்கொரு வராகனிடை 
குத்திடிவடிக் கொள் சமஞ் சீனியைக் 

கூட்டி.வென்னீருட்கொள்ளப் போங்குன்மமே (எசு ) 
( இ - ள் ) 
சுத்தி செய்த சிவதைவேர் - 27 வராகனிடை ( சுமார் 2 , பலம் ) 

கொத்தமல்லி விதை 
கடுக்காய் 
திப்பிலி 
கோரைக்கிழங்கு 
வாய்விடங்கம் 

வை வகைக்கு 1- வராகனிடை 
சுக்கு 


மிளகு 


தான்றிக்காய் 


ஷை சரக்குகளை உலர்த்தி இடித்து வஸ்திரகாயம் செய்து 
இதற்குச் சரி நிறை சர்க்கரை கலந்து வென்னீருடன் உட் 
கொள்ளக் குன்மம் போகும் . 


$ 6 


36. குன்மாதி வியாதிக்குச் 

செந்தூரம் 


இர தமைந்து பலங்கெந்தகம் 

பலமேக மிந்திலவணமு நாற்பலம் 
அரப்பொடி யிரண்டாம் பலவெங்காரம் 

அது பலமும் மெட்டாமூசிக் காந்தமும் 
நிறைபல மேழுங்கூட்டிக் குமரியின் 

நீரினால் இருநாளரைத்தே வில்லைப் 
பாவொரு புதுச்சட்டிக்குள் வைத்து மேற் 

பாங்கொரு சட்டிக்கொண்டதை மூடிடேன் 


( அ ) 


மூடிச்சீலை மண் செய்து சாம்பிராணியு 

மூட்டித் தூபங்கொடுத்தொரு சாதியாய்த் 
தேடிய விறகிட்டுப் பதினாறு செல்லச் 

சாம மெரித்தெடுத் தைந்தாநாள் 
ஊடிரண்டாந்தர முற்படியாக 

வுற்றுச் செந்தூரஞ் செய்து சிமிளிட்டு 
நாடிச்சுக்கு மிளகுடன்றிப்பிலி 

நற்பொடிக்கு வெதுப்பனுபானமே 


( அக ) 


தேனெலும்பிச்ச நீர் தயிர் முன் 

றூளுஞ் செந்தூரத்தோர் பனவிடையுங் கூட்டிப் 
பானங்கொள்ளு மிதுக்கெரிகுன்மமும் 

பார்பயித்தியக் குன்மம் வலிகுன்மம் 
ஊனிலுஞ் சத்தி குன்ம வாயு குன்ம 

மோடிரு பத்தாறாம் பித்தரோகமும் 
ஈனச் சேற்றும் நூற்றிருபானெலி 

யெண்பதாமிரு மற்றொண்ணூற்றாறுமே ( அ 2 ) 


காமாலை புகைபாண்டு விடபாகங் 

கல்லடைப் புத்துன் மாங்கிடமும் வறள் 
காமாலை பிற மூலஞ் சூலைக்கட்டுக் 

காணாதகடி சோகைப் பிரமியம் 


57 


மாமாலை நீரிழிவுள்ளுருக்கியும் 

வண்டுகள் கடி யண்டத்துள் வாத நீ 
ராமையுஞ் செரியாமை பௌத்திர நற் 

கபாலவெப்பம் பக்கச்சூலையே 


( அரு ) 


மூலம் பேராமை யென்னும் வியா திகள் 

மூரகந்தீருமிதுக்கிரும் பத்தியங் 
கொல்லுங்கைப்புப் புளிப்புப்புகையிலை 

கூட்டிடாமலுங் கொள்ளரையுப்புமேற் 
மோலிலாத்துவரம் பருப்புமுளை 

துளிர்க் கீரையுஞ் சொல் முருங்கைப் பிஞ்சும் 
மேலிது கூட்டவபத்தியநடை 

விட்டிடப்பல நோயும் விட்டோடுமே 


(அச ) 


22 


ை 


ச் 


2 


சுத்திசெய்த பாதரஸம் 5 பலம் 
நெல்லிக்காய் 
1 

இச்சரக்குகளைச் 
கந்தகம் 

சோற்றுக் கற்றா 
இந்துப்பு 

4 

சாற்றில் 
இரும்புத்தூள் 

| இரண்டு நாட்கள் 
பொரித்த வெண்காரம் 8 | அரைத்து , ஒரே 
சுத்திசெய்த காந்தம் 7 J வில்லையாகத் தட்டி 

ஒரு புதுசட்டிக்குள் வைத்து அதன் மேல் மற்றோர் சரி 
யான சட்டியால் மூடிச்சீலைமண் செய்து , சாம்பிராணிப் புகை 
யும் போடவும் . பின்பு இதை ஒரே மாதிரி விறகால் அடுப்பின் 
மேலேற்றிப் பதினாறு ஜாமம் எரிக்கவும் , ஐந்தாவது நாளன்று 
அதை எடுத்து மறுபடியும் கற்றாழைச் சாறுவிட்டரைத்து 
மறுபடியும் முன் கூறியவாறு செந்தூரமாகும்வரை புடமிடவும் . 
புடமாறியபின்பு செந்தூரத்தை ஓர் சிமிழில் அடக்கம் செய்து , 
சுக்கு , மிளகு, திப்பிலி இவற்றின் சூரணத்தோடு செந்தூரத்தில் 
ஓர் பனவிடையும் கூட்டி வெந்நீர் அனுபானத்துடன் சாப்பிட 
வும் . அல்லது தேன் , எலுமிச்சம்பழச்சாறு, தயிர் இவற்றில் 
ஏதாவதொன்றில் ஷை சூரணத்தையும் செர் தூரத்தில் ஓர் 
பனவிடையுங் கூட்டிச் சாப்பிடவும் . 

8 


58 


இதனால் தீரும் வியாதிகள் : -- 
1. எரிகுன்மம் 
2. பித்தகுன்மம் 
3. வலிகுன்மம் 
4. சத்திகுன்மம் 
5. வாயுகுன்மம் 
6. இருபத்தாறு வகையான பித்தரோகங்கள் 
7. நூற்றிருபது கபரோகங்கள் 
8 .. எண்பது வகை வாத ரோகங்கள் 
9. தொண்ணூற்றாறுவகை இருமல் 
10. காமாலை ( மஞ்சள் ) 
11. விஷப் பாண்டுரோகம் 
12. கல்லடைப்பு 
13. துர்மாமிசங்கள் 
14. வறள் காமாலை 
15. வெளி மூலம் 
16. சூலைக்கட்டு 
17. காணாக்கடி 
18. சோகை 
19. அதிமூத்திர ரோகம் 
20. நிரிழிவு 
21. உள்ளுருக்கி 
22. வண்டுகள் கடி 
23. அண்ட வாதம் 
24. நீராமை 
25. அஜீரணம் 
26. பௌத்திரம் 
27. மண்டைக் கொதிப்பு 
28. பக்கசூலை 
29. உள் மூலம் 
30. பேராழை 


- 


59 


இதற்குப் பத்தியம் : - கசப்பு , புளிப்பு , புகையிலை 
கூடாது . அரையுப்பு சாப்பிடவும் . தோலில்லாத துவரம்பருப் 
பும் , துளிரான முளைக்கீரை , முருங்கைப்பிஞ்சு இவைகள் சாப் 
பிடவும் . ஸ்திரீபோகங்கூடாது . 

. 


37. குன்மாதிக்கு லவண 

செந்தூரம் 
கல்லுப்பூமச்சியும் வகைக்கோர் படி 

காயஞ்சங்கு வெண்காரம் பலகறை 
மெல்லிந்துப்பு மிதுவகைக் கோர்பலம் 

வெந்த கொள்ளுத் தண்ணீரிலரைத்திதைப் 
புல்லச்சட்டியுள் வெற்றிலையிட்ட திற் 

புட்டுப்போல் வைத்து வெத்திலைமேலிட்டுஞ் 
சில்லுச்சட்டியால் மூடிமண் சேலையுஞ் 

செய்கெசபுடம் போடச் செந்தூரமே ( அரு ) 


புடமுமாறியெடுத்த மருந்தினைப் 

போற்றி வைத்துச் சகல குன்மாதிக்கும் 
இடலாம் ரோக நிலை கண்டனுப்பானத்த 

திலும் வராகனிடை யிடுஞ்செந்தூரம் 
படவுந்தேனிலு மிஞ்சிரசத்திலும் 

பசுவின் வெண்ணை தனிலுங் குழைத்துணக் 
கடவதாகவுதவி செய்தான் தஞ்சைக் 

காவலன் சரபேந்திரன் முறைகளே 


1 


( அசு ) 


( இ - ள் ) 

கல்லுப்பு 1 படி 
ஊமச்சி என்ற நத்தை 1 
படி 
பெருங்காயம் 
சுத்திசெய்த சங்கு 
பொரித்த வெண்காரம் இவை வகைக்கு 1 பலம் 
சோழி 
இந்துப்பு 


60 


ஷ சாக்குகள் யாவற்றையும் கொள்ளுக்கஷாயத்தில 
ரைத்து , ஓர் புதுச்சட்டியை எடுத்து , அதில் வெற்றிலைகளைப் 
பரப்பி ஷ மருந்தை பிட்டுப்போல் வைத்து மறுபடியும் 
வெற்றிலைகளால் மூடவும் . பின்பு அச்சட்டியை மற்றோர் சட் 
டியினால் மூடிச் சீலைமண்செய்து கஜபுடம் போடவும் . 

புடமாறியபின் , செந்தூரத்தை எடுத்து குன்மரோகங் 
களுக்கு , வியாதியின் நிலைமையை அறிந்து , ஒரு வராகனிடை 
செந்தூரத்தைத் தேனிலோ , இஞ்சிச்சாற்றிலோ, பசு வெண் 
ணையிலோ குழைத்துக் கொடுக்கவும் . 


38. குன்மாதிக்கு மருந்து 
புரசமேற் பட்டை மூன்று பலந்தனிற் 

போடுந் திப்பிலி சுக்கு வெள்ளுள்ளியுங் 
கரிமிளகுஞ்சமங் கூட்ட நீரிட்டுக் 

கடாயங்காய்ச்சி வடித்திறுத்துக்கொண்டு 
உரவிலும் வெந்திடுமருந்தை யெலா 

மூடரைத்துக் கடாயத்திலுங்கரை 
பரவியுண்ணக் கொடுத்திடக் குன்மங்கள் 

பாடிலாக்குடிபோற்றேயும் பாருமே 
( இ - ள் ) 

புரசம் பட்டை 3 பலம் 
திப்பிலி 
சுக்கு 
வெள்ளைப் 


(அஎ ) 


பூண்டு 


மிளகு 


இவை யாவற்றையும் ஒன்றிரண்டாய் இடித்துத் தண்ணீரில் 
போட்டுக் கஷாயமாக்கவும் . 

கஷாயத்தை இறுத்து அத்துடன் அடியில் தங்கியிருக்கும் 
சரக்குகளை அரைத்துக் குழப்பிச் சாப்பிடவும் . 

இதனால் குன்மங்கள் தீரும் . 


61 


39. குன்மாதிக்கு நிலவாகைச் 

சூரணம் 
திப்பிலி மிளகுங் கருஞ்சீரகம் பெருங்காயம் சுக்கோமமிந் 
துப்பிது சமமாமிதற்குப்பாதிச் சூரணமா நிலவாகை 
தன்னையே முப்பொடியிலுஞ்சேர்த்து வெருகடி மூட்டு 
வென்னீர் குடித்திரும் பத்தியம் 
உப்புக்கூட்டிப்புளி கசப்பும் வாயுவு மொக்கும் 

பண்டங்கள் தள்ளோடுங் குன்மமே . ( அஅ ) 
திப்பிலி 


மிளகு 


கருஞ்சீரகம் 
சீரகம் 
பெருங்காயம் 

இவை வகைக்கு ஒரு பலம் 
சுக்கு 

எடுத்து நன்றாகச் சூரணம் 
ஓமம் 

செய்து 
இந்துப்பு 
நிலவாகை 4 பலத்தைத் தனியாகச் சூரணித்து , இரண்டு 
சூரணங்களையும் கலந்து இடித்து வைத்துக் கொள்ளவும் . 
வெருகடிப்பிரமாணம் வென்னீருடன் சாப்பிட்டுவரக் குன்மங் 
கள் தீரும் . 

பத்தியம் : -- உப்பு சேர்க்கலாம் . புளி, கசப்பு , வாயுப் 
பண்டங்கள் இவற்றை நீக்கவும் . 


40. குன்மாதிக்கு மருந்து 
இந்துப்புங்காயம் வசம்பு வெள்ளுள்ளிய 

மெலும்பிச்சங்கனி நேர்கொடுவேலிவேர் 
நைந்து நாரத்தங்காய் நிகர்சீந்திவேர் 

நாட்டிதெல்லா மரைத்தேரண்டெண்ணையிற் 
தந்தெரித்துப் பதத்தில் வடித்தெடு 

சாப்பிடக்கேளிது தள்ளு நோய்களை 
வந்தெரிகுன்மமுஞ்சத்தி குன்மமும் 

வலிகுன்மங்களிதை மாற்றும் வாய்மையே . 


( அக ) 


52 


11 


12 


இந்துப்பு ( பொரித்தது ) 1 பலம் 
காயம் 
வசம்பு 
உள்ளிப்பூண்டு 
எலுமிச்சங்காயளவு 
கொடுவேலி வேர் 
நாறத்தங்காயளவு 
சீந்தில்கொடி வேர் 


இவைகளை எடுத்து 
எல்லாவற்றையும் 
சேர்த்து அரைத்து . 


1 


4. சேர் விளக்கெண்ணையில் கலந்து அடுப்பிலேற்றிப் பதத் 
தில் இறக்கி எண்ணையை வடித்துக்கொள்ளவும் . 
இதை அனுதினம் ஓர் காசிடை சாப்பிட்டுவர 


( 1 ) எரிகுன்மம் 
(2 ) சக்திகுன்மம் 
( 3 ) வலி குன்மம் 


இவை தீரும் . 


என்ன 


41. குன்மாதிக்கு மருந்து 


இரதநாவி மநோசிலை கெந்தகம் 

இடுவெண்கார நேர்வாள நவச்சாரம் 
அரிதார மிளகுஞ் சுக்குந் திப்பிலி 

யாமலகங் கடுக்காய் தான்றிக்காயுஞ் 
சரியிடை யொரு சாமங் கரிசாலைச் 

சாற்றினாலரைத்துப் பருத்திவிதைப் 
பிரமாணமுண்டை செய்திஞ்சிச் சாற்றிடும் 

போட்ட குன்ம வாதங்கள் தீருமே . 


( கூய ) 


63 


92 


13 


நன்கு 


மிளகு 


( இ - ள் ) 
சுத்திசெய்த பாதரஸம் 
சுத்திசெய்த நாபி 

மனோசலை 
நெல்லிக்காய் கந்தகம் வை வகைக்கு 
நேர்வாளம் 

1 வராகனிடை 
பொரித்த வெண்காரம் 

எடுத்து 
சுத்தி செய்த தாளகம் 

இடித்து கையாந்தக 

ரைச் சாற்றினால் ஒரு 
சுக்கு 
திப்பிலி 

அரைத்து 
நெல்லிக்காய் 
கடுக்காய் 
தான்றிக்காய் 

பருத்தி விதைப் பிரமாணம் உருண்டை செய்யவும் . 
மாத்திரையை இஞ்சிச் சாற்றில் கொடுத்துவர 

1. எட்டு குன்மங்களும் 
2. வாயுவும் தீரும் 


ஜாமம் 


நன் 


42. குன்மாதிக்கு லேகியம் 
கடுக்காயைந்து மிளகுழக்காகு மேற் 

கடுகுரோணி யிருவராகனிடை 
இடுகருஞ் சீரகத்துடன் றிப்பிலி 

யிதிற் சுத்தி வாள மூன்று முக்காற்பலம் 
முடுக்கிடு வாய்விளங்க மரைப்பல 

மூலியெல்லாம் வறுத்துத் தூளெண்ணையாற் 
படுக்கு லேகிய மந்தாக்கினி யெரி 

பாக மாயெடுத்துண் ணொருவேளைக்கே 
புளியங்கொட்டை யளவிடக்குன் மாதி 

போக்கு மேல்வயிற்றிற் கண்டிப்புண்டாகி 
களியு மண்டலங்காலரை கொண்டிடக் 

காணாதோடுங் கடும் பத்தியமிது 
புளியுமுப்புக் கசப்பும் புகையிலை போக்கி 

வென்னீர் பழக்கஞ்செய் நோயுற்றும் 
எளியராகுஞ் சவலைக்குத் தேற்றுந் 

தாயென வருஞ் சரபேந்திரனியல் பிதே . 


( சுக ) 


( கூ ) 


64 


மிளகு 


( இ.ள் ) 
கடுக்காய் - 5 

1 உழக்கு ( பட்டணம்படி ! ) 
கடுகு ரோகிணி 2 வராகனிடை 
கருஞ்சீரகம் 

4 பலம் 
திப்பிலி 
சுத்திசெய்த நேர்வாளம் ,, 
வாய்விடங்கம் 

,,, 


- 


ஷை சரக்குகளைப் பொன் நிறமாக நன்கு வறுத்துப் பொடி 
செய்து வெல்லம் சேர்த்து ஆமணக்கெண்ணெய் விட்டு மந்தாக் 
கினியாக எரித்து லேகியம் செய்து ஒரு வேளைக்குப் புளியங் 
கொட்டையளவு சாப்பிட குன்மம் தீரும் . முக்கால் மண்டலம் 
சாப்பிட வயிற்றிலுண்டான கண்டிப்புத்தீரும் . 


பத்தியம் : - புளி , உப்பு , கசப்பு , புகையிலை நீக்கவும் , 
வென்னீர் உபயோகிக்கவும் . 


43. குன்மாதிக்கு நரசிங்க 

ரசாயனம் 


கொடுவேலிவேர் சேங்கொட்டை யிருவகைக் 

கூறு முப்பத்திரண்டு பலம் ரெட்டித் 
திடு சதாவரிமூல நெரிஞ்சிக்கா 

யிதுவகை யொன்றுக் கெண்பலமாய் நிறு 
நெடுநிலப் பனை மூல நாலைந்திது 

நேர்பலந் தேன்பலம் பதினாறது 
விடு பசுநெய் பலமெட்டுச் சீனியு 

மேற்பல மிருபத்தைந்து மீட்டுமே 


( கூ .) 


65 


மீட்டிதெல்லாமிடித்து நெய் தேன் சீனி 

விடு கலந்தொருநெய்ப் பானையில் வைத்து 
நாட்டிலிந் நரசிங்கரசாயன 

நாமங்கொள்ள திகாலையு மாலையுங் 
கூட்டிரண்டு வராகனிடை வீதங் 

குன்ம மஞ்சுமகோதரம் பாண்டுவுங் 
கொட்டி வாதம் பித்தங் கபக்கூட்டமுங் 

குட்ட மூவா றுந்திக் கட்டி தீருமே 


( கச ) 


} 


( இ - ள் ) 
சுத்திசெய்த கொடிவேலி வேர் 

சேங்கொட்டை 
தண்ணீர் விட்டாங்கிழங்கு 
நெரிஞ்சிக்காய் 
நிலைப்பனைக்கிழங்கு 
தேன் 
பசுநெய் 
சீனி 


- 


இவை வகைக்கு 

16 பலம் 
64 பலம் 
8 பலம் 
20 பலம் 
16 பலம் 
8 பலம் 
25 பலம் 


- 


ஷை சாக்குகளை நன்கு சூரணம் செய்து நெய் , தேன் , சீனி 
இவை ஒன்றுபடக் கலந்து ஒரு நெய்தடவிய பானையில் வைக் 
கவும் . இதன் பெயர் நரசிங்கரஸாயனம் . காலையிலும் மாலை 
யிலும் 2 வராகனிடை வீதம் சாப்பிடவும் .. 


இதனால் தீரும் வியாதிகள் : 


1. ஐந்துவித குன்மங்கள் 
2. மகோதரம் 
3. பாண்டு 
4. வாதம் , பித்தம் , கபம் என்னும் திரி தோஷங்கள் 
5. பதினெட்டுவகைக் குஷ்டரோகங்கள் 
6. வயிற்றுக்கட்டி 


9 


66 


44. குன்மாதிக்குக் குக்குலாதி 

குளிகை 


சந்தம் வேறு 


சீந்திற்றண்டு மேற்றோறிருத்தியதை 

சிறுகவே நறுக்காறைந்தும் 
ஏய்ந்திரண்டு பலமாம் பதக்கு நீர் 

இட்டுக்குக்கில் பலமைந்துடன் 
றேய்ந்தரப் பொடியிட்டுந் திரிபலை 

சேரிரு பலங்குறுணியாய்க் 
காய்ந்த நீர் கிட்டிகட்டிப் பிழிகொண்டு 

கைபழக்கிடுஞ் சட்டியே 


சட்டிக்குள்ளிட்டுக் காய்ச்சிப் பாகுபதம் 

தன்னிற் றிரிபலை யிருவராகனும் 
இட்டிடை திரிகடு வராகனிடை 

யிரு மூன்றுஞ்சிவதை யொன்றரை 
கட்டிடை வராகளிடை யிட்டுமேற் 

காட்டினாமணக்கின் பருப் 
பொட்டிய . பலமொன் றரையுடனும் 

உற்ற வாய்விளங்கமுமிடேன் 


( கசு ) 


பலமிரண்டரை யிதையிடி வடிப் 

பண்ணிமுன்ன முதசர்க்கரை 
நலமிரண்டரைப் பலமுரைந்திட 

நல்ல மேற் பொடித் தூவியே 
கலமெழுகு பதங்காண கப்பையிற் 

கட்டிடாமலுந் துளாவியே 
லகிற்க் கொரு வராகனாசவிடை 
விட்டுங் குளிசையுமிட்டிடேன் 


( கஎ ) 


67 


வைத்துக்கொண்டுடலஞ் சுத்திசெய்து பின்வாங்கழாக்குப் 

பசும் பாலிலே 
உத்தொரு குளிகை துய்த்து மண்டலமுமுட்கொளக்குன் 

மஞ்சோகை 
பௌத்திரங் குட்டஞ் சிலந்தி பாண்டுகளொட்டு மேக 

மெலும்புருக்கியும் 
பத்தியமிரு மக்கினி மந்தம் பார்ரோகமெல்லாந் தீருமே . 

( அ ) 
( இ - ள் ) 

சீந்தில் கொடியைக் கொண்டுவந்து , மேல் தோலை நீக்கி , 
சிறு துண்டுகளாக நறுக்கி 32 பலம் எடை 

32 பலம் எடை அத்துண்டுகளை 
எடுத்துக்கொள்ளவும் . 


குக்கில் 


5 பலம் 
தேய்ந்த இரும்புத் தூள் 2 பலம் . 
கடுக்காய் 
நெல்லிக்காய் 

வை மூன்றுஞ் சேர்ந்து 2 பலம் 
தான்றிக்காய் 


க்ஷ 6 சரக்குகளையும் இரண்டு மரக்கால் ஜலத்தில் போட்டு 
ஒரு மரக்கால் அளவுக்குச் சுண்டக் காய்ச்சவும் . சக்கைகளைக் 
கிட்டி கட்டிப் பிழிந்து கொண்டு, கஷாயத்தை ஒரு பழகிய சட்டி 
யில் ஊற்றவும் . பின்பு 

பின்பு கஷாயத்தைக் காய்ச்சிப் பாகுபதத் 
திற்கு வரும்போது ,, 


சுக்கு 


நன்கு 


. 


கடுக்காய் 

இம்மூன்றும் 
நெல்லிக்காய் சேர்ந்து 2 வரா 
தான்றிக்காய் கனிடை 

2 வராகனிடை 
திப்பிலி 

இவைகளை 
இடித்து 

வஸ்திரகா 

யம் செய்து அதனு 
காட்டாமணக்கின் 

டன் சேர்த்து 
11 பலம் 
பருப்பு , 
வாய்விளங்கம் 

21 பலம் 
சீந்தில்சர்க்கரை 

2 ) பலம் 


மிளகு 


சிவதை 


11 


2 


68 


இவற்றை மேலேசொன்ன பாகில் போட்டுக் கரண்டியில் 
ஒட்டாவண்ணம் மெழுகுபதத்தில் இறக்கவும் . பிறகு அதை 
வராகனிடை 

எடையுள்ள குளிகைகளாக உருட்டிக் 
கொள்ளவும் . எண்ணை தேய்த்து ஸ்நானம் செய்து மற்றொரு 
நாள் பேதிக்கும் சாப்பிட்டு உடம்பை சுத்திசெய்துகொண்டு 
உழக்குப் பசும்பாலில் தினம் ஒரு குளிகைவீதம் 45 நாட்கள் 
சாப்பிடவும் . 
இதனால் தீரும் வியாதிகள் : 

1. குன்மம் 
2. சோகை 
3. பௌத்திரம் ( பகந்தரம் ) 
4. குஷ்டம் 
5. நரம்புச்சிலந்தி 
6. பாண்டு 
7. ஒட்டுமேகம் 
8. எலும்புருக்கி 

9. அக்கினிமந்தம் 
இச்சா பத்தியத்துடன் இருக்கவும் . 


45. குன்மாதிக்கு மருந்து 
கெந்தக மனோசிலையுந் திப்பிலி கேளுஞ் சாதிலிங்கமிரதமும் 

இந்துப்பு மிதுவகைக்கு முக்கழஞ்சிட்டரை பொடிகாந்தமும் 
வந்தறுகழஞ்சொருவகைக்கிடு மற்றுங்குமரியால் மத்தித்தே 
இந்தமாமருந்திருப்பு வட்டிலிலேற்கத்தேங்காய் போற் 

பூசுமே . ( கூசு ) 
பூசி வட்டிலைப் புழுங்கல் நெல்லினுட்போட்டு நாலுநாட் புதை 

தெடுத் 
தாசி பனவிடை மதுவிலாவது வாவின் வெண்ணை தனிலாவது 
பேசிய வெல்லக்கட்டியாவதிற் பெற்றதிலீட விட்டிடும் 
பாசிசேர் குன்மமெட்டும் பீலிகை பாண்டு சோகை முதற் 

றீருமே ( 1 ) 


69 


11 


இவை வகைக்கு 


( இ - ள் ) 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கந்தகம் 

மனோசிலை 
திப்பிலி 
லிங்கம் 

பாதரஸம் 
பொரித்த இந்துப்பு 
சுத்தி செய்த அரப்பொடி 6 கழஞ்சு 
சுத்தி செய்த காந்தப்பொடி 6 கழஞ்சு 


3 கழஞ்சு 


இவைகளைக் கல்வத்தில் போட்டு கற்றாழைச் சாற்றால் 
நன்கு அரைத்து ஒரு இரும்பு வட்டிலில் ஒருவிரல் கனத்திற்குத் 
தேங்காய் மூடியுள் இருப்பது போல் பூசவும் . பின்பு இதைப் 
புழுங்கல் நெல்லினுள் நான்கு நாட்கள் புதைத்துவைக்கவும் . 


வட்டிலில் உள்ள மருந்தை எடுத்துப்பொடி செய்து ஒரு 
பனவிடை தேனிலாவது , பசு வெண்ணையிலாவது அல்லது 
பனைவெல்லக்கட்டியிலாவது உட்கொள்ளவும் . 


1. குன்மம் எட்டுவகை 
2. பீலிகை எனும் மண்ணீரல் வீக்கம் 
3. சோகை 

பாண்டு 


இவை தீரும் . 

. 


பாதரஸம் - 4 கழஞ்சு என உரையில் காணப்படுகிறது . 


46. குன்மாதிக்குத் தாம்பிர பற்பம் 
செம்பரப்பொடியை யிருகழஞ்சிரதங் கெந்தியவ்வளவிடும் 
இம்பாப் பொடியிலு முழக்குடனிதுகளும் பொடிவெற்றிலை 
அம்பினாற் குழைத்ததையோர் செங்கலையழகு மடலெனக் 

குழிசெய்தே 
தம்பினூமத் திலை தனையரை குழியிற்றடவிக்குழை மருந்தை 

யுமிடேன் . ( ளக ) 
இட்டு முற்படிப் பூசியோர் செங்கலிணையமூடி மண்சேலைசெய் 
தொட்டுங்கெச புடமிட்டேயாறியெடுந்தூயபற்பமிது 

நேத்தியாம் 
எட்டுக்குன்மங்கள் தீர்க்குந் தேனிலிடுமிலது கருப்புட்டி 

தனிலிடும் 
விட்டுவாத குன்மந்தீர விஞ்சி ரசமேவிக்கொள்ள நலமெத்தவே 
( இ - ள் ) 

( உ ) 
சுத்தி செய்த தாமிரம் ராவிய பொடி 


- 


10 கழஞ்சு 


பாதரஸம் 


1 , 


கந்தகம் 


இரும்பு அரப்பொடி 


1 உழக்கு 


1 


வற்றைக் கல்வத்திலிட்டு வெற்றிலைச் சாற்றினால் ஒன்று 
பட அரைத்து உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 

ஓர் செங்கல்லில் குழியொன்றைச் செய்து அந்தக்குழியில் 
ஊமத்தை இலையை அரைத்துத் தடவி மேற்சொன்ன மருந்தை 
வைக்கவும் . 

ஊமத்தை இலையை அரைத்துத் தடவிய குழியுள்ள 
மற்றொரு செங்கலை முதல் செங்கலின் மேல் பொருந்தும்படி 
வைத்துச் சீலை மண் செய்து கெஜபுடம் போடவும் . புடம் 
ஆறிய பின் சுத்தமான 

சுத்தமான பற்பத்தை எடுத்து ஒர் அரிசியிடை 
அளவு தேனிலாவது , பனை வெல்லத்திலாவது சாப்பிட எட்டு 
வகைக் குன்மங்கள் தீரும் . 

இஞ்சி ரசத்தில் சாப்பிட வாதகுன்மம் நீங்கும் . 


71 


47. குன்மாதி பலவகைக்கு மருந்து 


தவளக்குங்கிலியத் தூள் கடுக்காயுந்தஞ்சை நகரக் கிட்டந் 

தான் பொடி 
துவள வகைக்கொரு சேரதாயிடுந்துளசியஞ்சிலை நொச்சியும் 
பவள முறுக்கிலை யூமத்தினிலை பருத்தியிலையுத்தாமணியிலை 
நவமதாறு வகையொன்றுஞ்சேசொன்றுரசமும் வாங்கி 

யிரதமுமிடேன் . ( க ) 


வை 


இடுமுன்றூளையுவிந்தச்சாற்றினாலிட்டுத்துழவிது பிசினைநேர் 
எடுகிண்டியதைத் தூதுவளங்கனியென்னக்குளிகை 

செய்தே நெயில் 
அடுகருப்புட்டியா தலனு பானமாகுங் கெடும் பலகுன்மமும் 
விடுமே பலவித நோயுந் தீருமென்று விளம்பினான் சரப 

வேந்தனே . (எச ) 
( இ - ள் ) 

வெள்ளைக்குங்கிலியத் தூள் 
கடுக்காய் 

வகைக்கு 
வல்லத்துக் கிட்டான் தூள் 

1 சேர் 
துளசி 
அஞ்சிலை நொச்சி 
செம்முருக்கு இலை 

இவற்றின் சாறு 
கரூமத்திலை 

வகைக்கு 1 சேர் 
பருத்தி இலை 
உத்தாமணி இலை 
சுத்தி செய்த பாதரசம் 1 சேர் 


முதலிற் சொன்ன 3 சரக்குகளை இடித்துப் பாதரஸத் 
துடன் சேர்த்து ஷ சாறுகளை விட்டுத்துழாவி , அடுப்பிலேற் 
றிப் பாகு பதத்தில் கிண்டி யிறக்கவும் . 


இதைத் தூதுவிளங்காய் அளவாக மாத்திரைகள் செய்ய 
வும் . இதைக் கருப்புட்டி (பனை வெல்லம் ) யில் சாப்பிட எட்டு 
குன்மங்களும் தீரும் . 


72 


48. குன்மாதி சகலத்துக்கும் 

மருந்து 


உள்ளி சாரணை மூலமிரு வகை யொன்றுக்கொரு 

பலமாஞ்சதிரக் 
கள்ளிப்பால் குத்தி மேலரைத்திது கந்த மூலத்தினுள் 

வைத்தே 
ஒள்ளெரிப் புடமிட்டரைத்த பினுற்றதான்றிக்காயள 

வுண்டை 
வள்ளிதாய்ச் செய்து கஞ்சியிற்கொடு வயிறுபோகக் குன் 

மாறுமே . ( எடு ) 


ம 


சகல குன் மமுந்தீர்க்கு மிம்முறை தருமருந்தினாலரோசிகம் 
நிகழுமாகிற் கூழ்காய்ச்சி மூன்று நாள் நேர்குடித்திடவும் 

பார் நலம் 
பகலவனிகராகப் புவி தனிற் பார்நோயிருட்குறும்பினை 
யகலப்போக்கி மனுமுறையைப் பாலனஞ்செயண்ணற் 

சரபப் பெருமான் சொலே ( சு ) 
( இ - ள் ) 

இவை வகையொன் றுக்கு 

} 
வெள்ளைச்சாரணை வேர் 

1 பலம் எடுத்து 


பூண்டு 


சதுரக்கள்ளிப்பால் விட்டரைத்து அதைக் கருணைக்கிழங் 
கினுள் வைத்துப் புடமிட்டுப் புடமாறியபின் அதை நன்கு 
அரைத்துத் தான்றிக்காயளவு உருண்டைகள் செய்யவும் . கஞ் 
சியில் இவ்வுருண்டையைச் சாப்பிட்ட நன்கு பேதியாகிக் குன்மக் 
தீரும் . 


அரோசிகம் ஏற்பட்டால் 3 நாட்கள் கூழ் சாப்பிடவும் , 


73 


49. குன்மாதிக்குப் பஞ்சலவணச் 

சூரணம் 


எருக்கின் பூப்பிடியிரண்டுங் கல்லுப்பிரு பலங்கழற் 

கோடிவிதை 
எருக்கம் பழுப்பிருவகைக் கோரன்பதாயிதை யோர்கல 

சத்துளிட்டுமேற் 
பொருதகவோடிட்டு மூடிச் சேலை மண்பொதிந்து செய் 

துங் கள்ளிவிறகினால் 
எரிக்க மூன்று நாட் பற்பம் பல குன்மமேகுந் தேனிற்றின 
மிருவதே 

( எ ) 
( இ - ள் ) 

எருக்கின் மொட்டு 2 பிடி 
கல்லுப்பு 

2 பலம் 
கழற்கோடிவிதை ) 
எருக்கம்பழுப்பு இவை வகைக்கு 50 
இவற்றை ஓர் பானையில் போட்டு , அதன் வாயை மற்றோர் 
மூடிகொண்டு 

மூடி 

சீலை மண்செய்து அடுப்பின் மேலேற்றிக் 
கள்ளிக் கட்டை விறகினால் மூன்று நாள் எரிக்கவும். இதை 
இருபதுநாள் வெருகடி வீதம் தேனில் சாப்பிடக் குன்மம் தீரும் . 


50. குன்மாதி குடாரம் 


இரதங்கெந்தக நாவிதாளகமிடு நேர்வாளம் வெண்காரமுந், 

திரிபலா திரிகடுகி தாவதுஞ் சேரக்கூட்டிதிற் பாதியாய்த் 
தரு நேர்வாளமுஞ் சுட்டுச் சாம்பலது தானும் பாதியிஞ்சிச் 

சாற்றிலே 
ஒரு நாள் விட்டரை குன்றி நிகருண்டை 
யுருட்டி நிழலுலர்த் தெடுத்திடேன் , 

( ளஅ ) 


10 


74 . 


எடுத்தோருண்டையை யிஞ்சிச்சாற்றினில் 

இடலாங்குன்ம மென்றதுக்கெலாங் 
கடுத்து மண்டலங் கொள்ளு நாட் 

கழிந்ததுக்கிரண்டு மண்டலங்கொளும் 
படுக்குமோர் தயிர் பாலுஞ்சேர்த்துப் புளி பத்தியங் 

கைப்புத் தள்ளிடு 
சடுத்தம் பேசி குன்மநோயைப் போக்குமுறை 
சாற்றினார் சரபவேந்தனே . 

( க ) 
( இ - ள் ) 
சுத்திசெய்த பாதரசம் 
நெல்லிக்காய்கந்தகம் 

இவை 

வசைக்கு 1 
நேர்வாளம் 

பலம் 
பொரித்த வெண்காரம் 
கடுக்காய் 
நெல்லிக்காய் 

இவை மூன் றுஞ்சேர்ந்து 1 பலம் 
தான்றிக்காய் 


நாயி 
தாளகம்: 


} 


சுக்கு 
மிளகு 


13 


திய 

ப்பிலி 
இவைகளை நன்றாக அரைத்து இவைகளின் மொத்த எடை 
யில் பாதி எடை ( 4 பலம் ) நேர்வாளஞ் சுட்ட சாம்பலைச் 
சேர்த்து , 2 பலம் ( 1 சேர் ) இஞ்சிச்சாற்றிலே ஒரு நாள் 
அரைத்து ஒரு குன்றுமணி அளவாக உருட்டி நிழலில் உலர்த்தி 
வைத்துக்கொள்ளவும் . தினம் ஓர் உருண்டைவீதம் இஞ்சிச் 
சாற்றில் 45 நாட்கள் சாப்பிட குன் மந் தீரும் , 

நாள்பட்ட குன்மந் தீர 90 நாட்கள் சாப்பிடவும் . 
பத்தியம் 1. மோர் , தயிர் , பால் சேர்க்கலாம் 

2. புளிப்பு , கசப்பு நீக்கிவிடவும் 


75 


51. குன்மாதிக்குக் குமரிபற்பம் 


ஒரு கழஞ் சிரதமைங் கழஞ்சிய்யமுற்ற பொடியது 

மனோசிலை 
இரு கழஞ்சி கெந்தியிடுங் கழஞ்சிரண்டு மிதை நிறுங் 

குமரிச்சாற்றினால் 
ஒருமையாம் மைப்போலரைத்திதை யோட்டுங்கல் 

வத்திலப்பியே 
பரிதிமுன் வைக்கப்பற்பமாகிடும் பருங்கடுக்காய்த்தூள் 
முப்பங்கே 

( mu ) 


பங்கிரண்டிடுமிந்து லவணமும் பார் மிளகுஞ்சுக்குத் 

திப்பிலி 
இங்கிம் மூன்றுந் தூளிரண்டு பங்கிட்டு மிவையுமுந்தின 

பற்பத்தின் 
நங்கலந்து கரிசாலை நீரொரு நாளெலா மரைத் துருட்டிடுந் 
தங்கமாத்திரையொரு வராகனிடை தக்கதொன்று 
மிஞ்சிச் சாறிதே 

( எயக ) 


பஞ்சகோசலத்தாதல் குடிநீரிர் பலநோய் கண்டனு 

பானத்தில் 
மிஞ்சிடாமற் கொடுசகல குன்மங்களும் விட்டுக் 

கூட்டுடனே விழும் 
அஞ்சிமூலமும் பீலிகைக்குட்டமக்கினிமந்தமுதரநோய் 
கொஞ்சம் வெட்கிக் குடிபோகும் விடதங்கொள்ளு 
நாட்குடிநீர்க் கொள்ளேன் . 

( ளயஉ) 


1 


புங்கம் பட்டை யகிற்பட்டை சாறணைப்புதுவேர் கொடி 

வேலி வேருடன் 
றங்குந் திப்பிலி மிளகுசுக்கது சைந்தலவணங் கடுக்காயிடும் 
பங்குஞ்சம நிறுத்திது கடாயமிட்டுப் பருகிராவினிற் 

பத்தியக் 
திங்கும் புளிகைப்புத் தள்ளிடச் சகல தீவினைப் பிணிக 

(mD:-) 


டீருமே , 


76 


( இ - ள் ) 


11 


சுத்திசெய்த பாதரஸம் 1 கழஞ்சு 

வெள்ளீயத்தூள் 5 
மனோசிலை - 2 
நெல்லிக்காய் 
கெந்தகம் ) 2 


- 


39 


இவற்றைக் கல்வத்தில் போட்டுச் சோற்றுக் கற்றாழைச் 
சாற்றினால் நன்கு மைபோல அரைத்து , கல்வத்திலேயே அப்பி 
வைத்து வெய்யிலில் வைக்கவும் . அது பூத்து பஸ்பமாகிவிடும் . 
பின்பு பஸ்பத்திற்கு மூன்றுபங்கு கடுக்காய்தூளும் , 2 பங்கு 
பொரித்த இந்துப்பும் , 


மிளகு 


திப்பிலி 


இவை மூன்றுஞ்சேர்ந்து , பஸ்பத்தில் 

இரண்டுபங்கும் 


சுக்கு 


எடுத்து , இவை யாவற்றையும் கையாந்தகரைச் சாறு விட்டு 
ஒரு நாள் அரைத்து இதை ஒரு வராகனிடை நிறையுள்ள 
குளிகைகள் செய்து , தினம் ஒரு குளிகை இஞ்சிச் சாற்றிலே 
னும் அரிசித் திப்பிலி, கண்டந்திப்பிலி , சவ்வியம் , கொடிவேலி 
வேர் . சுக்கு இவை ஐந்தின் கஷாயத்திலாவது அல்லது நோய்க் 
குத் தகுந்த அனுபானத்திலாவது கொடுக்க சகல குன்மங்களும் 
தீரும் . 


இவை தவிர இம்மருந்தினால் நீங்கும் நோய்கள் : 


1 ) மூலம் 
2 ) பீலிகை யெனும் மண்ணீரல் வீக்கம் 
3 ) குஷ்டம் 
4 ) அக்கினிமாந்தம் 

5 ) வயிற்றுநோய்கள் இவை தீரும் . 
* 80 நம்பர் சுவடியில் அரப்பொடி என்று காணப்படுகிறது . 


77 


மருந்து சாப்பிட்ட அன்றைய ராத்திரி அடியில் கண்ட 
கஷாயம் சாப்பிடவும் : -- 

புங்கம்பட்டை 
அகில்பட்டை 
வெள்ளைச்சாறணை 

இவை வகைக்கு 1 பலம் 
வேருடன் கூடியது எடுத்து , 

இவைகளின் 
கொடிவேலிவேர் மொத்த அளவுக்கு 16 பங்கு 
அரிசித்திப்பிலி 

தண்ணீர் விட்டு , எட்டில் ஒரு 
பங்காக வற்றக் காய்ச்சிடவும் . 


மிளகு 


. 


சுக்கு 


பொரித்த இந்துப்பு 
கடுக்காய் 


இதை இரவில் சாப்பிடவும் . 


பத்தியம் புளிப்பு , கசப்பு தள்ளப்படவேண்டும் . 


a 


52. குன்மாதிக் குடாரம் 


கெந்தகமரி தார மிரதமுங் கேளுந்தாம்பிரப்பற்பமுந் 
தந்திரிபலை திரிகடு மனோசிலை வெண்காரமிவை 

சமங்கொண்டு 
முந்திரட்டி நேர்வாளங் கூட்டெலா முளைக்கையாந்தகரைச் 

சாற்றினா 
லிந்த மருந்தொரு நாளெலா மரைத்திடு குன்றியிடை 
குளிகையே 

( ளயச ) 


கட்டுங்குளிகையை நிழலுலர்த் திவை கடிய விஞ்சிரசந் 


தன்னிலே 


எட்டுவகைக் குன் மந்தீரும் ரோகத்தினினமறிந்தனு 


பானங்கள் 


தொட்டுங்கொடுமுந்தி நோயுமுப் பிசங்கள் சூழுங் 

காய்ச்சல் வெப்புப்பாவையுங் 
கெட்டும் பீலிகை யகுவையுடன் மந்தாக்கினி கடீரு 
மண்டலங்கொளேன் 

( எ NG ) 


18 


சுத்திசெய்த நெல்லிக்காய் கந்தகம் 
தாளகம் 

இவை வகைக்கு 
பாதரசம் 

1 பலம் 
தாம்பிர பற்பம் 
சுக்கு 
திப்பிலி இவை மூன்றுஞ் சேர்ந்து 1 பலம் 


மிளகு 


கடுக்காய் 
நெல்லிக்காய் 
தான்றிக்காய் 
சுத்திசெய்த மனோசிலை 
பொரித்த வெண்காரம் இவை வகைக்கு 1 பலம் 


நேர்வாளம் ( சுத்திசெய்தது ) 16 பலம் 


இவைகளைக் கல்வத்தில் போட்டு இளங் கையாந்தகரைச் சாற்றி 
னால் ஒரு நாள் அரைத்து , குன்றுமணி அளவுக்கு மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . 


இதைத் தினந்தோறும் ஒரு மாத்திரை வீதம் இஞ்சிச் 
சாற்றில் சாப்பிட எட்டுவகைக் குன்மங்களும் தீரும் . 


ரோகத்தின் தன்மையறிந்து தகுந்த அனுபானத்தில் 
கொடுக்க வயிற்றுவலி, வயிற்றுப்பிசம் , வெப்புப்பாவை , பிளீகம் , 
அகுவை ( அரையாப்பு ) மந்தாக்கினி இவைகள் 45 நாளில் 
குணமாகும் . 


53. குன்மாதிக்குக் குமரிப்பற்பம் 


அயப்பொடியிரு பத்தஞ்சுகாசிடையதனிற் பாதிகெந்தகத் 


துடன் 


நயப்பிரு கழஞ்சிரதங் காந்தமுந்தாட்டுமுக் கழஞ்சி 


தானெலாம் 


79 


பயப்பிடுங் குமரிச்சாற்றினேக வரைப்பதையோரெரு 

முட்டையகலமாங் 
கயப்படத்தட்டிக் கலசத்தோட்டினடு காண்வைத்து 
மேல்மூடிடேன் 

(எயக ) 
மூடிப்பின் பரி திமுகத்திற்சாமமொன்று மோடிவைக்கவது 

பற்பமாங் 
கூடத்திரிபலை திரிகடுகுமேற் கூறுஞ்சீரக மிரண்டுடன் 
நாடிந்துப்பு விழாலரிசி யிதுநடை வராகனிடை வகைக் 

கொன்றாந் 
தேடிப்பொடிசெய்து முன் மருந்துடன் சேர்த்துங் கல் 
வத்தரைத்திடேன் 

( எ ) 
எடுத்தோர் காசிடைகொடுப்பாய் குன்மத்துக்கேற்ற 

குடி நீரிலாகுதற் 
கடுத்திடிஞ்சியின் சலத்திலாவது கலந்துண வெட்டுக் 

குன்மத்தைத் 
தடுத்திடு முந்திப் பொருமற் கிராணியைத் தம்பித்தக் 

கினியின் மந்தமும் 
அடுத்த நோய்களெல்லாந்தீரு மிம்முறையை யறியச் 
செய்தான் சரபேந்திரனே 

(ளஅ ) 
( இ - ள் ) 
சுத்திசெய்த இரும்புத் தூள் 

25 காசிடை 
நெல்லிக்காய் கந்தகம் 

121 
பாதரஸம் 

2 கழஞ்சி 
காந்தம் 

3 


இவை யாவையும் ஒரு கல்வத்திலிட்டு சோற்றுக் கற்றாழைச் 
சாறுகொண்டு நன் 

அரைத்து ஒரு எருமுட்டை அகலம் 
அடையாகத் தட்டவும் . பின்பு இதை ஒரு கலசத்தில் வைத்து 
மேலே சில் கொண்டு மூடி வெய்யிலில் ஒரு ஜாமம் வைக்கவும் . 
இப்படி வைத்திடப் பூத்து பஸ்பமாகும் இதனோ 

கடுக்காய் 
நெல்லிக்காய் 
தான்றிக்காய் 


-- 


80 


சுக்கு 


திப்பிலி 


மிளகு 


சீரகம் 
கருஞ்சீரகம் 
இந்துப்பு 
விழலரிசி 


இவைகள் வகைக்கு ஒரு வராகனிடை எடுத்து நன்கு 
சூரணம் செய்து முன் எடுத்த பஸ்பத்துடன் சேர்த்துக் கல்வத் 
தில் ரைத்துக்கொள்ளவும் . 


அன் 


இம்மருந்தை ஒரு காசிடை குன்மத்திற்கேற்ற கஷாயத்தி 
லாவது , இஞ்சி ஸ்வம் ஸத்திலாவது உட்கொள்ள , 


இதனால் தீரும் வியாதிகள் . 
1 ) குன்மம் 
2 ) வயிற்றுப்பொருமல் 
3 ) கிராணி 
4 ) பித்த அக்கினி மந்தம் 


54. குன்மாதிக்கு குடாரம் 


இரதந் தாம்பிரபற்பங் கெந்தகமேற்றநாவி காந்தச் சூரணந் 
திரிபலா தி கருஞ்சீரகங்கடுகுஞ் சித்தராதி வேரின் பட்டையுந் 
திரிகடுகுடன் கடுகுரோகணி சீரகமு மெவட்சாரமும் , 
பரவு வாய்விளங்கஞ் சத்திச் சாரமுடன் பஞ்சலவணம் வெண் 

காரமே ( யை ) 


இதையெலாஞ் சமங்கொண்டு சூரணித் திதிலும் 

பாதிநேர்வாளமாம் 
தனிற் பாதியாயெட்டியினில் விரையிட்டெலாங் கொண்டு 

சூரணித் 
ததையுமாதளம் பழரசத்துளு மஞ்சுதின நனைத்துலர்ந்தபின் 


81 


உதயமேழு நாட்கரிப்பானீரினுளூட்டி நனைத்துலர்ந்தெடுப்பதே 

( ளஉய ) 
எடுத்துஞ் சூரணஞ்செய்து குப்பியிலிட்டடைத்திரு குன்றிநேர் 
கொடுத்திடிஞ்சியீரதத்தினாலாவது கோவிநெய்யிளவெந்நீரிலும் 
அடுத்து வெல்லத்திலு மனுபானங்கொள்ளுமட்ட 

குன்மங்களுஞ்சூலையும் 
விடுத்திடுங் குளிர் மாறலா தியாய் விடமக்காய்ச்சலெல்லாந் 

தீருமே . ( r உக ) 
( இ - ள் ) 
சுத்தி செய்த பாதரசம் 1 பலம் ) 
தாமிர பற்பம் 
சுத்தி செய்த நெல்லிக்காய்கந்தகம் 


நாபி 


29 


காந்தப் பொடி 
கடுக்காய் 

இவை மூன்றுஞ் 
நெல்லிக்காய் 

சேர்ந்து 
தான்றிக்காய் 

1 பலம் 
கருஞ்சீரகம் 


} 


கொடிவேலி வேர் பட்டை 

இவை 


சுக்கு 


மிளகு 


மூன் றுஞ் சேர்ந்து 


இவை வகைக்கு 1 பலம் 
எடுத்து , சுத்தி செய்த 
நேர்வாளம் , 81 பலமும் 
சேர்த்துப் பொடி செய் 
யவும் . இந்தப் பொடி 
யுடன் சுத்தி செய்த 
எட்டி விதை 4+ பலமும் 
சேர்த்து மாதுளை ரஸத் 
தில் 5 தினங்கள் 
வைத்து 

உலர்ந்தபின் 
கரிசாலங்கண்ணிச் சாற் 
றில் ஏழு நாட்கள் அதி 
காலையில் 

ஊறவைத்து 
உலர்த்த வேண்டும் . 


ஊற 


13 


11 


திப்பிலி 

1 பலம் 
கடுகுரோகிணி 
சீரகம் 
யவக்ஷாரம் 
வாய்விளங்கம் 
சக்திக்ஷாரம் 
இந்துப்பு 
கடல்உப்பு 

வை ஐந்தும் 
வளையலுப்பு 

சேர்ந்து 
உவர்மண் உப்பு 

1 பலம் 
அட்டுப்பு 
பொரித்த வெண்காரம் 


12 


உலர்ந்தபின் , அவற்றைப் பொடி செய்து ஒரு சீசாவில் 
வைத்துக்கொள்ளவும் . 

11 


82 


இச்சூரணத்தைத் தினம் 2 குன்றுமணி எடை இஞ்சிச் 
சாற்றிலாவது , பசு நெய்யிலாவது , வெல்லத்திலாவது வெந் 
நீரிலாவது தகுந்த அனுபானத்தில் கொடுக்கப் பின்கண்டநோய் 
கள் தீரும் . 

1. எட்டுவித குன்மங்கள் 
2. சூலை 
3. குளிர் ஜுரம் 

4. விஷமக் காய்ச்சல் 
இது ஒரு சம்பிரதாயமான சூரணம் என்று 80 ம் நெ . சுவடி 
யில் சொல்லப்பட்டிருக்கிறது . 


55. குன்மாதி பதினெட்டுக்கும் 

பஞ்சலவணச் சூரணம் 


பஞ்சலவணத்திலொன்றுக் கொருபடி பகருஞ் 

சதிரக்கள்ளிய தனையே 
நைஞ்சிறுக வரிந்ததுவுமுப்பளவு நாட்டிடொரு புதுப் 

பானையுள் 
மிஞ்சிக் கள்ளிப்பொடி முன் பரப்பிடது மேலுமிலவணந் 


தூவியே 


பஞ்சலவணங் கள்ளிப்பொடியுநிரை நிறைபானையடை 
படமுடிடேன் . 

( கஉஉ ) 
மூடிப்பானைவாயோடு செம்மியதை மொய்மண்சேலை 

செய்மூதெரி 
யாடியறுபது நாடி சென்றவுடனாறி யெடுத்தந்தப் 

பற்பத்துள் 
கூடி மேன்மருந்தோமந்திப்பிலி குறுமிளகும் வகைப் 

பலமொன்றாய்த் 
தேடியிளவறுப்பாய் வறுத்து முற்செய்த பற்பத்துடன் 
சேர்த்திடேன் . 

( ள 2 ) 


83 


( இ - ள் ) 


சேர்த்திரண்டையுங்கூட்டி நேகப்பொடிசெய்து புதுக் 

கலசத்துள்ளே 
கார்த்துவைத்துக்கொண்டு தய காலத்தொரு காசிடை 

நிறுத்துட்கொள்வெந் 
நீர்த்துய்த்திப் படியேழு நாட்செல நின்ற பகைவருஞ் 

சேனையைப் 
போர்த்தொழில் சரபங்கொன்ற சிங்கம் போற்போகும் 
பதினெட்டுக் குன்மமே . 

( ளஉச ) 
இந்துப்பு 
கடலுப்பு 
வளையலுப்பு இவை வகைக்கு 1 படி 
அட்டுப்பு 

உவர்மண்உப்பு 
சதுரக்கள்ளி ( வேருடன் ) சிறுக நறுக்கிய தூள் 5 படி . ஒரு 
புதுப்பானையில் முதலில் இந்துப்பைப் போட்டு அதின்மேல் 
நன்கு அரியப்பட்ட சதுரக்கள்ளியை ஒரு படி போட்டு , அதன் 
மேல் ஒரு படி கடலுப்பைப் போட்டு மறுபடியும் சதுரக்கள்ளி 
1 படியைப் போடவும் . அதின்மேல் வளையலுப்பு 1 படி 
போட்டு சதுரக்கள்ளியைப்போடவும் . இதே முறையில் மற்ற 
உப்புக்களையும் போட்டு பானை நிறைந்த பின்பு அதன் வாய்க் 
குத் தகுந்தபடி ஒரு மூடியிட்டுச் சீலைமண் செய்யவும் . 

பின்பு இதை ஓர் அடுப்பிலேற்றி 60 நாழிகை ( ஒரு நாள் ) 
எரிக்கவும் . ஆறியவுடன் அந்தப்பற்பத்தை எடுத்துக் கீழ்க் 
கண்ட சூரணத்தை சேர்த்துக்கொள்ளவும். 

ஓமம் இவைகளை வகைக்கு 1 பலம் எடுத் 
திப்பிலி , துப் பொன் வறுவலாய் வறுத்துச் 

சூரணித்துக் கொள்ளவும் . 
பற்பத்தையும் சூரணத்தையும் சேர்த்து 

" த்தையும் சேர்த்து நன்கு அரைத்து 
ஒரு புதுப்பானையில் வைத்துக்கொள்ளவும் . 

இச்சூரணத்தை அதிகாலையில் வெந்நீருடன் ஒரு காசிடை 
விதம் எழு நாட்கள் சாப்பிடப் பதினெட்டுவகைக் குன் மக் 
களும் தீரும் , 


} 


மிளகு 


84 


கு 


56. குன்மாதிக்கு மருந்து 
வெள்ளெருக்கின் பட்டையிடி மீட்டிவடிக்கட்டித் 
தெள்ளிடு தூள் நாழியதிற்சேரசமதாகம் 
விள்ளப்புடைத் தாய்ந் திடித்தவ்வீதம் வடிக்கட்டிக் 
கொள்ளிரண்டுங் கூட்டுரலுட் கொஞ்சம் பொடியிட்டே . 

( ளஉரு ) 
விட்டுங்குழித்திரதமிட்டு வெற்றிலைச் சாறூட்டித் 
தொட்டிடி நன்றாய்க்கருப்புத் தோன்றுமதில் மேற்றுள் 
இட்டிடித்தெல்லாபருந்து மேற்றுவைத்துக்கொள்ளும் 
அட்டகுன்மந்தீரும் பத்தியம் பசும்பாற் பருப்பே . ( ளஉசு ) 

( இ - ள் ) வெள் எருக்கின் பட்டையை உரலில்போட்டு நன் 
இடித்துச் சாற்றை வடி க்சட்டிவிட்டுச் சக்கையில் ஒரு நாழி 
எடுத்து மறுபடியும் நன்கு தூள் செய்யவும் . ஓமத்தை நன்கு 
தீட்டிப்புடைத்து வெள்ளெருக்கின் பட்டைக்குச் சமமாகச் * 
சேர்த்து இரண்டையும் நன்கு பொடியாகும்வரை இடிக்கவும் . 
அத்தூளிலே ஒரு பிடி அள்ளி உரலில் போட்டு , நடுவில் குழி 
செய்து அதில் சுத்திசெய்த பாதரசம் ஒரு பலத்தைப் 
போட்டு வெற்றிலைச் சாறுவிட்டு நன்றாகக் கருப்பு நிறம் 
தோன்றும் வரை இடிக்கவும் . இந்தப்பொடியுடன் மீதியுள்ள 
வெள்ளெருக்கின் பொடியையும் சேர்த்து இடித்து வைத்துக் 
கொள்ளவும் . 

இச்சூரணத்தைத் தினம் ஒரு காசிடை பசும்பாலுடன் 
உட்கொள்ள எட்டுவகைக் குன்மங்களும் தீரும் . 
பத்தியம் : பாசிப்பருப்பும் பாலும் உபயோகப்படுத்தவும் . 
* 80 

80 நம்பர் சுவடியில் ஓபம் மூன்றுபலம் என்று 
கண்டிருக்கிறது . 


57. குன்மாதி மருந்து 
இலைக்களியிலைப் பலமுமீரிரண்டோர் சட்டி 
நிலைக்கடி பாப்பதின் மேல் ரெண்டுபல முப்புங் 
கலைக்கதிரின் மேல்வைத்த பின்னுங் கள்ளியிலை மூடித் 
தலைக்கு மறுசட்டிகொண்டு தான் கவிழ்த்து மூடிடேன் . 

( ளஉஎ ) 


85 


மூடிடும் விளிம்பு சுத்தி மொய் மண் சேலை. செய்தே 
கூ.டியடுப்பேத்தி யெரிக்கொள்ள நாலுசாமம் 
ஊடியெடு பற்பமிதிலுள்ளி பலமைந்துந் 
தேடியிடு சுக்கிந்துப்பு திப்பிலி வசம்பே . ( எஉ.அ ) 
ஏலம்பொட்டிலுப்பு மிளகிந்த வகையேழுங் 
கோலமொன்றுக்கொன்று பலங்கொண்ட சமதாகம் 
ஏலும் பலமைந்து மருந்தெல்லாங் கூட்டிப்பாதி 
யாலு மிளகரணையின் வேரதின் பட்டையும்பாதி . ( ளஉக ) 


கூட்டிதெல்லாஞ்சுக்குடி நீர் கொண்டரைகழற்போற் 
காட்டிடுண்டை நாகரக்கடாய மிட்டரைத்தே 
ஊட்டிடொரு மண்டலமு முப்பும் புளித்தள்ளிக் 
கூட்டிக்கெற்பசூலைப் பக்கக்குன்மம் குடிப்போமே . 

( ளய ) 


( இ - ள் ) இலைக்கள்ளியிலை நான்குபலம் ஒரு புதுச்சட்டியில் பரப்பி 
அதன்மேல் இரண்டு பலம் இந்து உப்பைத் தூவி அதன் மேல் 
திரும்பவும் நான்கு பலம் கள்ளியிலைகளைப் பரப்பி மற்றொரு 
சட்டியினால் அதன் வாயை மூடிச் சீலைமண் . செய்யவும் . 

இதை அடுப்பின் மேலேற்றி 4 ஜாமம் எரிக்கப் பற்ப 
மாகும் . 

இந்தப்பற்பத்துடன் , 
வெள்ளைப்பூண்டு 

5 பலம் 
சுக்கு 

| பலம் 
இந்துப்பு 
திப்பிலி 
வசம்பு 
ஏலம் 

இவைகளையும் 
பொட்டிலுப்பு 
மிளகு 
ஓமம் 

5 பலம் 
மிளகறணைவேர்ப் பட்டை 8 பலம் 


சேர்த்து 


இவற்றையெல்லாம் சுக்குக் கஷாயத்தில் அரைத்துக் கழற் 
கோடி அளவு உருட்டவும் . 


86 


உருண்டைகளைத் தினம் ஓர் உருண்டை வீதம் 
சுக்கு கஷாயத்திலே காலை வேளையில் 45 நாட்கள் சாப்பிடவும் . 
பத்தியம் : உப்பு , புளி தள்ளிவிட வும் 
இதனால் தீரும் வியாதிகள் : 
1. கர்ப்பசூலை 
2. பக்கசூலை 
3. குன்மம் 


58. குன் மாதிக்குக் கோடாசுழிக் 

குளிகை 
வெண்கார நாவி சுக்கு மிளகுகடுக்காயும் 
மண் காசண்டிப்பிலி நெல்லி மால் தாரந்தான்றி 
பண்காணிரதம் வகைப்பாரொரு கழஞ்சாங் 
கண்காணேர்வாள மிடச்காண் களஞ்சீராறே ( ளகக ) 
இவ்வகையெல்லா முருக்கினிலை ரசத்தாலாட்டி 
யவ்விழுதைக்குன்றி மணி யளவிற் பிரமாணங் 
கவ்வுருண்டை செய்து நிழற் காட்டுலத்தெடுத்து 
வவ்வுமட்ட குன்மத்துக்கு மாட்டிஞ்சிச்சாறே ( ள உ ) 
சூலைக்காச்சற் சோகையுந் தித் தோடங்கள் முத்தோடம் 
பீலிகை வயிற்றுள் வலிப்பெருஞ் சுவாசங்காசம் 
ஏலிவைக்குருண்டையொன்று மிஞ்சிரசத்தூட்டிக் 

காலுமஞ்சுக்காச் சலுக்குங்கன்னி முலைப்பாலே ( ள ) 
இ - ள் ) பொரித்த வெண்காரம் 

சுத்திசெய்த நாபி 


சுக்கு 


மிளகு 


இவை வகைக்கு 


ஒரு கழஞ்சு 


கடுக்காய் 
திப்பிலி 
நெல்லிக்காய் 
சுத்திசெய்த தாளகம் 
தான்றிக்காய் 
சுத்திசெய்த பாதரஸம் 
சுத்திசெய்த நேர்வாளம் 


12 கழஞ்சு 


87 


நன்கு 


இவைகளைக் கல்வத்திலிட்டு முருங்கை இலைச் சாற்றினால் 

அரைத்துக் குன்றுமணி அளவில் மாத்திரைகளாக 
உருட்டி நிழலில் உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . 
இஞ்சிச்சாற்றில் தினம் ஒரு மாத்திரை சாப்பிடவும் . 

இதனால் தீரும் வியாதிகள் : 
1. சூலை 
2. காய்ச்சல் 
3. சோகை 
4. வயிற்று நோய்கள் 
5. சன்னிபாதம் அல்லது சன்னி 
6. பீலிகை 
7. பெருஞ்சுவாசகாசம் 
வாதம் , பித்தம் , கபம் முதலிய காய்ச்சல்களுக்கு மாத்தி 
ரையை முலைப்பாலில் சாப்பிடவும் . 

80 ம் நம்பர் சுவடியில் : 
ரசனத்துக்கு கஞ்சாங்கோரைக் கஷாயத்தில் சாப்பிடவும் . 


59. குன்மாதிக்குத் ததாமிர பற்பம் 

தாம்பிரத்தின் றகடீசற்றன்னிற கைப்போலும் 
மேம்பட வடித்துப்பல மீட்டு வாய் மூன்றும் 
மாம்பிரதமூன்று பலமற்றுங் கெந்திமூன்றுந் 
தாம்பலம் பொடித்தொரு கொட்டாங்கச்சியிலிட்டே 

( ச ) 
இட்டெலும்பிச்சம்பழச் சாறிட்டு மூன்றுநாளுங் 
கட்ட வெய்யில் வைத்துப் பற்பங்கண்டபின்பெடுத்து 
மட்டொரு சிமிழிலிட்டு வைப்பாய் குன்மம்போக்குக் 
திட்டம் பனவிடையுள்ளி தேன்சர்க்கரைகொள்ளேன் . 

( கரு ) 
( இ - ள் ) 3 பலம் தாம்பிரத் தகடு ஒன்றை ஈசல் இறகைப்போல் 
மெல்லியதாக அடித்து , 
சுத்திசெய்த பாதரஸம் 

நெல்லிக்காய் கந்தகம் 


88 


இம்மூன்றையும் அரைத்து ஓர் கொட்டாங்கச்சியில் 
வைத்து எலுமிச்சம்பழச்சாற்றை ஊற்றிப் பற்பமாகும்வரை 
( 3 நாட்கள் ) வெய்யிலில் வைக்கவும் . இதை ஒரு சிமிழில் 
வைத்துக் - குன்மத்திற்கு ஒரு 

பனவிடை தேனிலாவது , 
வெள்ளைப்பூண்டுச் சாற்றிலாவது ,, 

சர்க்கரையிலாவது 

உட் 
கொள்ளவும் . 


60. குன்மாதிக்குக் கோமிய 

லேகியம் 
கோசலத்திலீரெண்படிக் குள்ளிடுங்கடுக்காய் 
வீசிடு நூறொன்றிரண்டாய் விள்ளத்தட்டிப் போட்டே 
கூசிட நாலொன்றாக்கிக் கொள்ளவத்தக் காய்ச்சிப் 
பேசுங்கொடிவேலி சுக்கும் பெருஞ்சிவதை வேரே . 

( ள ... ) 
ஒரு படி விழாலரிசி யொக்க மூவகைக்குந் 
தருவது முக்காசிடையாய்த்தான் பொடித்துத்து விக் 
குருகும் பதத்தோடிறக்கிக் கொடுக்கவெட்டுக் குன்மம் 
இருபது பிரமியங்களிருகாலோச்சற் போமே . ( ள..எ ) 

பசுவின் மூத்திரம் 16 படி எடுத்துக்கொண்டு , அதில் 
100 கடுக்காயை ஒன்றிரண்டாக ( கொட்டையை நீக்கித் ) தட் 
டிப்போட்டு அடுப்பின் மேலேற்றி 4 படியாகச் சுண்டக் காய்ச் 
சவும் . 
சுத்திசெய்த கொடிவேலி வேர் ஒரு காசிடை 
சுக்கு 

இவைகளைப் 
சிவதைவேர் 

பொடி செய்து 
விழாலரிசி 

கொண்டு 
காய்ச்சிய கோமூத்திரத்தைக் கடுக்காயுடன் , ஷ பொடி 
செய்த 4 சரக்குகளையும் கலந்து அடுப்பிலேற்றி அடிப்பிடிக் 
காமல் லேகிய பதத்தில் இறக்கவும் . 

இதை ஒரு கழற்சிக்காய் அளவு தினம் சாப்பிட எட்டு 
விதக் குன்மமும் , 20 வகை பிரமேகம் எனும் மூத்திர ரோக 
மும் , காலோச்சலும் தீரும் . 
80 ம் நெ . சுவடியில் கர்ப்பமுண்டாகும் என்றும் கண்டிருக்கிறது . 


22 


1 படி 


89 


61. குன்ம வலிக்கு மருந்து 
இந்துப்பிது முப்பலமுமிரதம் பெருங்காயங் 
கெந்தி வெண்காரமிளகெவச்சாரந்துரிசோடுந் 
தந்தவடிமண் வெள்ளுள்ளி தகைநேர்வாளப் பருப்பும் 
இந்தவகை யொன்றினுக்கொன்றிடப் பலமுமாமே . 

( அ ) 
இட்டுச் சீனிக்காரங் கழஞ்சிது பலநாலாகும் 
மட்டுவெண் கலத்தின் சதாவைத்த மருந்தெல்லாந் 
தொட்டுப்பொடி செய்துகொள்ளத் தூளை யிளநீரில் 
விட்டுநாற் பனவிடையோர் வேளைக் குன்மம்போமே . 

( க ) 
( இ- ள் ) 
இந்துப்பு 3 பலம் 
சுத்திசெய்த பாதரசம் 

நெல்லிக்காய் கந்தகம் 
பொரித்த பெருங்காயம் 
வெண்காரம் 

இவை வகைக்கு 
மிளகு 

1 பலம் . 
சுத்திசெய்த துரிசு 
உவர்மண் 
வெள்ளைப் பூண்டு 
சுத்திசெய்த நேர்வாளப் பருப்பு J 
சீனாக்காரம் 4 பலம் 
இவைகளை 

பாத்திரத்திலிட்டு நன்கு 
அரைத்துக் கொள்ளவும் . வேளைக்கு 4 பனவிடை 
இளநீரிற் சாப்பிடக் குன்மந் தீரும் . 


ஒரு வெண்கலப் 


வீதம் 


62. குன்மாதிக்கு மருந்து 
காட்டில் வட்டத்திருப்பியின்வேர் கண்டமஞ்சாறாக்கிப் 
போட்டுக் கள்ளிப்பாலூட்டிப் போதுலர்த்திக் கொண்டு 
கூட்டுமுக்கா வேளை துழாய்க்குருஞ்சாவுத்தாமணியின் 
நாட்டுவகை வேரெலியால் நல்ல விற்றொன்றாமே . ( ஈசய் ) 
12 


90 


விளக்கினத்தை யுலர்த்தியிடி வெந்தயமுஞ்சுக்குங் 
களிப்பிளவுங் காசுக்கட்டிக்கா வெளுள்ளிதானும் 
வளக்கமிள கிது சமமாய் வைத்துப்பொடியாக்கி 
யுளக்கலந்து வைத்து து தயத் துண்ணும் வெருகடியே . 

( ளசாக ) 
உண்டிடு பினற்பசும் பாலுருத்திரளக்காய்ச்சிக் 
கொண்டிடுபின் பேயன்பழங் கூட்டிப்பஞ்சதாரைக் 
கிண்டிடு பிசைந்திதனைக் கேழுச்சியின் பொழுதில் 
மண்டிடும் பிடிகுன்மமும் வாயுவும் பல போமே . 

( ளச 2 ) 


( இ - ள் ) 

காட்டிலுள்ள வட்டத் திருப்பிவேரை 5 அல்லது 6 துண்டு 
களாக்கிக் கள்ளிப்பால் கொஞ்சம் எடுத்து அந்த வேர்கள் முழு 
கும் வரை விட்டு உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . அதனுடன் 
முக்காவேளைவேர் , துளசிவேர் , குறிஞ்சாவேர் , உத்தாமணி 
வேர் , எலியால்விரை அதாவது காட்டாமணிப்பருப்பு , வெந்த 
யம் , சுக்கு , காசுக்கட்டி , களிப்பாக்கு , உள்ளிப்பூண்டு , மிளகு 
இவைகளைச் சமமாக எடுத்துத் தூள்செய்து நன்கு கலந்து வைத் 
துக்கொண்டு ஒரு வெருகடிப் பிரமாணம் எடுத்துக் காலையில் 
சாப்பிடவும் . பின்பு பசும்பாலைத் திரளக்காச்சி அதில் பேயன் 
பழத்தைச் சர்க்கரையில் கலந்து சேர்த்து அடுப்பிலேற்றிக் 
கிண்டி இறக்கி வைத்துக்கொண்டு மத்தியானம் சாப்பிடவும் . 

இதனால் குன்மமும் வாயுவுந் தீரும் . 


63. குன்மாதி சகலத்துக்கு மருந்து 

புளியம்பட்டை யெருக்கிலை பூப்பட்டை யிலைக்கள்ளிக் 
களியின் பட்டை கொடுவேலிது கனலிற்பற்பஞ்செய்தே 
யளி பலமொன்றாகும் பஞ்சலவணம் பெருங்காயம் 
விளியரைப் பலங்களிட்டு மேலுஞ்சங்கின் பற்பம் (mm ) 


91 


வை சமமாக 


இருபல மாயிட்டிரத மிசையும் பச்சை நாவி 
தரும்பணவிடையு முப்பான் சம்பீரரசத்தால் 
அரையுமெள்ள நாள் மூன்று மாத்திரதச் சாற்றால் 
ஒரு நாளரைத் திலந்தை விற்றி னொப்புருண்டை 

செய்யேன் ( ளசச ) 
செய்யிது நிழலுலர்த்தித் தெளியாப் பிணிக்கெல்லாம் 
வையி தி லொருகுளிகை மத்தித்திஞ்சிச் சாற்றுள் 
ஐயமில்லை யிம்முறையில கலுங்குன் மமெல்லாஞ் 

சைவ நெறிச்சிவப்பூசைச் சரபத்துரையுரையே . ( சரு )) 
( இ - ள் ) 
புளியம்பட்டை 
எருக்கு இலை 

எடுத்து அடுப்பி 
பட்டை 

லிட்டுப் 

பற்பம் 
இலைக் கள்ளிப்பட்டை 

செய்து 1 பலம் பற் 
கொடிவேலி வேர் 

பத்தோடு 
இந்துப்பு 
கடலுப்பு 
அட்டுப்பு 

இவை எல்லாம் சேர்ந்து 1 பலம் 
உவர்மண் உப்பு 
வளையலுப்பு 
பொரித்த பெருங்காயம் 

- பலம் 
சங்கு பற்பம் 2 பலமும் சேர்த்து , 
சுத்திசெய்த பாதரஸம் இவை வகைக்கு 30 பனவிடை 
நாபி 

யையும் கலந்து 


- 


} 


எலுமிச்சம் பழச்சாற்றால் 3 நாட்கள் விடாமல் அரைத்து 
இஞ்சிச் சாற்றில் ஒரு நாள் அரைத்து இலந்தை விதைப் 
பிரமாணம் உருண்டைகளாக உருட்டிக்கொள்ளவும் . 


உருண்டைகளை நிழலில் உலர்த்திவைத்துக்கொள்ளவும் . 


தினம் ஒரு உருண்டை வீதம் இஞ்சிச் சாற்றில் உட்கொள் 
ளக் குன்மம் ஒழியும் . 


92 


64. குன்மாதிக்கு க்ஷாரவகை 


முண்டகஞ் செம்முள்ளி பனை முத்தியகாயாகுந் 
கண்டங்கத்திரி சாறணை கதலிச்சருகோடுந் 
தண்டமுண்ணாயுருவி தழலிற் சுட்டுஞ்சாம்பர் 
கொண்டதொரு குருணி தண்ணீர் குறுக்குழக்காய்க் 

காய்ச்சேன் ( ளசசு ) 
காய்ச்சிரண்டும் பலங்காயங்கல்லுப்பது நான் 
வாச்ச பலஞ்சவுக்கார மற்றுஞ் சீனிக்காரம் 
பாச்சிரண்டு பலமிந்துப்பிடுவது முப்பலமே 
யாச்சி தெல்லாம் பொடிச்செய்து முன்னடுங் 

குடிநீரிட்டே ( சஎ ) 
போட்டும் பற்பமாகச் செய்தோர் பொழுது கொள்ளத் 

தானே 
காட்டும் வெருகடி யளவு காய்ந்திள வெந்நீரில் 
ஊட்டுங் கரைத்துட்கொடுக்க வோட்டுங் குன் மநோய் 
கேட்டுமிகு பத்தியமாக் கிடப்புளிகைப் பொழியே. 

( சஅ ) 
உள்) 
நீர்முள்ளி 
செம்முள்ளி 
முற்றின பனங்காய் 

இவைகளைச் சுட்டுச் சாம்ப 
கண்டங்கத் திரிவேர் 

லாக்கி ஒரு மரக்கால் தண்ணீ 
சாரணை ( வெள்ளை ) வேர் ரில் கரைத்து 

உழக்காகக் 
வாழைச் சரகு 

காய்ச்சின பின் 
நாயுருவிசமூலம் 

JJ 
பொரித்த பெருங்காயம் 2 பலம் 
கல்லுப்பு 

4 பலம் 
சவர்க்காரம் 

1 பலம் 
பொரித்த சீனாகாரம் 

2 பலம் 
இந்துப்பு 

3 பலம் 
இடை 

வைகளைப் பொடி செய்துகொண்டு , முன் வைத்த கஷா 
யத்தைக் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் குழப்பி அடுப்பின் 
மேல் வைத்து எரித்துப் பற்பமாகச் செய்து கொள்ளவும் , 


93 


தினம் 

வேளை ஒரு வெருகடி தூள் இளஞ்சூடான 
வென்னீருடன் கலக்கிச் சாப்பிடக் குன்மம் தீரும் . 

பத்தியம் : - புளிப்பு , கசப்பு கூடாது . 


65. பஞ்ச குன்மாதிக்கு மருந்து 

சுக்குமிள குள்ளியொடு சோமனுப்புங்காயம் 
மிக்கு மிவட்சாரஞ்சத்திச் சாரம் விட லவணம் 
பக்குவங் காய்ச்சிலவணமும் படுஞ்சதிரலவணம் 
எக்கும்வகை யொன்றுக்குக் காலிடும் பலங்களாமே . 

( சசு ) 
புளியம்பட்டைச் சாம்பலது போட்டிடொரு பங்காப் 
ஒளியுங்கழலுட பருப்பு மூட்டிப்பலம் நாலாம் 
நளியுமெலும் பிச்சம் பழரசத்தரை முச்சாமங் 
குளிகைகட்டி நிழலுலர்த்திக் கொண்டுவைத்துக் 

கேழேன் . (படும் ) 
நொச்சில் விழுதம் மூல நுண்கொட்டைக் கரந்தை 
வச்சிதுச மூலஞ் சிற்றாமணக்கிளங்காய் வேருங் 
குச்சுரும்பூ வோடுமிதைக் கூட்டிகுடி நீருள் 
மெச்சி தின முத்துள்ளி விளக்கெண்ணை விட்டுக்கலந்தே 

( எடுக ) 
கலந்திடனு பானமிக்கடாயத் தொரு குளிகை 
மலந்திடக்கரைத்துக்கொண்டு வைகறையிற்கொள்ளு 
சலந்தருமோ பஞ்சகுன்மந் தன்னைக் குடிப்போக்கும் 

நலந்தருமே பத்தியங்கள் நல்லெண்ணையாகாதே . (கரு உ ) 
( இ - ள் ) 

சுக்கு 


மிளகு 


வெள்ளைப் பூண்டு 
இந்துப்பு 
பொரித்த பெருங்காயம் இவைகள் ஒவ்வொன் 
யவச்சாரம் 

றும் வகைக்கு - பலம் 
சத்திசாரம் 
அட்டுப்பு 
உவர்மண் உப்பு 

சதிர் லவணம் 
சதிர்லவணம் என்பது எதைக் குறிப்பதென்பது தெரிய 
வில்லை ) 


94 


- 


இவைகள் சேர்ந்த எடைக்கு சமமாகப் புளியம் பட்டை 
சுட்ட சாம்பல் , கழற்சிப்பருப்பு 4 பலம் . இவைகள் எல்லா 
வற்றையும் சேர்த்துக் கல்வத்திலிட்டு எலுமிச்சம்பழச் சாறு 
விட்டு 3 ஜாமம் அரைத்துக் குளிகை குன்று மணி அளவு 

செய்து 
நிழலிலுலர்த்தி வைத்துக்கொள்ளவும் , 


கரு நொச்சி 
விழுதி வேர் 
கொட்டைகரந்தை சமூலம் 
சிற்றாமணக்கு வேர் 


இவைகளை நசுக்கிக் 
கஷாயம் வைத்துக் 
கொண்டு 


விளக்கெண்ணை 3 துளி ஷை கஷாயத்துடன் கலந்துகொண்டு 
இந்த அனுபானத்துடன் ஒரு குளிகையை நன்கு கரைத்துக் 
கொண்டு காலை நேரத்தில் கொடுத்திட பஞ்சவித குன்மங்களும் 
தீரும் . 
இதற்குப் பத்தியம் : நல்லெண்ணை சேர்க்கக் கூடாது . 


66. குன்மாதிக்கு மருந்து 


( சந்தம் வேறு ) 


காந்தஞ் சித்தரத்தை கல்மதங்குக்கிற் 

கிராம்புங்கச் சோலமிந்துப்புஞ் 
சேர்ந்த கல்லுப்புக்கூகை நீர்காயஞ் 

சீர்வளையுப்பதிவிடையம் 
போந்த நெல்லிக்காய்க் கந்தகமிரதம் 

பூரி கருஞ்சீரகஞ் சுரைக்காய்க் 
கெந்தியிம் மருந்திலொன்று முக்கழஞ்சிக் 

கிட்டைதைத் தூளிடித்திடுமே . 
இடித்தெடு மருந்தை யிடு தினமிரண்டு 

நேரத்து ளொருபொழுதினுக்குப் 
பிடித்தெடுபென் போலொரு பிடிக்கொண்டு 

பின்னிள வெந்நீருட்கலந்துங் 


( ரு ) 


95 


குடித்திடச் சகல குன்மமும் போக்குங் 

குணமிது பத்தியம் புளியும் 
புடித்திடும் புகையும் போக்கிக் காலரையாம் 

பொருந்திய மண்டலங்கொளேன் . 


( இ - ள் ) சுத்திசெய்த காந்தம் 

) 
சித்தரத்தை 

இவைகள் வகை 
கல்மதம் 

யொன்றுக்கு 3 
சுத்தியான குக்கில் 

கழஞ்சு எடுத்துக் 
கிராம்பு 

கொண்டு கந்தகம் , 
கச்சோலம் 

பாதரஸம் இவ் 
இந்துப்பு 

விரண்டையும் முத 
கல்லுப்பு 

லில் கல்வத்திலிட்டு 
கூகை நீறு 

நன்கு பொடித்துக் 
பொரித்த பெருங்காயம் 

கொண்டு மீதியுள்ள 
வளையலுப்பு 

சரக்குகளை உலர் 
அதிவிடயம் 

த்தி உரலிலிட்டு 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கந்தகம் இடித்து வஸ்திர 
பாதாஸம் 

காளனம் செய்து 
கருஞ்சீரகம் 

வைத்துக் கொள் 
சுரைக்காய் 


13 


ளவும் . 


ருடன் 


இம் மருந்தை தினம் 2 வேளை , ஒரு சிம்டா ( அதாவது 
2 அல்லது 3 குன்றுமணி ) அளவு இளஞ்சூடான வென்னீ 
கொடுத்தால் சகல குன்மங்களும் தீரும் . 

இதற்குப்பத்தியம் : - புளி , புகையிலை நீக்கி முக்கால் மண் 
டலம் ( 30 நாள் ) மருந்தைச் சாப்பிட்டு வரவும் . 


67. வாத குன்மாதி மருந்து 


கொடிப் பிரண்டையின் வேர் புளியாணையின்வேர் 

கோலவுரியினீலம் மூலம் 
துடிப்பிது மூன்றுஞ் சமமிடைக்கொண்டு 

சூழ வெயின் முகத்தினி லுலர்த்தி 


இடிப்பிடுந் தூளை மடிவடிக்கட்டி 

யிராயச் சர்க்கரையிட்டுக் கலந்து 
முடிப்பிடுங் குன்ம முறைக்கொரு குன்றி 

மூட்டிடும் புளி கைப்பு மொதுக்கேன் . (ளருரு ) 
( இ - ள் ) 
பிரண்டைக் கொடியின் வேர் 
புளியரணையின் வேர் 

இவைகள் தனித்தனி சமனி 

டையாக எடுத்து 
அவுரியின் வேர் 


வெயிலில் உலர்த்தவும் . பின்பு இவைகளை உரலிலிட்டு 
நன்கு இடித்து வஸ்திரகாயம் செய்துகொள்ளவும் . இதற்குச் 
சரி இடை ராயபுரி சர்க்கரை ( குழைவுசீனி) சேர்த்து தினம் 
குன்றுமணி 

அளவு வீதம் உட்கொள்ளக் குன்மம் தீரும் . 
இதற்குப் பத்தியம் 
புளி, கசப்பு , இவைகளை நீக்கவும் . 


68. குன்மாதிக்குக் கொம்மட்டிக் 

காய் எண்ணெய் 


கானப்பேய்க் கொம்மட்டிக்காயினை 

வரகுகழி வைக்கற்றீயில் வெந்தெடுத்துத் 
தானதைப் பிழிந்தச் சாறிருபடியும் 

தன் படியீருள்ளிச் சாறும் 
ஆனினப்பாலு மாமணக்கெண்னை 

அவ்வளவாய் எலாங் கலந்தோர் 
பானை.யுளிட்டு மடுத்தெரிமெழுகு 

பதத்தினிலெடு வடித்திதிலே 


(பருசு ) 


இதிற்பெருங் காய மிடும்பலங் 

கடுகு ரோகணி திப்பிலி மூலம் 
உதித் திரு வகைக்கு மூவராகனிடை 
பூட்டிடப் பொடிசெய் தெண்ணையினி 

னிற் 


97 


கொதிப்பதிற் கலந்துகொள் மகவில்லார் 

குன்மத்தோர் தமக்குந் துட்டளவு 
மதிப்பதிகால மெழுநாள் குடித்து 

மற்றநாள் வெதுப்பிட்டுக் கொடுப்பாய் . 


(ளருஎ ) 


கொடுத்திட வயிறுபேதித் தொன்பது நாட் 

குணங்கொடுத்திடு முன்னைப்படியே 
மடுத்து மும்மடங்கு கொடுத்துணப் 

புளியும் வைத்திச்சாபத்தியத்துடனே 
யடுத்திரு மிதுக்குத் தீரு நோய் குன்ம 

ம்க்கினி மந்த நீர்க்கோர்வை 
படுத் திடுங்கை காலுடலெரிப்பதுங் 

சீப்படுங் கட்டி வழலை வாய்வுடனே . 


. 


( ஈரு அ ) 


அன்ன நாவிறக்க மற்றது 

வயிற்றுளாமத்தின் கட்டி பீலிகையுஞ் 
சன்னிவாயுவுகள் தன்கட்டி 

சூலை சாரமகோதரமுடன் கவுசை 
யின்ன நோய் பலவுந் தீர்ந்திடக் 

கடல் சூழெண் டிசைபடர் தருங்கீர்த்தி - 
மன்ன மன்ன வருந்திறைதாஞ் 

சுமந்த வாசலான் சரபவேந்துரையே . 


( பருசு ) 


நன்கு முத்தின பேய்க்கும்மட்டி காய்களை கொண்டுவந்து , 
வரகு வைக்கோலைப் போட்டு அவைகளை மூடிக் கொளுத்தி 
விடவும் . பின்பு அக்காய்களை வெந்து பக்குவமானபின் நன்கு 
நசுக்கி 2 படி சாறு பிழிந்து கொள்ளவும் . அத்துடன் 

வெள்ளைப் பூண்டு சாறு 
ஊற்றின விளக்கெண்ணை 
பசுவின் பால் 


2 படி 
2 படி 
2 படி 


இவைகளையும் சேர்த்து நன்கு கலந்து ஒரு பானையிலிட்டு 
அடுப்பின் மேலேற்றி மெழுகு பதம் வரும் வரை எரிக்கவும் . 
மெழுகு பதம் ஆனபின் 

13 


98 


பொரித்த பெருங்காயம் 1 பலம் 
கடுகு ரோகினி 

3 வராகனிடை 
கண்டந்திப்பிலி 

3 


இவைகளை நன்கு பொடி செய்து மேலே சொல்லிய 
கொதிக்கும் எண்ணையிற் கலந்து பதத்தில் இறக்கவும் . 


இந்த எண்ணையில் ஒரு துட்டளவு அதிகாலையில் ஏழு நாள் 
வரை கொடுத்து எட்டாநாள் வெதுப்பித்துக் கொடுக்கவும் . பேதி 
யாகும் . அன்றைக்குப் புளி சேர்த்து இச்சாபத்தியமாக இருக் 
கவும் . குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்ப்பமுண்டாகும் . குன் 
மம் தீரும் . 

இவ்வாறே 3 முறை எவ்வெட்டு நாட்கள் சாப்பிடத் தீரும் 
வியாதிகள். 


1. குன்மம் 
2. அக்கினி குறைவு 
3. நீர்க்கோர்வை 
4. கை கால் எரிச்சல் 
5. சீக்கோர்த்த கட்டி வகைகள் 
6. அழலை 


7. வாயு 


8. அன்ன த்வேஷம் 
9. வயிற்றுக் கட்டி 
10. பீலிகை என்னும் மண்ணீரல் வீக்கம் 
11. சன்னி , வர்யு 
12. சூலை 
13. மகோதரம் 


14. கவுசை 


இவை போன்ற இன்னும் மற்ற ரோகங்களும் தீரும் . 


99 


69. வாத குன்மாதிக்கு மருந்து 


சூரணைக் கிழங்குப்பலம் பதினாறுஞ் 

சொல்லெவச் சாரந்திப்பிலியுங் 
கூரிருவகை யொன்றிரு வராகனிடை 

கூட்டி டீரிரு வராகனிடை 
காரச்சுக்கொடு சேங்கொட்டை 

யெட்டாகக்காண் வராகனிடையுங் கலந்து 
நேரது வெல்லமிட்டி டி குன்ம நீக்கிட 

விளவெந்நீர் கொள்ளேன் . 
( இ - ள் ) 

கருணைக்கிழங்கு 16 பலம் 
யவச்சாரம் 

2 வராகனிடை 
திப்பிலி 
சுக்கு 

4 வராகனிடை 


( mr.D ) 


- 


சுத்திசெய்த சேராங்கொட்டை 8 வராகனிடை இவை 
களை கல்லூரலிலிட்டு சரியளவு வெல்லத்தைச் சேர்த்து நன்றாக 
இடித்துக் கொள்ளவும் , இதை வெதுவெதுப்பான வென்னீரில் 
சாப்பிடவும் . குன்மம் நீங்கும் . 


- 70. குன்மாதிக்கு மருந்து 


சித்திர மூல மிருவராகனிடை திகழ் 

பெருங்காயமவ் விடைக்கே 
வைத்த சுக்கோம மிளகு திப்பிலியு 

மதியுப்புங்கருத்த சீரகமுங் 
த்திறமாறு வகைக்கொருபல மாயிட் 

டெலாஞ் சூரணித்தன்னந் 
துத்திடும் போதிற் புள்ளடி யெடுத்துத் 
தூவிக்கொள் குன்மங்குலையும் . 

( ளசுக ) 
( இ - ள் ) 

சத்திசெய்த கொடிவேலி வேர் 2 வராகனிடை 
பொரித்த பெருங்காயம் 


100 


ஈக்கு 


ஓமம் 


மிளகு 


வைகள் வகைக்கு 1 பலம் 


திப்பிலி 
இந்துப்பு 
கருஞ்சீரகம் 


இவை எல்லாவற்றையும் கல்லுரலிலிட்டு இடித்து குவஸ்தி 
ரகாயம் செய்து வைத்துகொள்ளவும் . இதில் புள்ளடிப் பிர 
மாணம் தூளை எடுத்து அன்னத்தில் போட்டுக்கொண்டு சாப் 
பிட்டுவரக் குன்மம் தீரும் . 


71. சத்தி குன்மாதிக்கு மருந்து 


தென்னையின் காய்க்கண் திறந்து 

நீருகுத்திச் சேருழக்கெருக்கின் பாலடைத்து 
முன்னயனத்தையு மூசிக் காட்டெருவில் 

மூட்டிடுங் கிசபுடத்தொடும் 
தன்னையுங் கருகச் சுட்டெடுத் தரைத்துத் 

தனியொரு பாக்களவுருட்டித் 
தின்னவப் பொழுது சக்தி குன்மங்கள் 
தீர்ந்திடும் பொருமலும் போமால் . 

( சு.உ ) 
( இ - ள் ) 

ஒரு முத்தின - தேங்காயை எடுத்து அதன் கண்ணைத் 
திறந்து உள்ளிருக்கும் இளநீரைக் கொட்டிவிட்டு ஒரு உழக்கு 
எருக்கம்பாலை உள்ளே ஊற்றி விடவும் . பின்பு அதற்குச் சீலை 
மண் செய்து காட்டெருவில் புடம் போடவும் . அப்போது 
மேல் கொட்டாங்கச்சி கருகியவுடனே , 

அதை எடுத்து 
உடைத்து . உள்ளிருக்கும் தேங்காயை நன்றாக அரைத்துப் 
பாக்களவு உருட்டி வைத்து கொள்ளவும் . 


அவ்வப்போது ஒரு உருண்டை சாப்பிட சத்திகுன்மம் , 
பொருமல் இவைகள் தீரும் . 


101 


72. சத்தி குன்மாதிக்கு மருந்து 

( கருங்கோழிச் சூரணம் ) 


காயமுங்காந்தமொரு வகைக்காறு 

கண்டிடைவராகன் சேர்த்திடுவெண் 
காரம்வேற்கொம்பு மிளகரைப்பலமாங் 

காற்பலஞ்சதகுப்பை யோமம் 
நேய சீரகமும் நஞ்சுரித்தெடுக்கு 

நேர்வாளப் பருப்பஞ்சுங்கூட்டி 
யாயக்கொடிப் பிரண்டையரி துண்டும் 

பதக்கிலருந்து நீர் நான் மரக்காலே . 


( ளசுங ) 


இட்டவித்திரண்டு படிய தாய்ச் சுண்ட 

விறக்கிடுங்கடாயத்திற் கழற்சி 
தொட்டதும்பையின் வேர் மிளகரணையின் வேர் 

சொல்வகைக் கொன்று காற்பலமாஞ் 
சட்ட சாரணை வேரரைப்பல மிட்டுச் 

சாற்றிய நிரை மருந்தெல்லாம் 
அட்டவைப் பிரண்டை நீரை விட்டரைத்து 

மதைக்கருங்கோழியிற்கேளேன் . 


( ளசுச ) 


எலும்பினை யொ திக்கி யெடுத்த மாங்கிஷத்தை 

யிசைத்தரை மருந்தைமேற் பிசறி 
நலுங்கிடுஞ் சுண்டி வெந்த பின் 

னஞ்சுநாள் வெயிலுலர் வைத்திடித்துக் 
குலுங்கு சூரணமாய்க் கொண்டு 

உதையத்திற் கொடுப்பதோர் பென் பிடித்தேனிற் 
கலுழ்ந்திதைக் குழைத்துத் தின்னவும் 

வெந்நீர்க்கை பரிமாறவுங்காணேன் . ( ளசுரு ) 


காணுமிப்படியே யொன்பது நாளுங் 

கழித்து மற்றொன்பது தினங்கள் 
பூணுறக்கழித்துப் பத்தியமாகப் 

புளித்தள்ளிப்பிடிக்கவு முருங்கை 


102 


( ளசுசு ) 


தோணுங்கா யிலையுஞ் சுறாக்கறிவாடுஞ் 

சொற்றிருக்கையின் கறிவாடும் 
ஊணும் வெள்ளாட்டின் வத்தலுங் 

கூட்டவோடிடுஞ் சத்தி குன்மமே . 
( இ - ள் ) 

பொரித்த பெருங்காயம் 6 வராகனிடை 
சுத்தி செய்த காந்தம் 
வெண்காரம் 

இவை வகைக்கு 1 பலம் 


சுக்கு 


} 


மிளகு 


சதகுப்பை - பலம் 
ஓமம் 1 பலம் 
சீரகம் 

- பலம் 


சுத்தி செய்த நேர்வாளப்பருப்பு 5 ( எண்ணிக்கையில் ) 
பிரண்டையை நசுக்கிப் பிழிந்த சாறு 2 மரக்கால் 
ஜலம் 4 மரக்கால் 


இவைகள் யாவற்றையும் ஒன்று சேர்த்து , அடுப்பின் 
மேலேற்றி 2 படியாக சுண்டும் வரை காய்ச்சி அதில் 


i 


கழற்சிவேர் 1 பலம் 
தும்பைவேர் - பலம் 
மிளகரணை வேர் பலம் 
வெள்ளைச் சாரணையின் வேர் , பலம் 


இவைகளைச் சேர்த்து வேகவைத்து மருந்து எல்லாவற் 
றையும் அதே கஷாயம் விட்டு அரைத்து வைத்துக்கொள்ளவும் . 
நல்ல கருங்கோழி ஒன்றை கொண்டுவந்து எலும்பு நீக்கி அதன் 
மாமிசத்தை ஷை அரைத்த மருந்து கஷாயம் இவைகளை விட்டுப் 
பிசரி அரைத்து அடுப்பின் மேல் வைத்து மாமிசம் வெந்தபின்பு 
அதை இறக்கி வெயிலில் 5 நாள் உலர்த்தவும் . நன்கு காய்ந்த 
பின் இதை உரலிலிட்டு இடித்து சூரணித்து வைத்துக்கொண்டு 
தினம் அதிகாலையில் ஒரு சிம்டா வீதம் தேனில் உட்கொண்டு 
வென்னீரை அனுபானமாக உபயோகப்படுத்தவும் . இவ்வாறு 


103 


9 நாள் சாப்பிட்டு மறு 9 நாளும் பத்தியமாக , புளி தள்ளி 
இருக்கவும் . 

பத்தியமான பதார்த்தங்கள் . 


முருங்கைக்காய் 
முருங்கை இலை 
சுறாவின் கருவாடு 
வெள்ளாட்டு வத்தல் 
உபயோகிக்க சத்தி குன்மம் தீரும் . 


73. சத்தி குன்மாதிக்கு மருந்து 


நெற்பொரியும் பசும் பயறு வல்லை முல்லை 

நேரிய சீரேலமுடன் சுக்குநெல்லி 
முற்படவே யிளநீரிற் காச்சிரண்டொன்றாக்கி 

முத்திய பின்னெடுத்து வடித்தூத்திக்கொள்ள 
சொற்பெரிய சத்தி குன் மஞ்சுரத்திற் சத்தித் 

துயரமுடன் கிறுகிறுப் புள்ளுழலை மூச்சு 
பற்றறு மென்றிமையவரு மிருடி தானும் 
பகர்ந்தனர் முன்னருந் தமிழின் படியைக்கண்டே . 

ளசுஎ ) 
( இ - ள் ) 

நெல் பொறி 
பச்சைப்பயறு 
புரசம் வேர் இவைகளை 1 பலம் சம 

மாக எடுத்து ஒன்றிரண் 
ஏலக்காய் 
சுக்கு 
நெல்லி 


முல்லை வேர் 


டாக்கி 


ள நீரில் ( 1 மரக்கால் ) போட்டு அடுப்பின் மேல் வைத்து 
பதியாக ( 2 மரக்கால் ) சுண்டக்காச்சவும் . இதில் தினந் 
தோறும் 1 அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டுக் கொண்டுவா , 


104 


கீழ்க்கண்ட ரோகங்கள் தீரும் : 


1 ) சத்தி குன்மம் 
2 ) சுரத்தில் உண்டாகும் வாந்தி 
3) கிறுகிறுப்பு , மயக்கம் 
4 ) உள் அழலை 
5 ) மூச்சு 


74. வாத குன்மாதிக் கெண்ணை 
இளநீரிஞ்சிச் சாறுள்ளி யிதுவுந் திரிகடுகிந்துப்பும் 
அளவே கொண்டரைத்தழற் காய்ச்சியத்தை யிரண் 

[ டொன்றாக்கியிட்டுக் 
கொளவே வாதகுன்ம மறுங்கொள்ள வேழுநாளளவும் 
பிளவே மீறி நின்ற தனிற் பிசைந்தேயெண்ணை 

கூட்டுவதே . ( சுஅ ) 


கூட்டு முள்ளியறு பலமுங் கொடுவேல் மரிசு நிலவாகை 
யோட்டும் வீழிசாரணையு மோறொன்றாலொரு 

பலம்பாரீர் 
தேட்டம் பெரிய திரிகடுகு தெளியஞ் சோமனுப் பறிவுங் 
காட்டிற் கள்ளிப்பாலுடனே கலந்தேரண்டபத் 

தெண்ணை கொள்ளேன் ( ளசுசு ) 
( இ - ள் ) 


இளநீர் 


கை 


இஞ்சிச் சாறு 
பூண்டின் சாறு 


1 படி 
1 படி 
1 படி 


- 


சுக்கு 


மிளகு 


இவைகளை , பலம் வீதம் எடுத்து அம்மி 
யிலிட்டு நன்கு அறைத்துச் சாற்றில் கலந்து 


திப்பிலி 
இந்துப்பு 


அதை அடுப்பின் மேல் வைத்து பாதியாகச் சுண்ட 
காய்ச்சவும் . இந்தக் கஷாயத்தை 7 நாள் உட்கொள்ள வாத 
குன்மம் தீரும் , இப்படித் தீராவிட்டால் , அக்கஷாயத்துடன் 


105 


உள்ளிப் பூண்டு 


6 பலம் 
1 பலம் 


கொடிவேலி 


மிளகு 
நிலவாகை 


இவைகள் வகை ஒன்றுக்கு 1 பலம் 


வீழில் 


வெள்ளை சாரணை 


சுக்கு 


மிளகு இவை சேர்த்து ஒரு பலம் 

திப்பிலி ) 
பொரித்த இந்துப்பு ஒரு பலம் 
கள்ளிப்பால் 
ஆமணக்கெண்ணை 

இந்தச் சரக்குகளையும் சேர்த்து அடுப்பின் மேல் வைத்துப் 
பதத்தில் இறக்கிக்கொள்ளவும் . இதனால் குன்மம் தீரும் . 


1 படி 
1 படி 


75. குன்மாதிக்குச் சாறணைக் 

கற்பம் 


காதோடடர்ந்த கண்ணாளே காலையெழுந்து சுத்திப்பண்ணிப் 

பாதங்கழுவிச் சாறணைவேர் பச்சை தின்னவல்லீராய் 
ஒதஞ்சீத மறுந்தோட் முரைக்குங் குல்மம் பெருவயிறு 
வாதங்காதமரை போகு மாறுமொரு நோய் 

வாராதே . ( சஎய் ) 
( இ - ள் ) 
விடியற்காலையில் எழுந்து கை , 

கால்களை சுத்திசெய்து 
சத்தி சாரணை வேரை மெல்லிய தாய்ப் பார்த்துப் பச்சையாகச் 
சாப்பிட . 

1 ) ஓதம் என்ற விதை வீக்கம் 
2 ) சீதம் 
3 ) வாத , பித்த , சிலேஷ்ம குன்மங்கள் 
4 ) பெரு வயிறு 
5 ) வாதம் 
இவைகளைப் போக்கி மற்ற நோய்கள் வராமல் செய்யும் . 


106 


76. வாத குன்மாதிக்கு மருந்து 
திரிபுர மெரித்தான் சாறுந் திருடியின் சாறுஞ்சத்தே 

கிரிபுரை கன்னிச்சாறுங் கேடிலா முருங்கின் சாறுஞ் 
சரிசரி சாத்திரவாரி தண்ணீருங் கூட்டிக்காய்ச்சி 
உரியொடு நாழியானால் உரவிடுமாமணக்கெண்ணை . 

( எக ) 


எண்ணை நெய்யிரண்டு நாழியிது வுடன் கடுக்காயுள்ளி 

ண்ணிய சோமனுப்பு நலந்தருமிஞ்சிவாளம் 
தண்ணுறு கடுகுரோணி சாதிலிங்கமும் வெண்காரம் 
வண்மையாம் வசம்போடொக்க வளர்பெருங்காயங் 

கூட்டே . ( m எ உ ) 


* கூட்டிய வத்தித்திப்பிலி குலவிய காந்தங் கெந்தம் 

வாட்டிய வீழி வேரும் வகையுடன் கூட்டிக் கொள்ள 
நாட்டமாய் வேகவைத்து நலம்பெற வடித்து நக்கத் 
தோட்டிய வாதகுன்மந் துலைந்திடு முண்மைதானே . 

( m எஉ a ) 
( இ - ள் ) 


இவை வகைக்கு 2 படி 
வீதம் சேர்த்து 


நொச்சிச்சாறு 
கள்ளிச்சாறு 
வெள்ளைக் காக்கரட்டான் சாறு 
முருங்கையிலைச்சாறு 
தண்ணீவிட்டான் கிழங்கின் சாறு 

அடுப்பிலேற்றி , 


ஆமணக்கெண்ணை 1 படி 
நெய் 

இவைகளையும் அதில் சேர்த்து 
நல்லெண்ணெய் 


2 படி 
1 படி 


இந்தச் செய்யுள் மூலச்சுவடி நெ .46 , 52 இவைகளில் விடப் 
பட்டிருக்கிறது . 80 நெ . சுவடியில் காணப்படுகிறது .. 


107 


கடுக்காய் 
உள்ளிப்பூண்டு 
இந்துப்பு 
இஞ்சி 
சுத்திசெய்த நேர்வாளம் 
கடுகு ரோகிணி 

இவை வகைக்கு 1 பலம் 
சுத்திசெய்த லிங்கம் 

எடுத்துச் சேர்த்து 
பொரித்த வெங்காரம் 

அரைத்து 
யானைத்திப்பிலி 
சுத்திசெய்த காந்தம் 

நெல்லிக்காய் கந்தகம் 
வீழிவேர் 

எண்ணை வகையுடன் குழப்பிப் பதமாக அடுப்பிலிருந்து 
இறக்கி வடித்துக்கொண்டு தினந்தோறும் காசிடை சாப்பிட்டு 
வர வா தகுன்மந் தீரும் . 


11 


77. வாத குன்மாதிக்கு மருந்து 
தாடிம மூலந்தன்னில் மேன்பட்டை சயிந்தலவணமு மேலங் 
கூடிய சவச்சலவணமுங் காயங்கொடு விளாலரிசியுஞ் சமமாய்த் 
தேடி மா தளையினிலை ரசமூட்டிச் சேர்த்தரை கழற்பிரமாணம் 
நாடியக்காரந்தனிலனுப்பான நாட்டிக்கொள் நகருங்குன்மமுமே . 

( எ ) 
( இ - ள் ) 
மாதுளை வேர்ப்பட்டை . 
இந்துப்பு 

இவைகள் சமனிடை 
ஏலக்காய் 

எடுத்துப் பொடி 
வளையலுப்பு 
பொரித்த பெருங்காயம் 
விழலரிசி 

மாதுளை இலை ரஸத்தால் கல்வத்திலிட்டு நன்கு அரைத்துக் 
கழற்சிக்காய்ப் பிரமாணம் உருண்டை செய்து சர்க்கரை அனு 
பானத்தில் கொடுத்தால் குன்மங்கள் தீரும் . 

அக்காரம் = சர்க்கரை அக்காரவடிசில் என்பதிற்காண்க, 


செய்து 


78. வாத குன்மாதிக்கு மருந்து 


வச்சிரத் துணுக்கு மருளுடன் கிழங்கும் 

வளர்கொடிவேலியின் மூலங் 
கச்சிருகருணைக் கிழங்கிந்துலவணங் 

காய்ச்சுப்பும் வளையலுப்பதுவும் 
நச்சிடுப்புடனே புளியரணையுமேல் 
நாட்டிடும் வகைக்கொருபல 

பலமே 
வச்சிடும் புடத்திற்சாம்பலாக்கிதற்குள் 

மருவிடச்சுக்குந் திப்பிலியே. 


( எச ) 


இந்துப்பு மிளகு மிரண்டு சீரகங்க 

ளேற்குமிவ் வகைக்கொருபலமாஞ் 
சந்தித்துப் பொடித்துத் தன்னை முன் மருந்துள் 

தன்னுடன் கலந்திளவென்னீர் 
முந்திட்டுக் குழப்பிவிழுங்கிடத் தீரு 

முந்திநோய் வாத குன்மங்கள் 
பந்தயங்கூறி நாரத்தை முருங்கைப் 

பருப்பு மாமற்றும் பத்தியமே . 


( எரு ) 


இ - ள் ) 


பிரண்டைத் துண்டுகள் 
மருள் கிழங்கு 
கொடிவேலி வேர் 
கருணைக்கிழங்கு 
காட்டுக் கருணைக்கிழங்கு 
இந்துப்பு 
காய்ச்சுப்பு 
வளையலுப்பு 
புளியாணைவேர் 


இவைகள் வகைக்கு 1 பலம் எடுத்து ஒரு சட்டியிலிட்டு 
வருத்துச் சாம்பலாக்கிக் கொள்ளவும் , 


109 


சுக்கு 
திப்பிலி 
இந்துப்பு 


இவைகள் வகைக்கு 1 பலம் 


மிளகு 


சீரகம் 
கருஞ்சீரகம் 


எடுத்து நன்றாகக் கல்லூரலில் இட்டு இடித்து வஸ்திரகா 
யம் செய்து முன் தயார் செய்த சாம்பலுடன் சேர்த்துக் கலந்து 
வைத்துக்கொண்டு வெரு கடியளவு இளஞ் சூடான வென்னீரில் 
குழப்பிச் சாப்பிடவும் . 

தீரும் நோய் - வாத குன்மங்கள் . 
இதற்கு பத்தியம் : 
1. நாரத்தை 
2. முருங்கை இவைகள் சேர்த்துக் கொள்வது 
3. பயற்றம் பருப்பு 

நலம் . 


} 


79. வாத குன்மாதிக்கு மருந்து 


கெந்தகமிரதந்தாமிர பற்பங் 

கேளெவட்சாரமப்பிரகந் 
தந்தமாஷகமுஞ்சமமிடைக் 

கொண்டிதனைக் கொடிவேலியின் சாற்றால் 
முந்தரைப்பொருநாள் முழுதும் 

விடாமல் மூட்டிருகுன்றியினிடைக்கு 
அந்த வெற்றிலையிலருந் திடத் 

தீருமடல் குடல்வா த குன்மமுமே . ( ளஎசு ) 
( இ - ள் ) 
சுத்தி செய்த நெல்லிக்காய் கந்தகம் 

பாதரஸம் 
தாமிரபஸ்பம் 

வகைக்கு 1 வராக 
யவச்சாரம் 

னிடை எடுத்து 
சுத்தி செய்த அப்ரகம் 
யானைத் தந்தத்தின் கரி ( மஷி ) 


3 


> 


110 


கல்வத்திலிட்டுக் கொடிவேலி இலைச்சாற்றால் ஒரு நாள் 
முழுதும் விடாமல் அரைத்து 2 குன்றுமணி யெடையுள்ள மாத் 
ரைகளாக உருட்டிக் கொள்ளவும் . 


தினம் ஒரு மாத்திரை வெற்றிலைச்சாற்றில் கொடுக்கக் 
குடல்வாதம் குன்மம் முதலியவைகள் தீரும் . 


80. குன்மாதிக்கு வில்வாதி 

லேகியம் 


கூவிளைவேர் முப்பானிரு பலமாய்க்கொண் 

டெட்டுமரக்கால் நீரிட்டே 
மேவிய குறுணியாய் வற்றக்காச்சு 

மிதைவடிக்கொள் பழவெல்லந் 
தூவிடு முப்பானிருபலங்கலந்து 

ருங்கிது பாகுகாண் பதத்திற் 
றீவியமிளகு நாககேசரமுந் 

செவ்வியஞ் சீரகத்துடனே 


( எஎ ) 


சித்திரமூல மைவகைக் கொருபலமாந் 

திப்பிலி மூலமொன் றரையாய் 
வைத்திது பலங்காண்சுக்கு 

இருபலமு மருவிய தாளிச பத்திரி 
யுத்திடு முக்காற்பலமிடு லவங்க 

லவங்கமுரைக்கும் பத்திரியுடனேலம் 
இத்திர மூன்று வகைக்கிருவராக 

னிடைக் கொண்டுஞ் சூரணஞ்செய்யேன் . 


( எ அ ) 


செய்து பின் பசுந்தேன் சேரிரண்டைரையுஞ் 

சேர்த்துடன் கொண்டிடக்கேளும் 
எய்த ரோசிகங்களிரத்த குன்மங்கள் 

எடுத்திடுஞ் சத்தி குன்மங்கள் 


வெய்து பித்தங்கள் மருத்துரோகங்கள் 

மேலெழு நோயெலாந்தீர 
நெய்நிணம் பருகி வாகைபூண் 

டொளிரு நிருபவேற் சரபவேந்துரையே . 


( எ . ) . 


( இ -ள் ) மேல் தோல்போக்கின வில்வவேரில் 32 பலம் 
எடுத்து நசுக்கி 8 மரக்கால் தண்ணீரில் ஊாப்போட்டு அடுப்பில் 
வைத்து 1 மரக்கால் ஆகும்வரை சுண்டக் காய்ச்சவும் . கஷா 
யத்தைத் தனியாக எடுத்துக்கொண்டு அதனுடன் 32 பலம் 
பழய வெல்லத்தைச் சேர்த்துக் கரைத்து அடுப்பின் மேல் 
வைத்துப் பாகு பதமாகும் வரை காய்ச்சவும் . பின்பு , 


மிளகு 


சிறு நாகப்பூ 
செவ்வியம் 

வகைக்கு 1 பலம் 
சீரகம் 
சித்திரமூலம் 
திப்பிலி மூலம் 11 பலம் 

1 பலம் 
தாளீசபத்திரி 2 பலம் 
கிராம்பு 

* பலம் 
லவங்கப்பத்திரி 2 வராகனிடை 
ஏலக்காய் 

2 வராகனிடை 


சுக்கு 


இவைகளைச் சுத்தமாக எடுத்து கல்லூரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயம் செய்து அடுப்பிலுள்ள பாகில் போட்டுக்கிண்டிப் 
பதத்தில் இறக்கிக்கொள்ளவும் . 


ஆறியபின் சுத்தமான தேன் 23 சேர் கலந்து வைத்துக் 
கொள்ளவும் . 


இதனால் தீரும் வியாதிகள் 


1 ) அரோசிகம் 
2 ] ரத்தகுன்மம் 


112 


3 ) சக்திகுன்மம் 
4 ) பித்தாதிகம் 
.5 ] கர்பாசய நோய்கள் 


* 


குறிப்பு : - கடைசிச் செய்யுளிலுள்ள 4 வது அடி முழு 
வதும் சரபேந்திர மன்னனைச் சிறப்பித்துக் கூறுகிறது . 


81. சக்தி குன்மாதிக்கு வில்வாதி 

லேகியம் 


கூவின் மூலமுப்பான் பலஞ்சீவிக் 

கூட வெண்மரக்கால் நீரிட்டு 
மேவிய குறுணியாய் வற்றக்காச்சி 

வெல்லமுப்பான் பலங்கரைத்தே 
தூவி திற செவ்விய நாற்பலமிளகுந் 

தூய சீரகமுந் திப்பிலியும் 
பாவிரு பலமாயிடுஞ் சுக்கு மூன்றுபலஞ் 

சித்திர மூலமு மதுரம் 


( ள அய் ) 


திப்பிலி மூலஞ் சாதிபத்திரியுஞ் 

சிக்கிது வகைக்கொருபலமாய் 
ஒப்பிலவங்கப் பத்திரியேலமுட 

னரைப்பலம் வகைக்கொக்குஞ் 
செப்பிதைப் பொன்போனிறந்தர 

வருத்துச்செய் பொடிதனைக்கடாயத்துள் 
வைப்பிது பாகுபதந்தனிற்றூவி 


( அசு ) 


மருவிட நாழித்தேன் வார்த்தே 
தேனிட்டுக் கிளறிச்சிக்கென விறக்கித் 

தினமொரு வெரு கடிதின்னத் 
தானட்ட குன்மஞ் சத்திகுன்மங்கள் 

சாரும் வெள்ளோக்களங்கராணி 


113 


வேனிட்ட கிருமி காசச்சுவாசம் 

விடபாண்டு ரோகங்காமாலை 
தானிட்ட வன்னவரோசிகங்களுமேற் 
சாருநோய்பலவுந் தீர்ந்திடுமே . 

(m42 ) 
( இ -ள் ) 
மேல் தோல் நீக்கிய வில்வவேரில் 30 பலம்எடுத்து 
8 மரக்கால் ஜலம் விட்டு ஊரவைத்து 

மறுநாள் 
அடுப்பின் மேலேற்றி 1 மரக்கால் ஆகும் வரை வற்றக் காச்ச 
வும் . பின்பு அக்கஷாயத் துடன் 30 பலம் வெல்லம் சேர்த்துக் 
கரைத்து வடிக்கட்டி அடுப்பின் மேல் ஏற்றிப்பாகுபதம் ஆகும் 
வரை காய்ச்சவும் . இத 


நசுக்கி 


. 


ன் , 


மிளகு 


செவ்வியம் 

4 பலம் 

2 பலம் 
சீரகம் 

2 பலம் 
திப்பிலி 

2 பலம் 
சுக்கு 

3 பலம் 
கொடிவேலிவேர் 1 பலம் 
அதிமதுரம் 

1 பலம் 
கண்டந்திப்பிலி 1 பலம் 
ஜாதிபத்திரி 1 பலம் 
லவங்கப்பத்திரி 1 பலம் 
ஏலக்காய் 

பலம் 


க்ஷ சரக்குகளைப் பொன்னிறமாக வருத்து உரலிலிட்டு 
இடித்து - வஸ்திரகாயம் செய்து கொண்டு பாகில் சேர்த்துக் 
கிண்டிப் பதத்தில் இறக்கவும் . ஆறியபின் , தேன் 1 படி சேர்த் 
துக் கிளறி வைத்துக்கொள்ளவும் . இதில் தினந்தோறும் 1 
கழற்சிப் பிரமாணம் சாப்பிட 


1 


1. எட்டுவிதக் குன்மங்கள் . 
2. சத்தி குன்மம் 
3. வெள்ளை ஒக்காளம் 


15 


114 


கிராணி என்னும் போக்கு 
5. க்ருமி 
6 . காசம் - 
7. சுவாசம் 
8. விஷபாண்டு 
9 . 
10 . எல்லாவித அரோசகங்களும் தீரும் . 


காமாலை 


82. சத்தி குன்மாதிக்கு வில்வாதி 

லேகியம் 


நல்லசீரகமு மிருபலமூன்று 

லவங்கப்பத்திரி வராகனிடைச் 
சொல்லிதை பிடித்துச் சூரணஞ்செய்து 

தூயதேன் மூன்றுசேரதனை 
வல்லெரிக் காச்சியாற விட்டெடுத்து 

வகுத்த சூரணத்துடன் கலந்து 
புல்லரோசிக முருத்திரப் புணிச் சத்திபுரி 

குன்மம் போக்கு முட்கொள்ளேன் . 


( ள அங ) 


( இ - ள் ) 


சீரகம் 
லவங்கப்பத்திரி 


2 பலம் 
3 வராகனிடை 


இவைகளை இடித்துச் சூரணம் செய்துகொள்ளவும் . சுத்த 
மான தேன் 3 சேர் எடுத்து இளஞ்சூடாகக் காய்ச்சி ஆறவிட்டு 
எடுத்து ஷை சூரணத்துடன் கலந்துகொண்டு உபயோகிக்கவும் . 

தீரும் வியாதிகள் : 

1. அரோசிகம் 
2. சத்திகுன்மம் போன்ற பயங்கர ரோகம் இவை 

தீரும் . 


| 


115 


83. பித்த குன்மாதிக்கு மருந்து 


முசுமுசுக்கிலையின் விழுதரை துவர்க்காய் 

மொத்த நல்லெண்ணை யாழாக்கும் 
வசமெலும் பிச்சம் பழரசம் பிழிந்து 

மத்தித்து மூன்று வேளைக்கும் 
பிசகிடா தருந்த விது விலக்கிடுந் 

தீப்பிணி பலவினுக்குஞ் சஞ்சீவி 
கசடுறும் பித்த குன்மங்கடீரும் 

காணிச்சாப் பத்தியங்களுமே. 


( ள அச ) 


( இ - ள் ) 


முசுமுசுக்கிலையை ஒரு கடுக்காய்ப் பிரமாணம் விழுதாக 
அரைத்து நல்லெண்ணை ஒரு ஆழாக்கோடு சேர்த்துக் குழப்பி 
எலுமிச்சம் பழரஸத்தையும் சேர்த்து நன்கு குலுக்கி வைத்துக் 
கொள்ளவும் . இதை வேளைக்குத் துட்டெடை 3 வேளையும் 
சாப்பிட்டுக்கொண்டுவர பற்பல ரோகங்களை தீர்ப்பதுடன் பித்த 
குன்மமும் போகும் இதற்கு இச்சாபத்தியமாக இருக்கவும் . 


84. சத்தி குன்மாதிக்குத் தாமிர 

பற்பம் 


தாமிரம் பத்துக்காசிடை நிறுத்துத் 

தகடு நேரியதாகிடத் தட்டிக் 
கூம்புனுங்கலசத்துள்ளடை மேலுங் 

கொடுநெல்லிக் கெந்தகம் பொடித்துந் 
தேம்ப திலஞ்சு காசிடை தூவிச் 

செய்யரை நத்தையொன் றிட்டு 
மாம்பிலந்தரத்தாமரையிலையுரி நீர் 

வார் ஒரு கோலினாற்கிளறேன் . 


( அரு ) 


116 


கிளறியக்கல சத்தலைக்கி வாயோடு 

கிட்டுமேற் சேலை மண் செய்து 
வளரொரு கூடை வரளியதடுக்கி 

வைத்ததற்குட்புடமிட்டும் 
ஒளியெரி தன்னில் வெந்தபின் 

பெடுத்து முத்திடுங்கலச மாறியபின் 
குளிகலம்மியினிற் பொடிச்செய்து 

பின்னுங் கூட்டிடுங் கலசத்தின் முன்போல் . ( ள அசு ) 


இத்தை மும்மடங்கும் புடமிடச் சிவக்கு 

மெடும் பொடிச் செய்தொரு சிமிழில் 
அத்தை வைத்தொரு போதினுக் கொரு 

பணமாமளவு நன்வெல்லத்துட் கொடுக்கச் 
சத்திகுன் மங்கடனைக் குடிப்போக்குந் 

தன்வயிறிழிந்திட வேண்டிற் 
குத்தியபுட்டி வெல்லத்துட் கொடுக்கக் 

குணமுண்டு பத்தியங் கேளேன் . 


( ளஅஎ ) 


காடையென் குருவி சுறாக்கருவாடுங் 

களிற்று மீன் றிருக்கை மீன்வற்றற் 
கூட வெள்ளாட்டின் வற்றலுமுருங்கைக் 

கூறெல்லாங் கொச்சையின் பாலுந் 
தடிவையாறுமூடன் கொளத்தகு 

மித்தின மிருபத்து நான்காகும் 
பாடியபுலவர் கலிதனைப்போக்கும் 

பரிசுபொற் சரபவேந்துரையே . 


( ள அஅ ) 


( இ - ள் ) 


* 


தாமிரம் 10 காசிடை யை எடுத்து நன்கு மெல்லியதாக 
அடித்துத் தகடாக்கி வாய்குறுகிய ஒருகலசத்திற்குள் வைக்கவும் . 
அதன் மேல் சுத்திசெய்த நெல்லிக்காய்க் கந்தகத்தில் 5 காசிடை 
எடுத்துப் பொடி செய்து அந்தக் கலசத்தில் போட்டு நத்தை 
ஒன்றையும் போட்டு , ஆகாசத் தாமரைச் சாறு அரைப்படி 
சேர்த்து ஒரு கோலினால் கிளரிக்கொடுக்கவும் , 


117 


பின்னர், இந்தக் கலசத்தின் வாய்க்குப் பொருந்தும்படி 
யான ஒரு அகலை வைத்துச் சீலை மண் செய்யவும் . இதை ஒரு 
கூடை அதாவது சுமார் 25 எருமுட்டையில் புடம் போடவும் . 
நன்கு வெந்து ஆறியபின் கலசத்தை எடுத்துப் பிரித்து ஒரு 
கல்வத்திலிட்டுப் பொடித்துக் கொள்ளவும் . இத்தூளை மறுபடி 
யும் முன்போல் இரண்டு தடவை ஒரு கூடை வாளியில் சிவக்கு 
மளவும் புடம்போடவும் . இவ்வாறு செந்தூரம் கிடைத்தபின் 
அதைப் பொடி செய்து சிமிழில் பத்திரப் படுத்திக்கொண்டு 
வேளைக்கு ஒரு பனவிடையளவு வெல்லத்தோடு கொடுக்கக் சத்தி 
குன் மங்கள் சுகமாகும் . மலசுத்தியாக வேண்டுமானால் கருப் 
புட்டியுடன் கொடுக்கவும் . 


இதற்குப் பத்தியம் : -- 
காடைக்குருவி , சுறாக்கருவாடு , கெளித்திமீன் வற்றல் 
திருக்கைமீன் வற்றல் வெள்ளாட்டு வற்றல் , முருங்கைக்காய் , 
வெள்ளாட்டுப்பால் இவைகள் உபயோகிக்கலாம் . இவ்வாறு 
24 நாட்கள் சாப்பிடவும் . 


85. பித்த குன்மாதிக்கு 

சோம ரசம் 
நாவிரச மரிதாரஞ் சரிகொடு 

நாடிய தேக்கிலை காய்பூவே 
கூவிது முச்சமஞ் சாறதிலிருநாட் 

கூர்ந்தரை பொன்னாங்கணி நீரால் 
மேவிரு நாளரைப் பாயிதையோர்குகை 

வீக்கிடுவாய் சேலைமண் செய்தே 
பூவினுங் குழலுளாயிதை வைத்துப் 

போடெரு மேலும் புடமூடேன் . 


( ள அசு ) 


மூடு புடங்களுள்ளாறிட வாறிட 

முன்னிரையஞ்சு புடந்தானே 
போடு மெடுத்திதனைப் பொடியாய் விடம் 

போக்கியுஞ் சுத்திசெய் நேர்வாளக் 


118 


டு பொடிச்சரிபாக மிடுத்திரு 

குஞ்சி யிடைக்கா நெய்யாலே 
நாடுமனு பானங்களிலேயுண் 

நாசமாம் பித்த குன்மந்தானே . 


( ளகூய ) 


( இ - ள் ) 


சுத்தி செய்த நாபி 

பாதரஸம் 
தாளகம் 


இவை வகைக்கு 
சரியிடை 
எடுத்து 


93 


93 


தேக்குமரத்தின் இலை , காய் , பூ வைகளை இடித்துப் 
பிழிந்த சாற்றில் ஊரப்போட்டு இரண்டுநாள் அரைக்கவும் . 


பின்புபு இதை பொன்னாங்காணிச் சாற்றினால் இரண்டுநாள் 
அரைத்து ஒரு குகையிலிட்டுச் சீலைமண்செய்து ஒரு குழியில் 
வைத்துப் புடம் போடவும் . இவ்வாறு 5 புடம் போட்டுப் 
பொடியாக்கிக் கொள்ளவும் . இதற்குச் சரிபாகம் நேர்வாளத்தை 
நன்கு சுத்தமாக்கித் தூளாக்கிச் சேர்த்துக் கொள்ளவும் . 

இதில் ஒரு குன்றியளவு பசு நெய்யில் கொடுத்துவர பித்த 
குன்மம் தீரும் . தகுந்த அனுபானத்திலும் கொடுக்கலாம் . 


86. பஞ்ச குன்மாதிக்கு மருந்து 


சாறணை வேரணுவாக நறுக்கிது 

தன்னையு மேதி முன்னீராலே 
யூறவை மூவிகலைக் கடுக்காய்வை 

யூடரைத் துவெய்ய லினேராயே 
மாற வுலர்ந்து பினே கவரும் 

பொடிமா வெருகடியாம் பிரமாணஞ் 
சேர வருந்தி வெந்நீர் குடியே 

னிதிற்றீருமே பஞ்ச குன் மந்தானே . 


( ளகூக ) 


119 


நன்கு 


( இ - ள் ) 

சாறணை வேரைச் சிறுசிறு துண்டங்களாக நறுக்கி சாறணை 
சாற்றிலேயே ஊரவைத்து எடுத்துக்கொண்டு அத்துடன் சரி 
பாகம் மூவரிக் கடுக்காய்சேர்த்து 

அரைக்கவும் . 
அரைத்த விழுதை வெயிலில்வைத்துக் காயவைத்துப் பொடி 
யாக்கிக் கொள்ளவும் . 

இந்தப் பொடியில் ஒரு வெருகடி வென்னீரில் சாப்பிட்டுவர 
ஐந்துவிதமான குன்மங்களும் தீரும் . 


87. குன்மாதிக்கு மருந்து 


கோடியதா யொரு சாடியுங் 

காயவை கோடதி * னிர்க் குன்றிலை தானே 
போடிதிலுங் கல்லுப்புடனே 

வருபூரியான மோரையு மேல்வாரேன் . 
கூடிதுமேன் றெளிவான நீரா 

யிறுகோரஞ் செய்குன்ம மெழும்போதே 
தேடியருந்திடுமே குடியேகிடுஞ் 

செற்றதே சத்தி குன் மந்தானே . ( ள + உ ) 
( இ - ள் ) 

புதிதாய் ஒரு சட்டியை அடுப்பின் மேல் ஏற்றி அதில் 
வெண்ணொச்சி இலைபோட்டு அத்துடன் கல்லுப்பையும் போட்டு 
வருக்கவும் . கொஞ்சம் சூடு இருக்கும் மோரையும் ஊற்றவும் . 

. 
பின்பு ஓரிடத்தில் வைத்து நன்கு தெளிந்தபின் மேல் தெளிவை 
இறுத்துக்கொண்டு குன்மம் ஆரம்பிக்கும்போதே சாப்பிட 
உடனே தீரும் . 


* நிர்க்குன்றிலை = நிர்க்குண்டியிலை = நொச்சியிலை 


120 


88. இரத்த குன்மாதிக்கு மருந்து 


சாறணைவேர் கொடிவேலியின்வேர் 

கள்ளிதன் கொழுந்துஞ் சாதிக்காயே 
வீறுபெறுங் கிழங்காங் கருவேலிலை 

மேலெருக்கினது வேர்த்தோலே 
கூறிரு சீரகந்திப்பிலி நாகரங் 

கூட சமதாகமிந்துப் போடு 
ஏற வசம்புடனா மிளகுஞ் சமஞ்சேர் 

பெருங்காயம் பலமாமே . 


(ளகூ ) 


நீ 


மாகடுகின் பொடிதானுழக்கா 

முள்ளிவாங்கிடுமோர் பலந்தாங்கூட 
ஆகும் பிண்ணாக்கொரு கூறி தெலாங் 

குப்பையாகிய மேனியினீராலே 
நேகவரை சுண்டைக் காயளவா 

யுண்டை நீ கட்டியெண்ணையு நேர்வாரேன் 
மோகமுடன தி காலமுணத் 

தீருமூரிரத்த குன்மமுந்தானே . 


( ளகூச ) 


வெள்ளைச்சாரணை வேர் 
கொடிவேலி வேர் 
கள்ளிக்கொழுந்து 
சாதிக்காய் 
ஈச்வா மூலி அதாவது பெருமருந்து வேர் 
கருவேல் இலை 
எருக்கின்வேர் பட்டை 


இவைகள் 
வகைக்கு 1. பலம் 


எடுத்து 


கருஞ்சீரகம் 
அரிசித் திப்பிலி 
சுக்கு 
இந்துப்பு 
வசம்பு 


மிளகு 


பொரித்த பெருங்காயம் 


121 


1 உழக்கு 
1 பலம் 


வெள்ளைப்பூண்டு 
நல்ல பிண்ணாக்கு 


-- 


ஒரு கையளவு 


இவைகளை ஒன்றிரண்டாகப் பொடித்துக் கல்வத்திலிட்டுக் 
குப்பைமேனிச் சாற்றினால் நன்கு அரைத்துச் சுண்டைக்காய்ப் 
பிரமாணம் உருட்டவும் . இதை நல்லெண்ணையிலூரவைத்துத் 
தினந்தோறும் அதிகாலையில் சாப்பிட இரத்த குன்மம் தீரும் . 


89. சத்தி குன்மாதிக்கு மருந்து 


மாவுளிதூள் பொடியாமி தாழாக்கி 

டுவாய் கிட்டமாம் பொடியாழாக்கே 
பாவுகடுக் காய்த்தூளீ ராழாக்குடன் 

பாவனை செய்தரை நாள்மூன்றே 
மேவுலாப் பொடிதானிரு காசிடை 

மேவிட வெல்ல முனுண்பாயே 
தாவுகொளும் பல நோய்களுமே 

குன்மந்தான் சத்தி குன் மமுஞ் சாராதே . ( ள கூரு ) 
( இ - ள் ) 
சுத்திசெய்த எஃகு அரப்பொடி 1 ஆழாக்கு 

மண்டூரம் ( கிட்டம் ) 
கடுக்காய்த்தூள் 2 


இவைகளைத் தண்ணீரில் ஊரவைத்து நிழலில் நீர் சுண்டிய 
பின் 3 நாள் நன்கு அரைத்து வெயிலில் உலர்த்திக்கொள்ளவும் . 
இதில் இரண்டு காசிடை வெல்லம் தின்று பின் சாப்பிடப் 
பலவித கஷ்ட ரோகங்களும் சத்தி குன்மமும் தீரும் . 


16 


122 


90. வாத குன்மாதிக்கு மருந்து 


வெள்ளுளி யோரன்பது பலமா 

யிடிமே லிருகுறுணி தண்ணீர் வாரேன் 
ஒள்ளனல் காய்ச்சி யுடன் பிழிந்தே 

யதிலொற்ற சிற்றாமணக்கின் வேருங் 
கொள்ளு புன் முருங்கையுஞ் சாறணை 

சிவதை கூறு மாவிலங்கை தன்வேரே 
முள்ளிலந் தையின் றோனாக நந்தியின் 

வேர் மூக்கறணை மூலஞ் சுக்காமே. 


(ளகூசு ) 


இவ்வகையோ ரொன்றிரு பலமாய் 

நறுக்கிடுவது நீர்பதக் குடனாமே 
செவ்விதைக் காச்சிடு நாலிலொன்றாய் 

வடித்தே முற்கடாயத் துடன் கூட்டே 
செவ்விய மேலமரேணு கங்காயமுஞ் 

சித்திரமூலம் பங்கம்பாளை 
நவ்விரு சீரகமோமம் வெட்பாலையு 

நாகரந் திப்பிலி மிளகாமே . 


* 


( ளகூஎ ) 


ஆகிய தேவதாரமு மிதுசம 

மாகிடுஞ் சூரணமே செய்வாய் 
பாகுயர் கொம்மட்டி மாதுளங்கனிநீர் 

பாவொரு சாமமரைப்பாய்பின் 
னேகிது வத்திடுவாயிஞ்சி நீரினி 

லேழுதிரந் தோய்த்திடுங் காய்ந்தே 
வாகிதை வைத்திடுவாய் பஞ்சலோக 

மென்மா கடாயத்தினுள் வைப்பாயே . 


( ளகூஅ ) 


வைப்பது சூரணமிட்டதி காலமே 

வாங்கிக்கொள் தீர்ந்திடு நோய்கேளாய் 
முப்படு குன்மமுங் காசங் கிராணிகள் 

மூடுமந் தாக்கினியுடன் சூலை 


மூக்கரட்டை வேர் 

123 
செப்பிடு வயிறு கடுப்புகள் 

மூலமுஞ் சேரு நீராம்பலிட நோவே 
இப்பருநோய் முதலானது நீங்கிடு 

மென்றெண்ணி யிம்முறை செய்வாயே . ( ளகூகூ ) 
( இ - ள் ) 

வெள்ளைப் பூண்டு 50 பலம் இடித்து இரண்டு மரக்கால் 
ஜலம் சேர்த்து அடுப்பின் மேல் 

வைத்து 

நாலிலொன்றாய்ச் 
சுண்டக் காய்ச்சவும் . 
சிற்றாமணக்கு வேர் 
கொள்ளு 
பொன் முருங்கை 
வெள்ளைச்சாரணை 
சிவதை வேர் 
மாவிலங்கை வேர் 

இவை வகைக்கு 2 பலம் 
லந்தை வேர் 


சுக்கு 
நாகதந்தி வேர் ( பேய்க்கும்மட்டி 

[ வெள்ளைப்பூ உள்ளது ) ) 
இதை ஒன்றிரண்டாக இடித்து 2 - மரக்கால் ஜலம் விட்டு 
அதை நாலில் ஒன்றாய்ச் சுண்டக் காய்ச்சவும் . இதையும் வடிக் 
கட்டி முன் கஷாயத்துடன் சேர்த்துகொள்ளவும் . 
செவ்வியம் 
ஏலக்காய் 
அரேணுகம் 

இவைகள் வகைக்கு 
பொரித்த பெருங்காயம் 

1 கழஞ்சு 
கொடிவேலி வேர் 


ஆடுதீண்டாப்பாளை வேர் 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
ஓயம் 
வெட்பாலையரிசி 


இவைகள் வகைக்கு 

1 பலம் 


சுக்கு 


அரிசிதிப்பிலி 


மிளகு 


தவதாரு 


124 


இவைகளை நன்கு சூரணித்துக் கொம்மட்டி மா துளைச் 
சாற்றினால் ஒரு ஜாமம் அரைக்கவும் . உலர்ந்தபின் , 
கல்வத்திலிட்டு இஞ்சிச்சாற்றில் ஏழுதடவை பாவனை செய்து 
உலர்த்திக் கொள்ளவும் . இச்சூரணத்தை பஞ்சகோலக் கஷாயத் 
தில் அதாவது , சுக்கு திப்பிலி, கண்டந்திப்பிலி செவ்வியம் 
கொடிவேலி வேர் சேர்ந்த கஷாயத்தில் தினந்தோறும் அதி 
காலையில் உட்கொள்ளக் கீழ்வரும் ரோகங்கள் தீரும் . 

1. குன்மம் 
2. கிராணி 
3 . அக்கினி மந்தம் 
4. சூலை 
5. வயிற்றுக்கடுப்பு 
6. மூலம் 
7. நீராம்பல் என்னும் வீக்கம் 
பங்கம்பாளை = ஆடு தீண்டாப்பாளை 
பஞ்சலோகக் கஷாயம் என்பது ‘பஞ்சகோல கஷாயம் 
என்பதன் திரிபு . 


91. குன்மாதிக்குக் கோழிப் 

பற்பம் 


சேவலின் கா றலைபோக வயிற்றுனுட் 

சேர்கொடிவேலியு நாய்வேளை 
காவெள்ளு காயுத்தாமணி சாறணைக் 

காட்டியவை வகையின் வேரே 
கூவிய மறலுமாகாயக்கருடனுங் 

கூப்பிறண்டையப்பைக் கிழங்கோடே 
வாய்விளங்கம் பெருங்காயமுங் 

கடுகுள்ளி வாலுளுவை திரிகடுகாமே . 
காமவெட்பாலையினரி சதகுப்பையுங் 

காணிரு சீரகமுங்காந்தம் 
ஓமங்கல்லுப்பிவட்சார நவச்சார 

மோதும் பொட்டிலுப்பாம் பாரே 


(உள ) 


125 


பூமியட்டுப்போடு வளையலுப் போரென்றும் 

போட்டு முக்கழஞ்சும் பொடியாமே 
நீ மறவாமல் வைத்துவர் மண்ணிரு நாழி 
நீர்குறுணியுங்கரை மேற்றேறே . 

(உளக ) 
தேறலினுத் தொருதாழியுளிட்டு 

வாய்சேலையும் வேடுகட்டதின் மேலே 
யேறிடவைத்ததிலாவிகள் சோறிட 

வீடொரு சாடியால் மேல் மூடேன் 
கூறவாய் சேலைமண்செய் தெரியிட்டவிக் 

கொண்ட பின்னங்கமெல்லாம் போக்கே 
மாறொரு சாடியுங்காய நற்சாராயம் 
வார்பது நாழிதனிற் போடேன் . 

( உளஉ ) 
சூரணம் போடு வறுத் திடுசாராயஞ் 

சுண்டியபின் னெடு மேனீழல் 
ஆரவுலந் திடி சூரணமே செய்து 

வான திதோர் வெருகடியீவாய் 
பார்குன்மாதி கிராணியசீரணம் 

பாய திசாரம் மூலவாயுவே 
பூரவயிற்றுள்வலித்துடல் வீக்கங்கள் 

போக்கிடந்தேடிப்போம் பொய்யாதே. (உளங ) 
( இ - ள் ) ஒரு பருத்த சேவலைக் கொண்டுவந்து கால் தலை , 
இவற்றைப் போக்கி வயிற்றைக் கீறிக்குடல் முதலியவற்றை 
நீக்கவும் . 

கொடிவேலி வேர் 
நாய் வேளை வேர் 
கருப்பு எள்ளு வேர் 
உத்தாமணிவேர் 
சாறணை வேர் 
மருள் கிழங்கு 
ஆகாசகருடன் வேர் 
பிரண்டைக் கிழங்கு 
அப்பைக்கோவைக் கிழங்கு 


126 


வாய்விடங்கம் 
பெருங்காயம் 


கடுகு 


பூண்டு 


வாலுளுவை 
சுக்கு 
திப்பிலி 
மிளகு 
வெட்பாலையரிசி 
சதகுப்பை 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
காந்தம் . 
ஓமம் 
கல்லுப்பு 
யவட்சாரம் 
நவச்சாரம் 
பொட்டிலுப்பு 
அட்டுப்பு 
வளையலுப்பு 


இவைகள் தனித் தனியே வகைக்கு 3 கழஞ்சு எடுத்துப் 
பொடிசெய்து சேர்த்துக் கோழியின் வயிற்றினுள் வைக்கவும் . 
உவர்மண் இருநாழிக்குத் தண்ணீர் குறுணிவிட்டுத் தெளிய 
வைத்து ஒரு தாழியில்விட்டு வேடுகட்டி வேட்டின் மேலே 
கோழியை வைத்து ஆவிபோகாமல் மூடிச் சேலைமண் செய்ய 
வும் . இதை அடுப்பின் மீதேற்றி அவிக்கவும் . பின்பு கோழியை 
எடுத்து எலும்பையெல்லாம் நீக்கி விட்டு உலர்த்திப் பொடிசெய்து 
கொண்டு ஒரு அகன்ற பாத்திரத்தைக் காயவைத்து அதிலே 
நல்ல சாராயத்தில் 1 நாழிவிடவும் . அதில் மேல்சொன்ன சூர 
ணத்தைப்போட்டுச் சாராயம் சுண்டும்மட்டும் வருத்து நிழலி 
லுலர்த்திப் பொடிபண்ணி தினம் வெருகடி.பிரமாணம் சாப்பிட 

குன்மம் 
கிராணி 


சாறணைவேர் கொடுவேலிவேர் கடுகுடனசார 

127 
மூலவாயு 
அஜீரணம் 

உடல் வீக்கம் 
வைகள் தீரும் . 
92. அட்டகுன்மாதிக்குச் 

சூரணமும் தைலமும் 
கானெருக்கோர் கடகத்தினிறைந்திலை 

கைக்கொடு வந்தீனாமேதி 
யானிடு நீரெண் மாக்காலோர் பானை 

யுளாயடை யிட்டர் நீர்வாரேன் 
தானிதிலிருபடியுப் பிடுவாய் மறுசால் 

அடியான் மூடிமண் சேலைசெய் 
வானடுப்பேற்றிது பொங்காவிபோகா 

மல்மண்குழைத்தப் பியெரிப்பாயே . ( உாச ) 
ஓங்கனலிட்டெரி வெந்தபின் 

சகலமுமொன்றி நிற்குந்தைலமுநாழி 
தேங்கவிறுத்திது கொள் மறுசேலைமண் 

செய்தெரி வெந்தது திருநீறாம் 
பாங்கது கண்டெடுமேலிடு மருந்தையும் 

பார்கலவரைப் பலமேற்காயம் 
வாங்கசம்தாகந் திப்பிலி சுக்குடன் 
மாமிளகு நாய்கடுகாமே . 

(உாரு ) 
வசம்போடு வெண் வெங்காயங் 
கூறு பிறண்டையுப் பிட்டவித்தாட்டு தூட்கொள் 

வகைக்கொன்றுக்கோர் பத்தாமேற் 
சேர் வராகனிடைக் கொண்டுஞ் சூரணஞ் 

செய்துதறுபானுக்கு முன் சாம்பற் 
கூறது முப்பான் வராகனிடையது 
கூட்டிடி தூளை வடிக்கொள்ளேன் , 

( உா ) 


128 


கொள்ளவுஞ் சூரணம் வெருகடியளவாங் 

கூறிடவலிகுன்மம் வாயுவோடே 
உள்ள குன்மங்களும் நீங்கிடுந்தையிலத்தி 

லோர் சிறுகரண்டியாலொருவேளை 
விள்ளந்தி சந்திவிடா மலருந்திட 

மேவிய சகலகுன்மமும் போமே . 
தள்ளருமிருவது நாட்களில் வயிற்றி 

லுண்டாகிய நோயெலாந்தான் போமே . 


( உளள ) 


-ள 


கன்று ஈனாத 


காட்டு 

எருக்கின் இலை ஒரு பானை நிறையப் போட்டுக் 

எருமைக்கிடாரியின் மூத்திரம் எட்டுமரக்கால் , 
உப்பு 2 

படி , இவைகளையும் சேர்த்து அந்தப் பானைக்குத் 
தகுந்த பானை அடியால் மூடிச் "சீலைமண் செய்யவும் . இதை 
அடுப்பின் மேலேற்றி நன்றாக எரிக்கவும் . 

ஆவி வெளியே 
போகாமல் அப்போதைக்கப்போது களிமண்ணைப் பூசிவரவும் . 


இவ்வாறாக நன்கு எரிந்தபின் பானையினுள் யாவும் ஒன்றாகி 
நிற்கும் . அதிலுள்ள எண்ணைசத்து 1 நாழி பானையிலேயே 
வைத்து மீதித்தெளிவை இறுத்துக்கொள்ளவும் . மறுபடி சீலை 
மண் செய்து சரக்குகள் பற்பமாகும்வரை எரிக்கவும் . இந்தப் 
பற்பத்தோடு சேர்க்கவேண்டிய சரக்குகள் . 


7 


மிளகு 


பொரித்த பெருங்காயம் , பலம் 
ஓமம் 
திப்பிலி 
சுக்கு 

இவை வகைக்கு 10 
நாய்க்கடுகு 

வராகனிடை 
சாரணைவேர் 
கொடிவேலிவேர் . 
கடுகு 
வசம்பு 
யவச்சாரம் 
வெள்ளைப்பூண்டு 
பிரண்டை 


129 


டுத்து அவைகளை அகன்றதோர் சட்டியில் போட்டு 
மற்றொரு சட்டியால் மூடி சீலைமண் செய்து உலர்ந்தபின் 
அடுப்பிலேற்றி சிறு தீயாக ஒரு ஜாமம் எரித்துச் சரக்குகளை 
அவற்றின் புகையிலேயே அவித்து உலர்த்திச் சூரணம் செய்து 
சூரணத்தில் 60 வராகனிடைக்கு 30 வராகனிடை பற்பம் 
ர்த்து இடித்து வஸ்திரகாயம் செய்து வைத்துக்கொள்ளவும் . 


இதை வேளைக்கு ஒரு வெருகடியளவாகச் சாப்பிடத் 
தீரும் நோய்கள் : 

1. வலிகுன்மம் 

2 , வாயுகுன்மம் 
தைலத்தை ஒரு சிறு கரண்டியால் அந்திசந்திவிடாமல் 
சாப்பிட்டுக்கொண்டுவர சகலவிதமான குன்மங்களும் தீரும் . 


20 நாட்கள் சாப்பிட வயிற்றுநோய்கள் யாவும் தீரும் . 


* 


93. குன்ம வாயுவுக்கு எண்ணை 

( சந்தம் வேறு ) 
வசம்பு வெள்ளுள்ளி காயமிந்துப்பு நால்வகையும் 
பசும்பு சித்திர மூலிவேரெலும்பிச்சம்பழ நேர் 
நசம்புஞ்சீந்திலின் வேரொரு நாரத்தங்காய் போல் 
வசம் பெறக்கலந் தரை விளக்கெண்ணையுள் மலர்த்தே . ( உா அ ) 


மலர்த்திப்பின்னனலெரித்ததைப் பதத்தினில் வடித்தோர் 
கலத்துள் வைத்துக் கொள்ளெரி குன்மஞ் சத்திகாண் குன்மம் 
வலித்த குன்மங்களண்டத்தில் வாதங்கள் வயிற்றுள் 
கலத்த நோய்களு மூச்சுக்குத் திவையெலாங் கழலும் . ( உள . ) 
( இ- ள் ) 
வசம்பு 
வெள்ளைப்பூண்டு 

இவை நான்கும் சேர்ந்து ஒரு 
பொரித்த பெருங்காயம் லுமிச்சம்பழப் பிரமாணம் 
இந்துப்பு 

17 


130 


பச்சையான கொடிவேலிவேர் 

ஒரு 

எலுமிச்சம்பழப் 
பிரமாணம் 

சீந்தல் கொடிவேர் ஒரு நாரத்தங்காயளவு 

எடுத்துக்கொண்டு யாவற்றையும் அம்மியில் வைத்து 
தன் கு தண்ணீரினால் கைபடாமல் அரைத்து விளக்கெண்ணையில் 
குழப்பிக்கொள்ளவும் . 

பின்பு இதை அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு 
பதத்திலிறக்கவும் . ஒரு சீசாவில் பத்திரப்படுத்தி தினம் ஒரு 
வேளைக்கு ஒரு துட்டிடை உபயோகித்துவரத் தீரும் நோய்கள் 

1. எரிகுன்மம் 
2. சத்தி குன்மம் 
3 . 

வலி குன்மம் 
4. அண்ட வாதம் 
5. வயிற்று நோய்கள் 
6. மூச்சு வாங்குதல் 


94. குன்மாதிக்கு மருந்து 


இருபலக்கரில் முப்பலச் சுண்டி நாற்பலச் சீரகமிரவி 

வெயிற்படக் காய்ந் திடிப் பொடி வடித்ததனில் 
மருவுமிந்துப்புங் கல்லுப்பு முப்பலம் வகைக் கு 
இருபலம் பொட்டிலுப்பிடப் பொடிச்செய்து மிணக்கேன் . 

( உளய ) 
இணக்கிக்கொண்டொரு வேளைக்கி வெருகடி யெடுத்து 
உணக்கொடுத்து வெந்நீர தின்மேலுணப் புளிப்பூ 
சணிக்காய் பால் கைப்பு மோர் கடுகுடன் புகை தயிரும் 
பிணக்கித் தள்ளிட வாயு குன்மங்களப்பிறம் போம் . ( உளயக ) 
( இ - ள் ) 
கரி மிளகு 2 பலம் 
சுக்கு 

3 பலம் 
சீரகம் 4 பலம் 


131 


இவைகளை நன்கு உலர்த்தி உரலிலிட்டுப் பொடி செய்து 
கொண்டு வஸ்திரத்தினால் வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
பொரித்த இந்துப்பு வகைக்கு 
கல்லுப்பு 

3 பலம் 
பொட்டிலுப்பு 2 


இவற்றையும் பொடி செய்துகொண்டு 

செய்து கொண்டு மேல் சொன்ன 
சூரணத்துடன் கலந்து கொள்ளவும் : 


வேளைக்கு ஒரு வெருகடி எடுத்து வென்னீரோடு சாப்பிடவும் . 
இதற்குப் பத்தியம் : 
புளி 
பூஷணிக்காய் 
பால் 
கசப்பு பதார்த்தங்கள் 
மோர் 
கடுகு 
புகையிலை 


தயிர் 


இவைகளை நீக்கவும் . 


தீரும் வியாதி : 

வாயு குன்மம் , 


95. குன்ம வாயுவுக்குக் கெந்தகத் 

தைலம் 
கெந்தகம் பலமொன்றைச் சங்கம் பழக்கீரம் 
முந்த விட்டரை கலந்திரவியின் முகம் வைக்க 
வந்த சத்துவையிற்கினால் வழித்தும் பீங்கானிற் 

தந்துபிற்கொளக் குன்மம்போம் புண்களிற்றடவேன் . 
( இ - ள் ) 

(உள ) 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கந்தகம் 1 பலத்தை சங்கம் 
பழத்தின் சாறுவிட்டு நன்கு அரைத்து நல்ல வெயிலில் வைக்க 
அதினின்று தைலம் பிறக்கும் . அதை ஒரு இறகினால் எடுத்து 


132 


வழித்துப் பீங்கானில் சேமித்து வைத்துக்கொள்ளவும் . இத் 
தைலத்தில் ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் உள்ளுக்குச் 
சாப்பிட்டுவர குன்மங்கள் நீங்கும் . 


ஆறாத புண்களின் மேல் தடவ அவையுந் தீரும் . 


96. குன்மாதிக்குப் பேய்க் 
கொம்மட்டி எண்ணெய் 


பேய்க்கொம்மட்டி சம்பீரம் வெள்ளுள்ளி பேர் நொச்சில் 
வாய்க்கு மிஞ்சியின்சாறு கொள் நாழியோர் வகைக்கித் 
தீயில் நாழியாய்க் காய்ச்சதிலிரதஞ் சாதிலிங்கம் 
தூயவெண்காரமிந்துப்புடன் காயமுஞ் சொல்லும் , ( உளயக. ) 


கடுகு வெந்தைய மிளகு நேர்வாள முங்காந்தம் 
முடுகு மஞ்சளுமோமமுமொன்று முக்கழஞ்சாய் 
இடுகவு மரைக்காய்ச்சிடக் குழம்பினிலிணக்கிக் 
கடுகிடாமலுங் கிண்டிடும் பழம் புளிக்கடவே. 


(உளயச ) 


பதத்திற் காய்ச்சியும் வடித்திடோர் பல்லகைதன்னுள் 
இதத்தில் வைத்தொரு தூதளங்கனி யளவெடுத்துங் 
கதித்த வெல்லத்துட் கருப்புட்டி யாவதிற்கலந்தும் 
வதைத்த குன் மங்களஃவை நீராமையும் வல்லை . (உளயரு ) 
உதிர வாயுவும் வாயுவும் பெரு வயிற்றுடனே 
சதி மகோதரம் பீலிகை கவுசை கடானும் 
அதிக தோடங்கள் வெப்புப்பாவைகள் முதலான 
விதுவெலாங் குடியேகிடுங் கைகண்ட திதுவே . (உளயசு )) 
( இ - ள் ) 
பேய்க்கும்மட்டிக்காய்ச் சாறு 
எலுமிச்சம்பழச்சாறு 
வெள்ளைப்பூண்டின் சாறு 

இவைகள் வகைக்கு ஒரு நாழி 
நொச்சிச்சாறு 

எடுத்து 
இஞ்சிச்சாறு 


133 


அடுப்பின் மேலேற்றி ஒரு நாழியாக ஆகும் வரை வற்றக் 
காச்சவும் . அதனுடன் , 


) 


. 


சுத்திசெய்த பாதரஸம் 

லிங்கம் 
பொரித்த வெண்காரம் 

இந்துப்பு 

பெருங்காயம் 
கடுகு 
வெந்தயம் 
மிளகு 
சுத்திசெய்த நேர்வாளம் 

காந்தம் 
மஞ்சள் 
ஓமம் 


இவைகள் வகைக்கு 3 கழஞ்சு 
எடுத்து 


கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயம் செய்துகொண்டு 
மேற்சொன்ன சாற்றில் போட்டு அடிப்பிடிக்காமல் பழம்புளி 
போன்ற பதம் வரும்வரை அடுப்பின் மேலேற்றிக் கிண்டவும் . 
பதம் வந்தபின் இதை இறக்கிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் 
சேமித்து வைத்துக்கொண்டு வேளைக்கு ஒரு தூதுவளங்காயளவு 
வெல்லத்துடனோ அல்லது கருப்புட்டியுடனோ கலந்து சாப்பிட 
பின் வரும் நோய்கள் தீரும் . 


1. குன்மம் 
2. நீராமைக்கட்டி 
3. வயிற்றிலுள்ள வாயு 
4. வயிற்றுப்பொருமல் 
5. மகோதரம் 
6. பிலீகம் 
7. கவுசை 
8. அதிக தோஷங்கள் 
9. வெப்புப்பாவை 


இவைகள் யாவும் தீரும் . 


134 


97. குன்ம வாயுவுக்கு மருந்து 
கள்ளியின் பெருமரந்துணித்தொரு முளக்காட்டம் 
உள்ளுறை வெண்டையெடுத்தொரு நாழி கல்லுப்புங் 
கொள்ளவிட்டு நாரத்தங் காய்வாய் நெகிழக்கொண்டும் 
உள்ளடைத்து மேலுப்பையிட்டந்தவாய் மூடேன் . 

( உள J எ ) 
மூடிமேற்புரிச்சுற்றுமியெருவுமாய் மூட்டி 
நீடியகன்ற புடமிட்டு வெந்தபின் னெடுத்தே 
கூடியவுப்புங்காயையும் வெவ்வேறாய்க் கொண்டு 
தேடித்தின்னுங்காயுப்பி நீர்க்குடி குன் மந்தீரும் . 

(உளஅ) 
( இ - ள் ) 

ஒரு பெருத்த கள்ளிக்கட்டையை எடுத்து அதிலுள்ள 
உள் சோற்றை எல்லாம் எடுத்து ஒரு உழக்குமாதிரி செய்து 
கொள்ளவும் . அதில் ஒரு நாழி கல்லுப்பை போட்டு அதன் 
மேல் 

ஒரு நாரத்தங்காயை உட்செலுத்தி அதின்மேல் மறுபடி 
யும் உப்பைப் போட்டு அந்த வாயை மூடி சந்திபந்தம் செய்து 
சீலைமண் செய்யவும் . பின்பு உமியும் எருமுட்டையும் போட்ட 
ஒரு அகன்ற புடத்தில் அதைவைத்து வேகவைக்கவும் . ஆறிய 
பின் அந்த உப்பையும் , நாரத்தங்காயையும் தனித்தனியாக 
எடுத்துக்கொண்டு அந்த நாரத்தங்காயைத் தின்று அந்த உப்பு 
நீரையும் குடிக்கவும் . 


. 


குன்மம் தீரும் . 


98. குன்மவாயு வலிக்குச் சரபேந் 

திரக் குளிகை 


சூதநாவிந்துப்பும் வெண்காரமுஞ் சுக்குஞ் 
சாதிலிங்க மப்பிரகந்திப்பிலி யசமோதகம் 
ஒதிடு கருஞ்சீரக மிளகிவை யோரொன் 
மீதிடு வராசனிடை நேர்வாளமஞ்சரையே . 


(உள . ) 


135 


இடைகள் கூட்டியுங் கரிப்பானீராலரைத்திதனை 
யடையக்குஞ்சிபோலளவுண்டை செய்நிழலுலர்த்தித் 
தடையிலாதிஞ்சிநீர் சுண்டி நீரொன்றிற்றானே 

இடவுங்குன் மங்கள் வாயுவுஞ்சுரங்களுமேகும் . 
( இ - ள் ) 

( உளஉய ) 
சுத்தி செய்த ரஸம் ) 


நாபி . 


. 


பொரித்த இந்துப்பு 

வெண்காரம் 


சுக்கு 


இவைகள் 

வகைக்கு 
1 வராகனிடை 


சுத்திசெய்த லிங்கம் 

அப்ரகம் 
திப்பிலி 
ஓமம் 
கருஞ்சீரகம் 


மிளகு 


டை 


சுத்தி செய்த நேர்வாளம் 51 வராக 

கனி 


னால் 


நன்றாக 


இவைகளைக் கரிசாலங்கண்னிச் சாற்றி 
அரைத்துக் குன்றுமணியளவு உருட்டி நிழலில் உலர்த்தி வைத் 
துக்கொள்ளவும் . - இதை இஞ்சிச் சாற்றிலோ அல்லது சுக்குக் 
கஷாயத்திலோ ஒரு குளிகை வீதம் சாப்பிட பலவகைப்பட்ட 
குன்மங்களும் , சுரங்களும் தீரும் . 


99. வலிகுன்மத்துக்குப் பேதி 


வெள்ளைக்காக்கணான் பாக்களவரைப்பதவ்வேரைக் 
கள்ளமேதியின்றோய்கட்டித்தயிரினுட்கலந்து 
கொள்ளக்குன் மங்கள் பேதியினிற் கழிந்தபின் குளித்து 
விள்ளுமோருடன் மிளகு நீர் சோறுண வீழும் . 

( உளஉக ) 
( இ - ள் ) 

வெள்ளைக்காக்கரட்டான் பாக்களவு எடுத்து அம்மியில் 
வைத்து நன்றாக அரைத்து கட்டியான எருமைத்தயிரோடு 


136 


கலந்து உட்கொள்ளவும் . நன்கு பேதியான பின் குளித்து 
விட்டு மிளகு ரசம் வைத்து , மோரும் சேர்த்து சாப்பிடவும் . 


குன்மம் தீரும் . 


100. சத்தி , இரத்த , வலி , எரி , 

வாயு குன்மாதிக்கு மருந்து 
கடுகுசுக்கிந்துஞ்சாதிக்காய் கரிலுடன்காயம் 

இடுகிராம்பசமோதகமெள்மலாவகமுங் 
கொடுவெள்ளுள்ளி முக்காற்பனவிடையுடன் கொண்டு 
படுகருத்த சீரகம் விசுவாசுவைப் பகரேன் . 

( உளஉஉ.) 
முருங்கையினிலைச் சாற்றரை முன்கருஞ்சீரகம் 
இருகழஞ்சியுங் கருக்கவும் பொடிச்செய்திம் மருந்தை 
ஒருங்கரைத்திட்டுப் பிசைந்து கோதும்பை மாவுரியு 
மருங்கு தூவியுங் களியெனக் கிளறிவைத்திடுமே . 

(உளஉங ) 
வைத்து மோரிலிம் மருந்தொரு பாக்களவாகத் 
துய்த்துங்காலமே முப்பது நாட்கோர்த்துடங்கும் 
பத்தியஞ்சுக்குப் பொடியெண்ணை வெள்ளை தன் பாலாஞ் 
சத்திரத்தமும் வாய்வெரீவலிகுன் மந்தளரும் . 

(உளஉச ) 


சுக்கு 


இந்துப்பு 
ஜாதிக்காய் 


மிளகு 


பொரித்தகாயம் 
கிராம்பு 


வைகள் வகைக்கு 
பனவிடை 


டை 


ஓமம் 


எள்ளுப்பிண்ணாக்கு 
வெள்ளைப்பூண்டு 
கருஞ்சீரகம் 
சாதிப்பத்திரி 


137 


இவைகளை முருங்கையிலைச் சாற்றிலரைத்து மேல்சொன்ன 
கருஞ்சீரகம் 2 கழஞ்சியைக் கருகவருத்து இதையும் சேர்த்து 
ஒன்றாக நன்கு அரைத்துக் கோதுமை மாவு 1 படி யை யு 
சேர்த்துத் தண்ணீர் சிறிது சேர்த்துக் களியாகக்கிண்டவும் . 


இம்மருந்தில் ஒரு பாக்களவு மோருடன் காலையில் 30 நாட் 
கள் சாப்பிடச் சத்திகுன்மம் , இரத்த குன்மம் , வலிகுன்மம் 
இவை தீரும் . 


இதற்குப் பத்தியம் : சுக்குப்பொடி , எண்ணெய் , 
வெள்ளாட்டுப்பால் உபயோகிக்கலாம் . 


101. குன்மங் , கெண்டை , சூலை 
வாயுத்திரட்சிக்கு மருந்து 


தண்டு நீக்கிக்கொடிவேலி வோது 

தான் படர்ந்த பிரண்டைவேர்ப்புன்கின் வேர் 
திண்டுகாய் வேரயில் மரப்பட்டையுஞ் 

சீதநீக்கிய மாவிலங்கைப் பட்டை 
கொண்டு சங்கவேர் புன்முருங்கைவேருங் 

கூர்மறுள் மூலங்கொள் வகைக்கோர்பலங் 
கண்டுரலிலிட்டுப் பொடியாயிடி 

காணுந்தூளைக்கைசெய்திடக்கேளுமே . (உளஉரு ) 


எடுத்திடுமருந்தைப்புதுப் பாண்டத்துளிட்டு 

நீயுமி தின்மேலுங்கல்லுப்பைப் 
படுத்திடும்படி யொன் றிட்டு பின்கேளும் 

பருத்ததோர் சட்டியாற் பானை வாய்மூடியே 
தாடுத்தும் பூமியிற்றோண்டிக் குழிசெய்து 

தொந்தமாகப் புதைத்து மேற்சட்டியால் 
அடுத்து மூடியெருப்புடமிட்டுமே 

லருணகாலத்திலா றியெடுத்திடேன் ( உளஉசு ) 
18 


138 


கறையிலிட்டிடித்தூளை வடிக்கட்டிக் 

கலசத்துள்வைத்துக் காணோர்வெருகடி 
இறையை நோக்கியிருவேளையுங் கொள்ளுவீர் 

ஏய தீ வினையாலெழு நோய்களும் 
முறை கெடும்வாயுவு சூலைத் திரட்சியு 

மோ திடுங் கெண்ட குன்மவியாதியும் 
மறையப்போகுமெனவுஞ் சரபேந்திர 

மன்னர் மன்னன் வகுத்த முறையிதே. ( உா உஎ ) 
( இ - ள் ) 
முற்றிய கொடிவேலி வேரைக் கொண்டுவந்து உள்ளிருக்கும் 
நரம்பை நீக்கிவிட்டு அதன் வேர் ) 
பிரண்டைவேர் 
புங்கம்வேர் 
உகாவேர் 
ஆயில்யமரப்பட்டை (பூதிகம் ) இவைகள் வகைக்கு 1 பலம் 
மாவிலங்கபட்டை 
சங்கம்வேர் 
பொன் முருங்கைவேர் 
மருள்வேர் (கிழங்கு) 

J 


இவற்றை கல் உரலிலிட்டுப் பொடியாக்கிக்கொள்ளவும் . 
பின்பு இதை ஒரு புதுப்பானையுள்ளிட்டு அதன் மேல் கல் 
லுப்பை 1 படி போட்டு 

அதன்வாய்க்குத் தகுந்தபடி ஒரு 
பெரிய சட்டியால் மூடவும் . அதற்குச் சீலைமண் செய்து குழிக் 
குள் வைத்து மேல் சட்டியின் மேல் எருமுட்டையை வைத்து 
அடுக்கிப் புடம்போடவும் . நன்கு ஆறியபின் மறுநாள் விடியற் 
காலத்தில் எடுக்கவும் . அதிலுள்ள கரித்தூளை 

அதிலுள்ள கரித்தூளை ஒரு பாண்டத்தில் 
பத்திரப்படுத்தி வஸ்திரகாயம் செய்து வைத்துக்கொள்ளவும் . 
இதை வெருகடியளவு காலை மாலை இருவேளையும் கொள்ளப் 
பின்கண்ட ரோகமனைத்தும் தீரும் : -- 


1 ) வாயு 


2 ) சூலை 
3 ) கெண்டை 
4 ) குன்மம் 


மரும் - 
102. சகல குன்ம மூலாதிக்கும் 


139 


அயம் பொடித்தஞ்சு கழஞ்சொரு கழஞ்சிரதாதி 
இயம்பு கெந்தகமிரு கழஞ்சிடுமனோ சிலையே 
நயம்பிரு கழஞ்சிட்டுங் கற்றாழையின்னீர் 
வியம்பரைத் திடலா மொருயாமம் விடாதே . ( உா உ.அ ) 


மையிடும் படியரை பட்டபின் கல்வத்துடனே 
வெயிலில் வைக்கப் பற்பமாகிடு மிந்துலவணம் 
வையிருபங்குந்திப்பிலி சுக்கு மாமிள குஞ் 
செய்யிருபங்குஞ்சூரணித் திட்டி திற்கடுக்காய் . (உளஉசு ) 


தூளுமூன்று பங்கிது வெலாமுன் பற்பத்தோடே 
மீளக்கூட்டியுங் கரிப்பானீராலும் விடாமல் 
நாளெலாமரைத்தொரு நிட்கங்குளிகையு நாட்டிக் 
கோளுலத்திஞ்சி நீர் பஞ்சகோசலக்குடி நீர் . (உாஙய ) 


தன்னிலோருண்டையிடக் குன்மம் பீலிகை சகலங் 
குன்னமாஞ் செலகூர்மமும் வயிற்றினோய் குட்டம் 
அன்ன ரோசிகமக்கினி மாந்தங்களடங்கா 
இன்னஞ் சேர்பல நோய்களும் தீரும் பாரிதற்கே . ( 

உாக) 


( இ- ள்) 
சுத்திசெய்த அரப்பொடி 5 கழஞ்சு 
பாதரஸம் 

1 
நெல்லிக்காய் கந்தகம் 2 
மனச்சிலை 

2 


9 


22 


இவற்றை கல்வத்திலிட்டு கற்றாழைச்சாற்றினால் கையோ 
யாமல் 1 ஜாமம் அரைக்கவும் . நன்கு மைபோல் அரைபட்ட 


140 


வுடன் அக்கல்வத்திலேயே 

அடையாகத் தட்டி. வெயிலில் 
வைக்க அது பற்பமாகிவிடும் . பின்பு 
இந்துப்பு - 2 பங்கு ( 10 கழஞ்சு ) 
திப்பிலி 
சுக்கு இவை சேர்த்து 2 பங்கு ( 10 கழஞ்சு ) 
மிளகு 


} 


இவற்றை நன்றாகச் சூரணித்துக் கடுக்காய்த் தூள் 3 பங் 
கும் ( 15 கழஞ்சு) சேர்த்து முன் பற்பத்தோடு மறுபடியும் 
கல்வத்திலிட்டு கரிசாலங் கண்ணிச் சாறுவிட்டுக் கையோயாமல் 
1 நாள் அமைத்து ஒரு நிஷ்க ( வராகனெடை ) ப் பிரமாணம் 
மாத்திரை உருட்டவும் . நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு 
இஞ்சிச் சாற்றிலாவது , பஞ்சகோல ( திப்பிலி , கண்டதிப்பிலி , 
செவ்வியம் , கொடிவேலிவேர் , சுக்கு ) கஷாயத்திலாவது ஒரு 
மாத்திரை வீதம் சாப்பிட , 

1 ) குன்மம் 
2 ) பீலிகை 
3 ) ஜலக்கூர்மம் (நீராமை ) 
4 ) வயிற்றுநோய் 
5 ) குஷ்டம் 
6 ) அரோசகம் 
7 ) அக்கினி மந்தம் 


முதலிய நோய்கள் தீரும் . 


103. குன்மாதி , அசீரணங்களுக் 

குச் சங்ககுடாரி குளிகை 
சங்கினீரேழுபலம் புளியம்பட்டைச் சாம்பல் 
பங்கிடெண் பலமஞ்சுப்புந்தான் பலமெட்டாய் 
இங்கு நால்வராகனிடையுங் கெந்தகமிரதந் 
தங்கு நால்வராகனிடையும் வகைக்கொன்று தானே 

( உா ) 


141 


முக்கடு கொருவகைக்கிரு நிட்கமுன்னிட்டே 

தக்கெலும்பிச்சச் சத்தொரு நாளரைத்த தனை 
வைக்கவோர் நிட்கக்குளிகையாய்ச் செய்து வல்லிஞ்சி 
புக்க சீரணஞ் சூலை குன்மதிசாரம் போமால் . 

( உா ) 
( இ - ள் ) சுத்திசெய்த சங்கு நீறு 7 பலம் 

புளியம்புரணிசுட்ட சாம்பல் 8 
கடலுப்பு 
இந்துப்பு 
வளையலுப்பு 

இவை எல்லாம் 8 பலம் 
உழமண்ணுப்பு 

அட்டுப்பு 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கந்தகம் 

கனிடை 
பாதரஸம் 

4 


22 


4 வரா 


சுக்கு 


திப்பிலி வகைக்கு 2 நிஷ்கம் ( 2 வராகனிடை ) 


மிளகு 


இவைகளைக் கல்வத்திலிட்டு எலுமிச்சம்பழச் சாறுவிட்டு 
ஒரு நாள் விடாமல் அரைத்து 

நிட்கபிரமாணம் மாத்திரை 
ருட்டி நிழலில் உலர்த்தி வைத்துக்கொள்ளவும் . 


ஒரு மாத்திரை வீதம் இஞ்சிச்சாற்றில் சாப்பிட , 


1. அஜீரணம் 
2. சூலை 
3. குன்மம் 
4. அதிசாரம் 


இவை நீங்கும் . 
குறிப்பு : 


80 - ம் நெ . சுவடியில் பெருங்காயம் வராகனிடை 4 என்பது 
சேர்க்கப்பட்டிருக்கிறது . 


142 


104. குன்ம , காசாதி நோய்க்கு 

இரத சேகரம் 
இர தந்தாமிர பற்பங் கெந்தகமிசை நாவி 
திரிகடு கயபற்பம் வெண்கார முந்திசையிற் 
பரவிலவங்க நாக கேசரஞ்சங்கின் பற்பந் 
திரள் பொன்னூமத்தின் விரைதுடிலவங்க பத்திரியே . ( உளநச ) 
கூவிளைப் பழச்சதையுங் கத்தூரி கூர்மஞ்சள் 
தாவிதுக் கெலாஞ்சம்ன் கையாந்தகரையின் சாற்றாற் 
பாவிடத்தின் மூன்றரை விடாமலும் பகுப்பாய் 
மேவிடக்குஞ்சியிடைக் குளிகைய தென் விதிப்பாய். ( உ 

உளகூரு) 
விதித்தி டோர்குளிகையினைத் தேன் விட்டனுபானம் 
மதித்திடு மஞ்சுவகைக்குன்மங் காசமாக்ஷயமுங் 
கதித்த சுவாசமந்தாக்கினி சூலை காமாலை 
அதிக்கிராணியும் பித்ததி சாரங்களறுமே . 

(உள . ) 
( இ - ள் ) 
சுத்திசெய்த பாதரஸம் 
தாமிரபற்பம் 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் இவைகள் வகைக்கு 1 

வராகனிடை 


நாபி 


சுக்கு 


திப்பிலி 


மிளகு 


அயபற்பம் 
பொரித்த வெண்காரம் 
கிராம்பு 
சிறுநாகப்பூ 
சங்கபஸ்பம் 
பொன்னூமத்தை, விரை 
லவங்கப்பத்திரி 

இவைகள் வகைக்கு 1 வராகனிடை 
வில்வப்பழச்சதை 
கஸ்தூரி மஞ்சள் 

எடுத்துக் கல்வத்திலிட்டு எல்லாவற்றிற்கும் சமமாகக் 
கையாந்தகரை ( கரிசாலங்கண்ணி ) யின் சாற்றினால் 3 நாள் கை 
ஓயாமலரைத்து குன்றுமணிப்பிரமாணமாக மாத்திரை உருட்டி 
நிழலிலுலர்த்திக்கொள்ளவும் . 


143 


இதில் ஒரு குளிகை வீதம் தேன்விட்டுக் குழைத்துச் 
சாப்பிட : 

1 ) ஐந்துவகை குன்மம் 
2 ) காசம் 
3 ) க்ஷயம் 
4 ) சுவாசம் 
5 ) மந்தாக்னி 
6 ) சூலை 
7 ) காமாலை 
8 ) பித்த அதிசாரம் 
9 ) கிராணி 

இவைகள் தீரும் . 
இதற்குப் பெயர் இரதசேகரம் 


105. குன்மாதி பீலிகை , பெரும் 
பாடு கெர்பவிச்சதிக்கு வித்தியா 


ரசம் 


நீடுங்கந்தகந்தாளகமனோசிலை நிமிளை 
போடுந்தாமிரப்பற்பமுஞ் சமமதாய்ப் பொருத்தித் 
தேடுந்திப்பிலிக் கடாயமிட்டரையொரு தினந்தான் 
கூடுமுன்னரைப் பணவிடை கட்டிடுங்குளிகை . 

( உஙஎ ) 
உலத் திப்பின்னற்காண நீர் தன்னிலோருண்டை 
மலத்திக்குன் மமும் பீலிகை தீர்ந்திடுமகச்சூல 
நிலைத்திலாதிரு மாதமும் மாதத்தினெகிழ்ந்தார் 
திலத்தில் வெல்லகடாயமிட்டதிற் சிறு தேக்கே. 

( உநஅ ) 
முக்கடுச்சமன் பொடிவராகனிடை முற்குளிகை 
யொக்கவும் பொடித்திட்டுணச் சூனிலைத் தொன்றுஞ் 
சுக்குந் திப்பிலி தேவதாரம் புங்கமரத்தோ 
றக்கவுஞ்சிறு தேக்குடன் சமன் பொடி தானே . 

(உக) 


144 


ஒரு வராகனாய்க்குளிகையும் பொடியிடைக்கொக்கும் 
மருவெள்ளும் வெல்லமாய்க் குடிநீர் வைத்துள்வாங்கப் 
பெருகுதிரங்கள் சாய்ப்பதுங்கொள் பெரும்பாடுந் 
தரிகொளாமற் போங்கடிதடப்பெருவலி தனிக்கே . 

( உசய் ) 
சித்திரப்பருப்பும் வேம்பினுள்ளுரை விறையுஞ்சேர்த்து 
வைத்திடுங்குளிகை யொன்று மாநிம்பநீரால் வாட்டி 
உத்திதை யோனிக்குள்ளே பூசிட வலியையோட்டுந் 
துத்த தோடமும் வலிக்குந்தனக்குணச்சுகமதாமே . 

( உசக ) 
( இ - ள் ) சுத்திசெய்த கெந்தகம் 

இவை 
மருச்சிலை 

வகைக்கு 
நிமிளை 

1 வராகனின் 
தாமிரபற்பம் 


தாளகம் 


டை 


இவைகளைக் கல்வத்திலிட்டுத் திப்பிலிக் கஷாயம் விட்டு ஒரு 
நாள் அரைக்கவும் . பின்பு இதை , பனவிடை நிறையுள்ள 
குளிகைகளாகச் செய்யவும் . 


வேளைக்கு 1 உருண்டை வீதம் கொள்ளுக் கஷாயத்தில் 
சாப்பிடக் குன்மம் , பீலிகை , உள்சூலை , இவைகள் இருமாதத்தில் 
போகும் . இல்லாவிடில் எள் சேர்த்த வெல்லக்கஷாயமிட் 
அதில் , 

வகைக்கு 

1 வராகனிடை 
திப்பிலி 

பொடித்து 


சிறுதேக்கு 
சுக்கு 


மிளகு 


முன் சொன்ன குளிகை ஒன்றுசேர்த்துச் சாப்பிடவும் . 


சுக்கு 


திப்பிலி 
தேவதாரம் 
புங்கமாப்பட்டை 
சிறு தேக்கு 


இவைகளை வகைக்கு 
1 வராகனிடை 
வீதம் எடுத்து 


145 


பொடிசெய்து கொண்டு இதற்கு சமன் குளிகையும் 
சேர்த்து எள் சேர்ந்த வெல்லத் தண்ணீருடன் சாப்பிடப் பெரி 
தான ரத்த ஒழுக்கு , பெரும்பாடு , நிற்காத இடுப்புவலி இவை 
கள் நீங்கும் . 

ஆமணக்குப் பருப்பு ( கொட்டை முத்து ) 
வேப்பம் பருப்பு 


இவ்விரண்டையும் சேர்த்து ஒரு குளிகையும் சேர்த்து 
வேப்பங்கஷாயத்தால் அரைத்து யோனிக்குள்ளே பூசிவைக்க 
சகிக்கமுடியாத வலிகளை எல்லாம் அகற்றும் . 

இதற்கு பெயர் வித்யாரஸம் . 


106. குன்மவிஷூசி , அஜீரணத் 

துக்கு ஹிங்குச் சூரணம் 
காயமிந்துப்புஞ் சீரகம் வசம்பு நாகரமும் 
ஆயரீ தகிச் சித்திரமூலி வேர தின்றோல் 
நேயகோட்டமுமெண் வகை நிரையதாநிட்கந் 
தோயொன்றாதி யெட்டுடனிறுத் திட்டுஞ் சூரணியே. (உசஉ ) 


(உசங) 


செய்து சூரணம் வெருகடியிள வெந்நீர் செலுத்தி 
வைதற் கொள்ள விசூழி குன்மமக்கினி மாந்தங் 
கைதசோசிகம் வாந்திய ஜீரணங்களுமேல் 
எய்து நீரிழியாட்டுடன் நீந்திடு மிதற்கே. 
( இ - ள் ) 
பொரித்த பெருங்காயம் 1 வராகனிடை 
இந்துப்பு 

2 
சீரகம் 

3 
வசம்பு 
சுக்கு 

5 
கடுக்காய் தோல் 

6 
கொடி வேலி வேர் தோல் 7 
கோஷ்டம் 

8 
19 


} } 


146 


இவ்வெட்டுச் சரக்குகளும் மேல்கண்ட நிறை வீதம் எடுத் 
துக்கல் 

லுரலிலிட்டு நன்கு இடித்து வஸ்திரகாயம் செய்துகொள் 
ளவும் . 


இதில் ஒரு வெருகடி அளவு இளவெந்நீரில் சாப்பிட 


1. விஷ C என்ற காலரா 
2. குன்மம் 
3. அக்கினி மந்தம் 
4. அரோசகம் 
5. வாந்தி 
6. அசீரணங்கள் 
7. நீரிழிவு 


வைகள் தீரும் . இதற்கு “ ஹிங்க்வாதி சூரணம் எனப் 
பெயர் . 


107. குன்மாதிக் குடிநீர் 


(உசச ) 


ஆயிலும் புங்கின் பட்டையும் சாரணையதின் வேர் 
தீயிலுங் கொடிவேலியின் வேர் திரிகடுகுந் 
தூய விந்துப்பு மரிதகி யிவைகளுந் தோதுந் 
நீயிடுங்குடி நீரிராக்குடி குன்ம நேராம் . 
( இ -ள் ) 

ஆயில்யமரப்பட்டை 
புங்கம்பட்டை 
சாரணைவேர் 
கொடுவேலிவேர் 
சுக்கு 
திப்பிலி 
மிளகு 
இந்துப்பு 
கடுக்காய் 


147 


இவைகளை சமஎடை எடுத்து உரலிலிட்டு ஒன்றிரண்டாக 
இடித்து 16 பங்கு ஜலம்விட்டு 8 ல் ஒன்றாகக் கஷாயமாக சுண்டக் 
காய்ச்சி இராத்திரிக் குடிநீராக உபயோகிக்கக் குன்மம் 
குணமாகும் . 


108. குன்மஞ்சூலைக்கு மோர்க்கடுகு 


யிலின் றோல் கொடுவேலி கருவேம்புஞ் 

சேங்கொட்டை யாகுங் கொற்றான் 
நாய்வேளை புங்கு வட்டத் திருப்பி 

புண்ணை காவளை வேர் நாகணந்தி 
மெய்சிறுகல்லூரி மூக்கரத்தை 

வசம்பது செவ்வியம் வெள்ளுள்ளி 
தூயசிறு மூலகஞ் சிவதை கூவிளை 

சாரணையைந்து பலமாய்த் தூக்கே . 


(உசரு ) 


தூக்கியபின்னறுக்கி யிட்டு முக்குறுணி 

நீரதனைச் சொரிந்து நாலொன் 
றாக்கிய மோரறுநாழி காடியுமுந் 

நாழி யுப்புத்தானோர் நாழி 
தேக்கிருபான் பலங்கடுக்காயுடஉன் 

சாதிக்காயதிலுந் தேருஞ்சுக்குத் 
தாக்கி யிட்டுக்காய்ந்த பின்னுந் 

தனிலுரி நெய் யெண்ணையுரிச் சார்வாறே . 


( உசசு ) 


வாத்தி தெல்லாங் காய்ந்து பதமான 

வறதி காயமிளக சமதாகம் 
போத்து கருஞ்சீரகமிந்துப்புந் திப்பிலி 

சுக்கு பொருந்துஞ் சீரகம் 
ஏத்திவையொன்றுக் கெண்பலம் 

பொடிசெய்திது கடுக்காயிரக்கித் தின்ன 
தோத்து குன்மம் இருமல் பீலிகை 

கிராணிதுத் தத்துட்சூலை போமே . 


(உசஎ ) 


148 


( இ - ள் ) 


ஆயில் பட்டை 
கொடிவேலிவேர் 
கருவேப்பிலை 
சுத்திசெய்த சேங்கொட்டை 
முடக்கற்றான் 
நாய்வேளை 
புங்கம்பட்டை 
வட்டத்திருப்பி 


புன்னை 


காய்வேளை வேர் (காட்டுமல்லிகை ) 
நாகணந்தி 
கல்லூர்வஞ்சி 
மூக்கரட்டை 
வசம்பு 
செவ்வியம் 
உள்ளிப்பூண்டு 
இளம் முள்ளங்கி 
சிவதைவேர் 
வில்வவேர் 
ணைவேர் 


ரணடாக 


இவைகளை வகைக்கு 5 பலம் எடுத்துக் கல்லூரலிலிட்டு ஒன்றி 

இடித்து 3 மரக்கால் தண்ணீர் விட்டு அடுப்பின் 
மேலேற்றி நாலிலொன்றாகச் சுண்டக்காச்சவும் . இதனுடன் 


மோர் 

6 நாழி 
காடி 

3 நாழி 

1 நாழி 
கடுக்காய் 20 பலம் 


உப்பு 


ஜாதிக்காய் 


சுக்கு 


இவைகளை இடித்து மேல் கூறிய கஷாயத்தோடு சேர்த்து 
நெய் 

படி 
எண்ணை , படி 


149 


சேர்த்து மறுபடி அடுப்பின் மேலேயே வைத்துப் பதமாக 
வரும்போது அதில் 


பெருங்காயம் 


மிளகு 


ஓமம் 
கருஞ்சீரகம் 

இவைகள் வகை ஒன் 
பொரித்த இந்துப்பு 

றுக்கு 8 பலம் எடுத்துச் 
திப்பிலி 

சூரணித்துப்போட்டு 
சுக்கு 
சீரகம் 

குழப்பி வைத்துக்கொள்ளவும் . இதை தினந்தோரும் 
அடி வண்டலோடு சாப்பிட 

1. குன்மம் 
2. பீலிகை 
3. கிராணி 

4. சூலை 
முதலியவை நீங்கும் . 


109. குன்மாதி முதல் வியாதிக்கு 

தாவாக்கினி சூரணம் 


முக்கடுகும் பெருங்காயமோம மஞ்ச 

டிப்பிலியின் மூலங் கோட்டந் 
தக்கிடுங் கோரைக்கிழங்கு வாயுவிளங்க , 

மிருசீரகஞ்சார்வசம்புந் 
தொக்கடு குரோகணியுஞ் செவ்வியஞ் 

சித்திர மூலி தூயஞ்சுப்புக் 
திக்களிறின்றிப்பிலிகள் கண்டங் 

கத்திரி மூலந்திரிபலாவே . 
பொன் முசுட்டை சிவதைவேர் பாலை 

சிறுவழுதிலையும் பொருவெட்பாலை 
தன்னரிசியவட்சாரஞ் சிறு தேக்குஞ் 

சத்திதருஞ்சாரமஞ்சள் 


( உசஅ ) 


150 


பின்னு மரமஞ்சள் வசம்பது 

சமனாய்க் கொண்டு பெருஞ்சூரணங்கள் 
இன்ன திலும் பாதிய தக்கார மிட்டுக் 

கொள்ளிதனாலேகு நோயே . 


( உசகூ ) 


வாதகுன்ம முதரநோய் பழமலடம் 

சீரணம் பாண்டக்கினி மாந்தஞ் 
சீதவரோசிகங்காச சுவாசங்கள் 

வாந்திகளுந்திரள் வியா 
யீ தகலுமக்காரமிலையாகிற் 

சூரணத்தையிதவாய்க் கொள்ள 
சீதரனை நிகர் சரபோசேந்திரமாலிம் 

முறையைத் தெரிவித்தாரே . 
( இ - ள் ) 

சுக்கு 
திப்பிலி 


(உருய ) 


மிளகு 


பெருங்காயம் 
ஓமம் 
மஞ்சள் 
கண்டந்திப்பிலி 
கோஷ்டம் 
கோரைக் கிழங்கு 
வாயுவிடங்கம் 
ஜீரகம் 
கருஞ்சீரகம் 
வசம்பு 
கடுகுரோகிணி 
செவ்வியம் 
சித்திரமூலம் 
கடலுப்பு 
இந்துப்பு 
வளையலுப்பு 
உவர்மண் உப்பு 
அட்டுப்பு 
யானைத் திப்பிலி 
கண்டங்கத்திரி வேர் 
கடுக்காய் 


151 


நெல்லிக்காய் 
தான்றிக்காய் 
பொன் முசுட்டை வேர் 
சிவதை வேர் 
பாலை வேர் 
சிறுகத் திரி வேர் 
வெட்பாலையரிசி 
யவட்சாரம் 
சிறுதேக்கு ( கண்டுபாரங்கி ) 
சத்திச்சாரம் 
மஞ்சள் 
மரமஞ்சள் 
வசம்பு 


இவைகளை தனித்தனி சம அளவாக எடுத்துக்கொண்டு 
நன்கு உலர்த்திக் கல்லூரலிலிட்டு இடித்துச் சூரணம் செய்து 
வஸ்திரகாயம் செய்துகொள்ளவும் . இதன் நிறைக்குச் சரிபாதி 
சர்க்கரையோ அல்லது கருப்புக்கட்டியோ சேர்த்துக்கொள் 
ளவும் . 


இதனால் தீரும் நோய்கள் . 


1 . 

வா தகுன்மம் 
2. . மலச்சிக்கல் 
3. அஜீரணம் 
4. பாண்டு 
5. அக்கினிமந்தம் 
6. அரோசிகம் 
7. காஸங்கள் ( இருமல் ) 
8. ச்வாஸங்கள் 
9. வாந்தி 


சர்க்கரை இல்லாவிடில் இதைத் தனியே சாப்பிடலாம் . 


152 


110. பஞ்சகுன்மஞ் சூலை பெரு 

வயிறுக்கு மருந்து 


சாதிலிங்கம் வெண்காரமிந்து சுக்குமிளகுவசம்பசமதாகம் 
வா திதிப்பிலி சிவதைவேரிங்குங்கிரிமி சத்துருவாயுவிளங்கந் 
தினிலவா மணக்குமிவை யொன்றுங்கழஞ்சொன்றாய்ச் 

( சேகரித்துப் 
பாதியுங் கேழ்சுத்திசெய்த நேர்வாளம்பாதியுமாய்ப்பழச் 

சாறூட்டே . ( உருக ) 


நாவலின்றோலிரதத்தினற் சாமமொன் றரைத்து நறுங்குஞ்சிக்கி 
யாவளவாயுண்டை நிழலாத்தியிள வென்னீராலாகுந்தேனிற் 
பாவவொருவுண்டைபொடி செய்திட்டுங்கொடுமூலம் 

( பஞ்சகுன்மங் 
கோவசன்னி விரோத மகோதரங்கசமுங்காமாலை குணமாய்ப் 

போமே . (உருஉ ) 


) 


( இ - ள் ) சுத்தி செய்த லிங்கம் 
பொரித்த வெண்காரம் 

இந்துப்பு 


சுக்கு 
மிளகு 


வசம்பு 
ஓமம் 
திப்பிலி 
சிவதை வேர் 
பெருங்காயம் 
அதிவிடயம் 
வாயுவிடங்கம் 
நிலவாமணக்கு 


இவைகள் வகைக்கு 

1 கழஞ்சு , 
அதாவது சுமார் 
1 வராகனிடை 


இவை யெல்லாவற்றிற்கும் பாதி இடை ( 6 ) கழஞ்சு ) 
சுத்தி செய்த நேர்வாளப் பருப்பும் சேர்த்துக் கல்வத்திலிட்டு 
எலுமிச்சம்பழச் சாறுவிட்டு அரைக்கவும் . . பின்பு 
பட்டைச் சாற்றையும் விட்டு ஒரு ஜாமம் அரைத்துக் குன்றி 


நாவல் 


153 


மணிப்பிரமாணம் 
வைக்கவும் . 


ருண்டை செய்து நிழலில் உலர்த்தி 


இதைத்தேனிலோ அல்லது இளஞ்சூடான வென்னீரிலோ 
1 மாத்திரை வீதம் கொடுக்க 


1. மூலம் 
2. பஞ்சவித குன்மங்கள் 
3 . சன்னிவகைகள் 
4. மகோதரம் 
5 . காமாலை 


இவைகள் தீரும் . 


111. குன்மத்துக்கு மருந்து 


நான் 


புங்கின்றோலை இடித்தோர் துலாங் கொள்ளுமது 

தூளோர் புதுப்பானைக்குள் 
நன்கினியகாடிமரக் காலிதிலளந்திடுவாய் 

கதாகப் 
பின் கிதெட்டொன்றாய்க் காய்ந்ததையாற்றி 

ரசமிரங்கப்பிசைவடித்துந் 
தின் கிரண்டு படியுப்பு மொருபடி பூண்டின் பருப்புக் 

திருத்தித்தானே . 


(உருக ) 


கு 


நெய்யுழக்கு வெள்ளாட்டின் பாற்றயிராய்த் 

தோய்ந்தபடி நீர் விடாமல் 
நையதனைக்கடைந்தெடுத்தம் மோருதான் 
படியளவு 

நான் 
செய்யெண்ணையுங் கள்ளிப்பாலுழக்கோர் 

வகைக்கிட்டுச் சேர்த்திதெல்லாம் 
மெய்யெரியுமந்தாக்னி தனிற்பாகு திரள் 

போதில் விடு மருந்தே 
20 


( உருஉ ) 


154 


கொடுவேலி புளிச்சிராய் பலாசாட் 

டாங்கொடி பிரமிகொன்றைக் கள்ளி 
யொடு சுட்ட சாம்பல் வகையொவ்வோரொன்ற 

ரைப்பலமாயூட்டிக் கின்றி 
விடுமெண்ணை கலசத்தில் வைத்தொரு பாக்க 

ளவாய் விடியற் கொள்ளுங் 
கெடுங்குல்மம் பலபிணி கடனக்கனுபானந் 

தெரிந்து சேழ்த் திடாயே 


சூரணங்கள் கடாயத்துட்கற்கவகைதனி 

லிட்டுத் துய்க்கும் போது 
பாரகுவை சூலை வல்லை பீலிகையும் வயிற்றுதற் 

பாவை வெப்புங் 
கோரக்கிராணிகள் முதலா நீராமை கவுசை 

களுங் குலைந்தோடிப் போஞ் 
சேரலர்கள் புரஞ்செற்ற சிவதியான் 
சரபோசன் செய்விப்பாமே . 

(உருச ) 
( இ - ள் ) 

புங்கமரப்பட்டையை 1 துலாம் ( நூறு பலம் ) கொண்டு 
வந்து உரலிலிட்டு நன்றாக இடித்து அத்தூளை ஓர் புதுப்பானைக் 
குள்போட்டு அதன் மேல் காடி 4 மாக்கால் ஊற்றி அடுப்பின் 
மேலேற்றி எட்டிலொன்றாகக் காய்ச்சவும் . பின்பு சக்கையைப் 
பிசைந்து வடிக்கட்டிக்கொண்டு அதில் 2 படி உப்பையும் 1 படி 
வெள்ளைப்பூண்டுப் பருப்பும் , போட்டு நெய் 1 உழக்கு விடவும் . 
வெள்ளாட்டுப் பாலை உரைக்குற்றித் தயிராகத் தோய்ந்தபின் 
அதைத் தண்ணீர் விடாமல் மோராக்கியதில் 4 படி எடுத்து 
ஷை கஷாயத்துடன் சேர்த்துக் கொள்ளவும் . அதனுடன் 


நல்லெண்ணை 1 உழக்கு 
கள்ளிப்பால் 1 உழக்கு 


இவற்றையும் சேர்த்து அடுப்பின் மேல் ஏற்றி மந்தாக்கினி 
பால் எரித்துப் பாகுபதம் வரும்போது அதில் 


155 


கொடிவேலி வேர் 
புளியஞ்சிராய் 
பலாசு ( புரசு ) 
ஆட்டாங்கொடி 


வைகள் சுட்டசாம்பல் 
தனித்தனியே 
1 பலம் 


சரக்கொன்றை 


கள்ளி 


எடுத்துச் சூரணித்துப் போட்டு லேகியம் போல் செய்து 
வைத்துக் கொள்ளவும் . இதை எண்ணெய்க் கலசத்தில் பத்தி 
ரப்படுத்தவும் . 


இதில் ஒரு பாக்களவு விடியற்காலத்தில் தகுந்த அனுபா 
னத்துடன் உட்கொள்ள , குன்மம் நீங்கும் . 


சூலை 


தகுந்த கல்க கஷாய அனுபானங்களுடன் உட்கொள்ள . 

1. அரையாப்பு 
2 . 

பீலிகை 
4. வயிற்றுப் பொருமல் 
5. வெப்புப்பாவை 
6. கிராணி 
7. நீராமை 
8. கவுசை 


இவைகள் தீரும் . 


156 


112. குன்மாதி , கவுசைக்குத் 

திராவகம் 


வளையலுப்பிந்துப்பும் வெடியுப்பு நாயுருவி வறுகல்லுப்பும் 
எளின் சக்கையுப்பு வகைக்கோர்பலந்தா நவச்சாரமிவச் 

சாரங்கள் 
விளைசவட்சா வகைக்கைம்பலமாய்க் காரீயமிசை வெங்காரம் 
நளி துற்றம் படிக்காரஞ் சவுக்காரங் கெந்தியன்னபேதி 

நாட்டே (உருரு ) 


தாம்பிரத்தினரை பொடியுமிருதார்சிங்கிவைகள் பலந்தானும் 

வாங்கித் 
தேம்பு திருகடுகின் வகைக்கிரு பலமாகத் தட்டித் தெளிந்த 

நீரைத் 
தாம்படியுந் நாலிலொன்றாய்க் காச்சி வடி முன்னுரைக்குஞ் 

சரக்கரைத்துக் 
கூம்பு தென்னங்குடுக்கை தனிலிட்டடைத்துச் சேலையும் மண் 

கூடச்செய்யே (உருசு ) 


M 


செய்துமொரு பானை தனைத் துளையிட்டு மருந்தடை தேங்காய் 


துவாரம் 


யெய்துதவது சரிவைத்துப் பிசகாமற் சீலைமண் செய்திதைக் 

குழிக்குள் 
வைய்துக்கீட் சிறுகுழி தோண்டிக்கலசம் வைத்ததின் மேன் 

மருந்தின் பானை 
யையமத்திக் கீழுமண் பூசெரு வடுக்கிப்புட தயிலமாகும் 

பாரே ( உருஎ ) 


. 


அதையெடு பீங்கான் குப்பி தன்னில் வைத்து நோய்தெரிந்து 

மருந்தக்கேளும் 
இதைய ரைக்காற் பணவிடையாங்குன்மாதி சூலை சயமீளைகாசம் 
வதை பீலிகையட்டிகை பக்கக்கவுசை கவுசைகளுமற்ற னேகம் 
முதிய வியாதிகடீருமுறை தெளிந்து சரபேந்திரன் மொழிந்த 

வாறே , (உருது ) 


157 


( இ - ள் ) 

வளையலுப்பு 
இந்துப்பு 
வெடியுப்பு 
நாயுருவி உப்பு 
கல்லுப்பு 
எள் செடியின் உப்பு 


தனித்தனியே 1 பலம் 


நவச்சாரம் 
யவக்ஷாரம் 
சவுட்டுக்காரம் 


வகைக்கு 5 பலம் 


காரீயம் 
வெங்காரம் 
துத்தம் 


படிக்காரம் 


வகைக்கு 1 பலம் 


சவர்க்காரம் 
நெல்லிக்காய் கெந்தகம் 
அன்னபேதி 
தாம்பிர அரப்பொடி 
மிருதார் சிங்கு 


இவைகளை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு 


சுக்கு 


திப்பிலி 


வகைக்கு இரண்டு பலம் எடுத்து 


மிள்கு 


நசுக்கி 4 படி ஜலம்விட்டு அதை நாலில் ஒன்றாகக்காய்ச்சி 
வடிக்கட்டி மேல் சொன்ன சரக்குகளைச் சேர்த்து இக்கஷாயத் 
தால் அரைத்துக் கல்கமாகச் செய்து கொள்ளவும் . 
ஒரு முற்றின 

தென்னங்குடுக்கையைக் கொண்டுவந்து , 
அதற்குள் ஷை கல்கத்தை அடைத்து மூன்று முறை களி 
மண்ணால் சேலை மண் செய்யவும் . 
ஒரு புதுப்பானையைக் 
கொண்டுவந்து 

அதனுடைய அடியில் ஒரு சிறிய துவாரம் 
செய்யவும் . தேங்காயிலுள்ள துவாரமும் பானை யின் 

அடி 
துவாரமும் பொருந்தும்படி வைத்து பானை வாய்க்குச் சீலைமண் 
செய்யவும் . 


158 


பானை நுழையும்படி ஒரு குழியைத் தோண்டி அதன் 
அடியில் இன்னும் சிறிய குழியை தோண்டி அதில் ஒரு பீங் 
கான் கிண்ணத்தை வைக்கவும் . அதன் மேல் மருந்துச்சட்டி 
யின் அடிதுவாரம் படியும்படியாக வைத்து அசையாமலிருக்கச் 
சேலைமண் செய்யவும் . மேல் சட்டிக்கு நாலுபக்கத்திலும் எரு 
முட்டைகளை அடுக்கி நெருப்பிட , அச்சூட்டினால் பீங்கானில் 
புடத்தைலம் இறங்கும் . அதை ஒரு குப்பியில் பத்திரப் 
படுத்தி உபயோகிக்கவும் . இதை தினம் - பனவிடை ( அரைக் 
குன்றுமணியிடை ) வீதம் சாப்பிடத் தீரும் வியாதிகள் : 


. 


1 ) குன்மம் 
2 ) சூலை 
3 ) க்ஷயம் 
4 ) ஈளை 
5 ) காசம் 
6 ) பீலிகை 
7 ) பக்கக் கவுசை 

முதலிய வியாதிகள் தீரும் . 


* 


113. குன்மாதி பீலிகைக்கு 


சாரணைவேர் கொடுவேலிவேர் புன்கின்றோன் முற்றக்காசா 

யிற் றோற் 
கூறுசிறுகாஞ் சோரிவேர் பெருமரத்தின் மேற்றோலுங் 

கோலச்சுக்கும் 
வீறுதிப்பிலி, மிளகு மிவ்வகை யொன்றாறுபல மேலிடத்தே 
மாறு சலங்குருணி விட்டு வத்தக்காச்சிதில் மருந்தின் வகையுங் 

கேளே . (உரு கூ ) 


ஆத்தியின் பூவசமோதஞ் சாதிக்காயிரு சீரமமுக்குராவேர் 
மாத்திரு திப்பிலி கோட்டங் கரில் சுக்கு சாதிபத்திரிவளர் 

வில்வத்தின் 


159 


ஏத்தப்பழச் சதையுடனிவ் வொன் றுக்கு நாற்பலமாயிட்ட 

ரைத்துத் 
தோத்து பதமாய்க் காச்சி வடித்திதை நக்கக்குன் மந்துலைந்து 

போமே . (உசுய ) 
ஆதளை மேற் புல்லுருவியதை நன்னீர் தனிலிட்டு மட்டக்காச்சி 
வேதந்த நீர் குடிக்கலாகும கோதரஞ்சூலைமிடல் செய்பீலிப் 
பேதமுனுங் கவுசையாதி வைகள் தீரும் பாரும் பெருநீர் 

சூழ்ந்த 
பூதலத் தோர்க்காக முறைச்சரபோசி மகராசன் போதிப்பாமே 
( இ - ள் ) 

( உசுக ) 
வெள்ளைச்சாரணைவேர் 
கொடிவேலிவேர் 
புங்கின் தோல் 
கோரைக்கிழங்கு 
ஆயில்பட்டைத் தோல் 
சிறுகாஞ்சோரிவேர் 

வகை ஒன்றுக்கு 6 பலம் 
பெருமரப்பட்டை 
இலந்தை 
சுக்கு 
திப்பிலி 


மிளகு 


இவற்றைக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து ஒரு 
மரக்கால் ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி நாலிலொன்றாக 
வற்றக்காய்ச்சிக் கஷாயத்தை இறுத்துக்கொண்டு 

ஆத்திப்பூ 
ஓமம் 
சாதிக்காய் 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
அமுக்குராக் கிழங்கு 
திப்பிலி 

வகைக்கு 4 பலம் 
யானைத் திப்பிலி 
கோட்டம் 


மிளகு 


சுக்கு 


ஜாதிப்பத்திரி 


வில்வப்பழச் சதை 


160 


அரைத்து ஷை கஷாயத்திலிட்டுப் பிசைந்து மெழுகு பத 
மாக ஆகும்வரை அடுப்பில் வைத்துப் பின்பு உபயோகிக்கவும் . 

இதை தினந்தோறும் 1 தோலா வீதம் சாப்பிடக் குன் 
மம் தீரும் . 
ஆமணக்குச் செடியின் மேல் 

வளரும் புல்லுருவியைத் 
தண்ணீரில் இட்டு நன்கு காய்ச்சி அச்கஷாயத்துடன் சாப்பிட . 


மகோதரம் , சூலை , பீலிகை கவுசை முதலியவை தீரும் . 

ஆதளை = ஆமணக்கு 


114. குன்மம் பீலிகைக்குக் கேரடா 

சூழிமாத்திரை 
அரிதார நாவிரதங்கந்தகமும் வெண்காரமா நேர்வாளந் 
தெரிசுத்தி தனித் தனியே செய்து சமன்றிரி கடுகுந்திரிபலா திச் 
சரி கூட்டி மூன்று தினங் கரிப்பானீரால ரைத்துத் தன்னை 

மாத்திரை 
யொரு பணவிடையளவாயிள வெய்யிற்பட விதனையுலர்த்து 


வாயே (உசு.உ ) 


உலத்திடுமோருண்டையுமே ழெட்டென்னு மிளகிட்டு 

முண்ணக்கேளு 
பெலத்திடு குன்மாதியும் வா யூரலும் வயிற்றுவலி பீலிதானும் 


புலத் துதையங் கொள்ளப்போங் குணமாகும் பித்தசடம் 

பொருந்தினோர்க்கு 
நலத்த சருக்கரை கூட்டிக் கொள்ளலாம் பிணிகள் 
( இ - ள் ) 

பலநாடாதாமே . ( உசுங ) 
சுத்தி செய்த தாளகம் 


நாபி 


இவைகள் தனித்தனி 1 
வராகனிடை 


91 


பாதரஸம் 

நெல்லிக்காய் கந்தகம் 
பொரித்த வெண்காரம் 
சத்தி செய்த நேர்வாளம் 


161 


சுக்கு 


க 


திப்பிலி இவை சேர்ந்து 6 விராகனிடை 

கு 
கடுக்காய் 
நெல்லிக்காய் இவை தனித்தனி 2 விராகனிடை 
தான்றிக்காய் 


இவைகளை எடுத்துக் கல்வத்திலிட்டுக் காரிசாலைச் சாற்றி , 
னால் 3 நாள் கையோயாமலரைத்து 1 பணவிடையளவாக 
உருட்டி இளவெயிலில் உலர்த்தி வைக்கவும் . இந்த மாத்திரை 
ஒன்றை ஏழெட்டு மிளகுடன் சேர்த்து தினம் விடியற்காலத்தில் 
சாப்பிட 

1 ) நாள்பட்ட குன்மம் 
2 ) வாயில் ஜலம் ஊறுதல் 
3 ) வயிற்றுவலி 
4) பீலிகை முதலியவை தீரும் . 

பித்த சரீரமுள்ளவர்க்கு 1 மாத்திரை வீதம் சர்க்கரையில் 
சாப்பிடவும் . 


115. குன்மாதி எட்டுக்கும் 
பெருங்காயச் சூரணம் 


பெருங்காயம் பலமொன்று வெள்ளைப் பூண்டைந் 

துபலம் பேரிந்துப்பும் 
வரும் பொட்டிலுப்புடனுங் கல்லுப்புமிவட் 

சாரம் வளைகிலுப்புங் 
பருகு திப்பிலிமூல நவச்சாரந்தும் பிராட்டம்படர் வெண்காரந் 
தரு கடுக ரோகிணி யோம நாயுருவி வாழையதின் 

சருகுந்தானே. ( உசுச ) 
சலமுள்ளி கண்டங்கத்திரி சுட்ட சாம்பலோடு 

சரக்கொன் றுக்குச் 
சொலுமிட்ட வராகனிடை யொன்றாகுஞ்சமன் கூ 

கூட்டிச் 

சூரணஞ்செய் 
21 


162 


பலவெண் பூண்டுத் தயிலமிட்டரைத்து மிருவேளை பாங்காய்க் 

கொள்ள 
விலகட்ட குன் மமுடன் பலவகை நோயுந் தீர்ந்து விளங்குவாரே . 

(உசுரு ) 


-ள 


பொரித்த பெருங்காயம் 
வெள்ளைப்பூண்டு 


1 பலம் 
5 பலம் . 


இந்துப்பு 

) 
பொட்டிலுப்பு 
கல்லுப்பு 
யவட்சாரம் 
வளையலுப்பு 

வைகள் வகை ஒன்றுக்கு 
கண்டந்திப்பிலி 

1 வராகனிடை 
நவச்சாரம் 
பேரரத்தை 
வெண்காரம் 
கடுகுரோகினி 
ஓமம் - 
நாயுருவி 

வகை ஒன் 
வாடைழைச்சாகு 

இவைகளின் க்ஷாரம் றுக்கு 1 வரா 
நீர்முள்ளி 

கனிடை 
கண்டங்கத்திரி சுட்டசாம்பல் 


| 


1 


வைகளைக் கல்லுரலிலிட்டு நன்கு சூரணித்துக்கொள்ள 
வும் . பின்பு வெள்ளைப்பூண்டுத் தயிலத்தினால் நன்கு கல்வத் 
திலிட்டு அரைத்துக்கொண்டு ஒரு மிளகு அளவு வியா திக்குத் 
தக்கவாறு இருவேளை உட்கொள்ள எட்டுவிதக் குன்மங்களும் 
இன்னும் பலவகை நோய்களும் தீரும் . 


தும்பராட்டம் --பேரரத்தை 


163 


116. எரிகுன்ம வெக்கைக்கு 

மருந்து 


காணியின் றன்னிலை துவைத்த சாறோடும் 

பழங்கஞ்சி கலந்து கொண்டு 
ஊனு நெய்யுஞ் சந்தணமுங் கூட்டியதை 

உதயத்திலுண்ணத்தானே 
நாணியெரி குன் மமுடனுள்ளுறு வெட்கை 

கடீரு நாவலோர்க்கும் 
பூணு மறையோர் தவர்க்கு நல்குரவை 

சரபேந்திரன் போக்குமாற் போல் . (உசுசு ) 
( இ - ள் ) 

பொன்னாங்காணி இலைச் சாறோடு பழயகஞ்சி சேர்த்து 
கலந்து வைத்துக்கொண்டு நெய்யம் சந்தணமும் குழைத்துக் 
கொண்டு அதை விடியற்காலத்தில் சாப்பிட்டுக்கொண்டுவர எரி 
குன் மங்கள் , வெக்கை முதலியவைகள் தீரும் . 


117. எரிகுன்ம வாயுவுக்குக் 

கடாயம் 


காசிடையின் மிளகதனைக் கடையலிட்டுச் சீரகமுக்காசிடைக்கி 
வாசமுற வருத்து மறைப்படி சலமிட்டதைக் காலாய் வத்தக் 

காச்சிக் 
காசிரண்டு நிறைகொண்ட கற்கண்டும் பொடித்திட்டுக் கபிலை 

நெய்நாற் 
காசிடை தானிட்டந்தி காலையின் முத்தினங்கொள் குன்மங் 

கரந்து போமே . (உசுஎ ) 
( இ - ள் ) 

மிளகை ஒரு காசிடை எடுத்துப் பொடித்து சீரகம் 3 
காசிடை எடுத்து அவ்விரண்டையும் பொன் வருவலாக வருத் 
துக் கொண்டு 1 படி ஜலம் விட்டு ! படியாக வற்றக் காய்ச்சவும் . 
பின்பு அதனுடன் 2 காசு எடை கற்கண்டு சேர்த்துக்கொண்டு 
பசுவின் நெய் 4 காசியிடை சேர்த்துக் காலை மாலை 3 நாள் சாப் 
பிட எரி குன்மம் தீரும் . 


164 


118. வயிற்றிற்கட்டி வியாதிக்கு 

மருந்து 


கடுக்காய்த் தூள் முகித்தள்ளுஞ் சேங்கொட்டை 

வெள்ளையுள்ளிகாணிந்துப்பும் 
அடுத்த வெல்லம் வைகள் வகைக்கிருபலமாமிரத 

முமைங்கால தாக்கக் 
கொடுக்கவராகனிடை முந்திச்சேங்கொட்டை 

தனையிடித்துக் கொண்டொவ்வொன்றாய் 
விடுத்திடியோர் கலசத்துள் வைதேற்றாவிற்றள 

வாய்விழுங்கிடாயே . ( உசுசு ) 


ஒன்பது நாளந்திசந்தி யுண்டுவர வாய்வெந்து 

முதாநொந்தும் 
பின்பு குதங்கடுத்தாலுங் கழிந்தாலும் விட்டுவிட்டுப் 

பிறகு மாற்று 
நன்பசுவினெய்யதனிற் சருக்கரை நெற்பொரி 

மாவுநாட்டிக்கிண்டித் 
தின்பது வென்னீர்குளியேரண்டெண்ணை 

தலைமுழுகத் தீருந்தானே . (உசுசு ) 


( இ - ள் ) 


கடுக்காய்த்தூள் 
சுத்தி செய்த சேங்கொட்டை 
வெள்ளைப்பூண்டு 
இந்துப்பு 
வெல்லம் 


வகை ஒன்றுக்கு 

2 பலம் 


லூரலி 


சுத்தி செய்த பாதரஸம் 14 விராகனெடை , இவைகளை 
எடுத்து முதலில் சுத்திசெய்த சேங்கொட்டையைக் கல் 
லிட்டு இடித்து மசிந்தபின் ஒவ்வொரு சரக்காகப் போட்டு 
நைய இடித்து ஒரு கலசத்தில் பத்திரப்படுத்தவும் . இதில் ஒரு 


165 


தேற்முங்கொட்டையளவு தினம் அந்திசந்தி விழுங்கவும் . 
வாறு 9 நாள் சாப்பிடவும் . வாய்வெந்து வயிறும் வெந்து ஆஸ 
னம் கடுத்தாலும் கழிந்தாலும் மருந்தை நிறுத்திவிட்டு அதற்கு 
மாற்று அடியில் கண்டபடி சாப்பிடவும் . 


நல்ல பசுவின் நெய்யில் சர்க்கரையும் , நெற்பொரி மாவை 
யும் சேர்த்துக்கிண்டித் தின்றுவரவும் . அதனுடன் தலைக்கு 
விளக்கெண்ணை தேய்த்து வென்னீரில் ஸ்நானம் செய்யவும் . 


119. வயிற்றுவலி குன்மஞ்சகலத் 

துக்கும் மருந்து 


பாலொடுவி சிறுகுறுஞ்சா வாதொண்டையழிஞ்சிலப்பைக் 

கிழங்கும் 
மேலிடு சிற்றாவரையின் மூலமு நன்னாரி கொடுவேலி 


தானும் 


வேலியினிற் பருத்தி சிறுகீரைப்பெரு மருந்திவைகள் 

வோதாகுக் 
கோலும் வனக்கருணையினக்கிழங்கு நாகரமுஞ் 

சேங்கொட்டைதானே (உஎய ) 


வெள்ளையுள்ளி வசம்பு நேர்வாள மிளகிந்துப்பு 

வெட்பாலைத் தோல் 
ஒள்வளையலுப்பு நவச்சாரமூடனே சீனமுற்றகாரங் 
கள்ளமிலாக் கருஞ்சீரமனோசிலையில் வகை 

முன்னங்காண் மருந்துங் 
கொள்ள வருத்துப் பொடிசெய் கூருகருப்புட்டி தனிற் 

கொடுத்திடாயே , ( உலக ) 


166 


கொடுத்திடோர் வெறுகடி தான் பஞ்சகுன் மஞ் சோகை 

பித்தக்குளுப்பைதானுங் 
தொடுத்திடு நீராமை யிரத் தக்கவுசை பெறுவயிறுஞ் 

தலையாமம் 
அடுத்திடு வெப்புப்பாவை குடல் வாதமகோதரங் 

ளாறும் பாடு 
படுத்திடு விப்புருதி சயகாச கவுசைகள் வழுவப்பாரை 

போமே (உஎ உ ) 


கொடிப்பாலை வேர் 
சிறுகுறிஞ்சான் வேர் 
ஆதண்டை வேர் 
அழிஞ்சில் வேர் 
அப்பக்கோவை கிழங்கு 
சிற்றாவரை வேர் 
நன்னாரி வேர் 
கொடிவேலி வேர் 
வேலிப்பருத்தி வேர் 
சிறுகீரை வேர் 
பெருமருந்து வேர் 
காட்டுக்கருணைக்கிழங்கு 
சுக்கு 
சுத்திசெய்த சேங்கொட்டை 
வெள்ளைப்பூண்டு 
வசம்பு 
சுத்திசெய்த தேர்வாளம் 
மிளகு 
பொரித்த இந்துப்பு 
வெட்பாலைப்பட்டை 
வளையலுப்பு 
நவச்சாரம் 
சீனாக்காரம் 
கருஞ்சீரகம் 
மனோசிலை சுத்தியானது 


இவைகள் எல்லா 
வற்றையும் தனித் 
தனி சம பாகம் 

எடுத்து 


இளவறுப்பாக வறுத்துக்கொண்டு கல்லுரலிலிட்டு இடித்து 
சருப்புட்டி சேர்த்து வைத்துக்கொள்ளவும் . இதில் தினம் 
தோறும் ஒரு வெருகடி சாப்பிட , 


tas 


1 ) பஞ்சகுன்மம் 
2 ) சோகை 
3 ) பித்தக்குளுப்பை 
4 ) நீசாமை 
5 ) ரத்தக்கவுசை 
6 ) பெருவயிறு 
7 ) சூலை 
8 ) வெப்புப்பாவை 
9 ) குடல் வாதம் 
10 ) மகோதரம் 
11 ) விப்புருதி 
12 ) க்ஷயம் 
13 ) காசம் 

முதலியவைகள் தீரும் . 
பாலோடுவை = கொடிப்பாலை . 


120. வலிகுன்மாதிக்குக் குடிநீர் 
முக்கடுகுங் கொடுவேலி சாறணைவேர் வகைக்கிரண்டா மொழி 

மருந்தும் 
ஒக்க நறுக்கிடு தண்ணீர் நாற்படியும் விட்டதனையுரியாய்க் 

காச்சித் 
தக்கிடிருவேளை யொன் றுக்கொரு சிரங்கைக் குடி நீரைத்தான் 

குடித்தாற் 
குக்கில் வலிகுன்ம முதற் கொடுநோயுந் தீரு மிது குணமாந் 
( இ - ள் ) 

தானே . (உஎங ) 


சுக்கு 


மிளகு 


திப்பிலி 

வகைக்கு 2 பலம் எடுத்து 
கொடிவேலிவேர் 
சாறணைவேர் 

சிறியதாக நறுக்கி 4 படி தண்ணீர்விட்டு , படியாக வற்றக் 
காச்சி தினம் காலை மாலை ஒரு கையளவு பருகிவா , வலிகுன்மம் 
முதலிய நோய்கள் தீரும் . 


* மிளகுக்கு பதில் 80 நெ . சுவடியில் ‘ கடுக்காய் என்று 
காணப்படுகிறது . 

படி என்பது பட்டணம்படியில் பாதி . 


168 


121. குன்மாதி வாயுவுக்குச் 

சூரணம் 


தின்னாப்பாளை யொரு தென்னங்காயளவு மரைத்ததிற் 

கல்லுப்புங் 
கூடுமொரு பிடியிரண்டு புதுச்சட்டி நடுவுப்பைக் கொளப்பரப்பி 
மூடு மொரு விரலுயரமரைத்திட்ட தப்பி மூடிச்சேலை 
யோடுமண் செய்தடுப் பேத்தியெரியிட்டும் படபடெனவுப் 

புத்தானே , ( உஎச ) 


வெடித்தபின் பதம் வரும் போதாவி மண் சேலை வழிவிட 

வந்தானே 
தொடுத்திட்ட பொன்னிறம் போற் புறப்பட்ட தேயிறக்கிச் 


சூடாரச்செய் 


வலி , 


யெடுத்திட்டு மருந்தையம்மி தனில் நேகப்பொடி செய்து 

மிதையும் வைத்துக் 
கொடுத்திடோர் வெருகடிதான் வென்னீருங் கொளப்பிணிகள் 

குணமாந்தானே . (உஎரு ) 
லிகுன்மம் பொருமல் பக்கவாய்வுடன் றிரட்சிகளும் வரளை 

வாய்வும் 
நலியன்ன மிறங்காமைய சீரணந்தீபனமின்மை நாவையொட்டி 
மலி சோறுண்டது செரித்து வரும்பொழுது வலித் திடுதல் 

மந்தத்தோடும் 
வலி யோடிக்குத்துதலுஞ் செருமல் பல வாயு வெலாம் வாங்கிப் 

போமே . ( உஎசு ) 


ஆடு தீண்டாப்பாளை ஸமூலம் கொண்டுவந்து தேங்காயளவு 
எடுத்தரைத்துக்கொண்டு ஒரு புதுச்சட்டியில் இரு பிடி 
உப்பைப் பரப்பிக்கொள்ளவும் . அதன்மேல் ஒரு விரற்கடை 
உயரமாக அரைத்த கல்கத்தைத் தட்டையாக தட்டி வைத்து 
அதன்மேல் மறுபடியும் இரண்டு பிடி உப்பை போட்டு அதன் 
வாய்க்குத் தகுந்தபடி மூடியிட்டுச் சீலைமண் செய்யவும் . இதை 
அடுப்பின் மேல்வைத்து சிறு தீயாக எரிக்கவும் , அப்படி 
எரிக்கும்போச உப்புப் படபடவென வெடித்தபின் அதின் 


169 


சேலைமண் வழியாக ஆவி வர ஆரம்பித்து அது பொன்னிற 
மாகும் . அப்போது அதை அடுப்பினின்று இறக்கிச் சூடாறிய 
பின் அதை அம்மியில் வைத்து நன்றாகப் பொடி செய்து 
கொள்ளவும் . 

இம்மருந்தில் ஒரு வெருகடி யளவு எடுத்து வென்னீருடன் 
உட்கொள்ள வலிகுன்மம் , பொருமல் , பக்கவாயு , நாவரட்சி , 
வரளைவாயு , அன்னத்துவேஷம் , அஜீரணம் , பசியின்மை , 
ஆகாரம் ஜீரணிக்கும்போது ஏற்படும் மந்தம் முதலியவைகள் 
தீரும் . 


1 


122. வலிகுன்மாதிக்கு மருந்து 
இங்கு வராகனிடை காலாமணக்கினெண்ணை யினாலிதைப் 

பொரித்துப் 
பங்கமிலாவெள்ளையுள்ளித் தோலுரித்துக் காற்பலமுன் படி 

வருத்தே 
தங்கிரண்டு மரைத்தொன்றா யந்திசந்தி எழுதினந்தான் 

விழுங்கு 
மங்குவலி குன்மமும் போம்வாயு விலாக்கறிகூட்டி 

வரவுந்தானே . ( உ எஎ ) 
( இ - ள் ) 

த்தமான பெருங்காயம் - வராகனிடை எடுத்து ஆம 
ணக்கெண்ணையினால் இதை நன்கு பொரித்துக் கொள்ளவும் . 
உள்ளிப்பூண்டை நன்றாக தோலுரித்துவிட்டு , பலம் எடுத்து 
ஆமணக்கெண்ணையில் வதக்கிக்கொண்டு அவ்விரண்டையும் ஒன் 
றாக சேர்த்தரைத்து காலைமாலை தினமும் உட்கொள்ள வலிகுன் 
மம் தீரும் . இவ்வாறு 7 நாள் சாப்பிடவும் . 

வாயுவை விருத்தி செய்யும் கரிகாய் வகைகளை நீக்கவும் 
( புகை , புளி தவிர்க்கவும் ) . 


rtainment 


170 


123. வலிகுன்மாதிக்கு மருந்து 


கத்தரிக்காயிரண்டுள்ளே காயம் வர்கனிடையரைக் 

கரைந்தரைச்சேர் 
சுத்தெள்ளெண்ணை தனில் வேகவைத்ததனை மூன்று தினந் 

துய்க்கலாகும் 
--- மித்தெண்ணையுந் தொட்டுத் தடவிடனாம் வலி குன்மம் - 

வெருண்டோடும் 
நித்தனருள் பெற்ற சரபேந்திர் பூபனின்னயஞ்செய்திம் 
முறையை நிகழ்த்துந்தானே . 

( உஎ அ ) 


சொத்தை இல்லாத நன்றாக முத்தின கத்தரிக்காய் இரண்டு 
கொண்டுவந்து அதை குடைந்து கொள்ளவும் , அதில் 2 வராக 
னிடை பெருங்காயத்தை வைத்து , சேர் நல்லெண்ணையில் வேக 
வைத்துக்கொள்ளவும் . இதை மூன்று தினம் சாப்பிட்டு ஷை 
எண்ணையை மேலே தடவிக்கொண்டுவர வலிகுன்மம் தீரும் . 


124. வலிகுன்மத்துக்கு மருந்து 


மிளகரணைவேர் சத்திச்சாரணை வேர் தாழையினில் 

விழுதுந்தானே 
யளவுபெற நறுக்கிது கோசல மூன்றுபடியிலிட்டு 

மட்டக்காச்சு. 
வளமாக வடிக்கொண்டு மறுக்க காச்சுப்பாகு 

மற்றுங்காயம் 
உளகருஞ்சீரமிந்துப்புடனுங் கல்லுப்பு வெள்ளுள்ளி 

தானே . 

( உஎ + ) 
முக்கடுகுமிவைசேர முன்னுரைத்தவுப்பினிரை 

மூட்டியொன்றாய்த் 
தக்கிடு சூரணம் செய்து நாரங்கத்தினிலடைத்துச் 

சாாவூறித் 


- 


171 


தொக்க வெடுத்திதையைந்து தின மருந்த வலிகுன் மந் 

துலைந்துபோகுஞ் 
சக்கரஞ்சூழ் நிலவலையந் தனையாளுஞ்சா பேந்திரன் 

சாற்றும் வாறே . (உ அய் ) 
( இ - ள் ) 

மிளகரனை வேர் 
சத்திச் சாரணை வேர் 

வகைக்கு 1 பலம் 
தாழை விழுது 


} வகைக்கு 


இவைகளைச் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி 3 படி பசு 
மூத்திரத்தில் போட்டு நன்கு காய்ச்சி வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
இந்தத் தெளிவை மறுபடி அடுப்பில் வைத்து காய்ச்சிக் 
கொண்டேவர அது உப்பாகும் இதனுடன் 

பெருங்காயம் 
கருஞ்சீரகம் 
இந்துப்பு 
கல்லுப்பு 

இவை எல்லாம் சேர்த்து 
முன் உப்பின் எடை 

எடுத்து இடித்து 
திப்பிலி 


பூண்டு 


சுக்கு 


மிளகு 


அதனுடன் - ஒன்றாய்க்கலந்து ஒரு நாரத்தங்காயில் அடைத்து 
நன்கு ஊாவைக்கவும் . பின்பு இதை 5 நாள் சாப்பிட வலிகுன் 
மம் தீர்ந்துபோகும் . 


125. வலிகுன்மாதிக்கு மருந்து 
பெருங்காயங்கரில் சுக்கு வெள்ளை யுள்ளிகடுகு திப்பிலி 

யிந்துப்பும் 
இரு சீரம் வெந்தயமுங்கழற்கொழுந்துப் பருப்பு 

வேலிப்பருத்தி 
யுரு கொற்றானிலை தானுமரைத்தெல்லாம் தேங்காய்ப் 

பாலூற்றாட்டின் பால் 
இரு நாழி வகைக்கிட்டுக்காச்சிடிரு நாழியதா 

யேற்கப்போமே . (உ அக ) 


) 


) 


172 
( இ - ள் ) 

பெருங்காயம் 
மிளகு 
சுக்கு 
வெள்ளைப்பூண்டு 
கடுகு 
திப்பிலி 
இந்துப்பு 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
வெந்தயம் 
கழற்சிக்கொடிக் கொழுந்து 
கழற்சிக்காய்ப் பருப்பு 
வேலிப் பருத்தி 
முடக்கொற்றான் இலை 


வகைக்கு 1 பலம் 


இவைகளைச் சேர்த்து இடித்து , 

தேங்காய்ப் பால் 2 நாழி 

வெள்ளாட்டுப்பால் 2 நாழி 
விட்டுக் குழப்பி அடுப்பிலிட்டு 2 நாழியாகக் காச்சி வடித்துக் 
கொள்ளவும் . . இதனால் வலிகுன்மம் குணமாகும் . 


126. வலிகுன்மாதிக்கு மருந்து 
கரிலோர் சேரரப் பொடியவ்வளவாமிந்துப்புடனே 

காற்சேராகும் 
இரதமுமுக்கழஞ்சுக் கொரு சேர் நேர்வாளமிரு 

கழஞ்சும் 
பெருங்காய நாற்கழஞ்சுங் காந்தமறு கழஞ்சொடு 

பேசு கஞ்சா 
விரு சேராயரீதகி சுக்காறு பலஞ் சவுக்காரமிதைங் 

கழஞ்சே. (உ . அ 2 ) 


வெந்தயஞ் சீரகமும் வெண்காயமிவை வகைக்கொரு 

சேர்வீதமாகத் 
தந்திடு மேற்சீனமறுகழஞ்சதாய்க் கல்லுப்புத் 

தானோர் நாழி 


173 


உந்து கொச்சை நீருமுத்தாமணி நீரு 

நானாழியூட்டி நாழி 
வந்திடவுங்காச்சி வடிமுன் மருந்தை யரைக்ககொய் 

வைத்திடாயே ( உ அக ) 


மிளகு 


- 


1 சேர் 


வைத்திடவே வெருகடியினளவாகத் தேனிலதை 

மத்தித்துண்ணும் 
உத்தபனை முட்டியிலுஞ் சேர்த்தருந்து மெரிகுன் மமுடன் 

வா யூல் 
மெத்தவலி குன்மமுதற்றீரு மிது பொய்யிலவாம் வேந்த 

வேந்தர் 
துத்தியஞ்செய் செங்கொலானீதிபுனை சரபேந்திரன் 

சொல்லிதாமே . (உ அச ) 
( இ - ள் ) 

1 சேர் 
சுத்திசெய்த அரப்பொடி 1 சேர் 
இந்துப்பு 
சுத்திசெய்த பாதரசம் 

3 கழஞ்சு 
நேர்வாளம் 

2 கழஞ்சு 
பொரித்த பெருங்காயம் 

4 கழஞ்சு 
சுத்தியான காந்தம் 

6 கழஞ்சு 
சுத்திசெய்த கஞ்சா 

6 
கடுக்காய் 

2 சேர் 

6 பலம் 
சவுக்காரம் 

5 கழஞ்சு 
வெந்தயம் 

1 சேர் 
சீகம் 

1 சேர் 
வெள்ளைப்பூண்டு 

1 சேர் 
சீனாக்காரம் 

6 கழஞ்சு 
கல்லுப்பு 

1 நாழி 


12 


சுக்கு 


இவைகளைச் சேர்த்து இடித்து வைத்துக்கொள்ளவும் 


வெள்ளாட்டு மூத்திரம் 
உத்தாமணிச்சாறு 


4 நாழி 
4 நாழி 


174 


இவ்விரண்டையும் அடுப்பில் வைத்து 1 நாழியாகும் வரை 
காய்ச்சி முன் மருந்தையும் இத்துடன் சேர்த்துக் கொதிக்கவைத் 
துக் அரைக்கடுகாய் இறக்கிக் கொள்ளவும் . தினம் 1 வெரு 
கடியளவு தேனில் குழைத்து சாப்பிட அல்லது பனைவெல்லத்தி 
லாவது சாப்பிட : 

எரிகுன்மம் 
வாயூரல் 

வலிகுன் மம் இவைகள் தீரும் . 
குறிப்பு : 

1 கழஞ்சு = 11 வராகனிடை = 40 குன்றுமணியெடை 
கொச்சைநீர் = ஆட்டு மூத்திரம் 
நாழி = ஒரு சிறியபடி = பட்டணம் படியில் பாதி . 


127. எரிகுன்மாதிக்கு நெய் 


கொத்தமல்லி செண்பகப்பூ விலவங்கமதிமதுரங் கோட்ட மேலக் 
தித்தமுறுஞ் சாதிக்காய் கருஞ்சீரகஞ் சாத்திரவேதி. களமாம் 

போலுஞ் 
சுத்தமுள பெருங்காயஞ் சதைகுப்பையிவை கூட்டிச் சுரபி 

நெய்யும் 
பத்தவிட்டு மெரித்து நக்க வெரிகுன்மந்தீருமிது பண்புதானே . 
( இ - ள் ) 

( உ அகு ) 
கொத்தமல்லிவிதை 
செண்பகப்பூ 
கிராம்பு 
அதிமதுரம் 
கோஷ்டம் 
ஏலக்காய் 

வகைக்கு 1 வராகனிடை 
ஜாதிக்காய் 
கருஞ்சீரகம் 
சகஸ்திரவேதி ( அதாவது 

புளிவஞ்சி ) 
பெருங்காயம் 
சதகுப்பை 


175 


எடுத்துத் தண்ணீர்விட்டுக் கல்கமாக அரைத்துக்கொண்டு 
பசுவின் நெய் 1 படியில் நன்றாகக் குழப்பி அடுப்பின் மீதேற் 
றிப் பதத்தில் இறக்கவும் . தினந்தோறும் -- தோலா வீதம் 
சாப்பிட எரிகுன்மம் தீரும் . 
குறிப்பு 
சாத்திரவேதி = சகஸ்திரவேதி ( தமிழ்மொழியகராதி ) 
ஸஹஸ்ரவேதி = ( 1 ) கஸ்தூரி ( 2 ) பெருங்காயம் ( 3 ) அம்ல 

வேதஸம் (ராஜநிகண்டு ) 
ஸஹஸ்ரவேதி = புளியாரை , புளிநரளை ( ஸரஸ்வதி மஹாலில் 

உள்ள சுவடி நிகண்டுகள்) 
அம்லவேதஸம் = புளி வஞ்சி ( டீகா அமரம் ) 
அம்லவேதஸம் = ஒரு மரம் , பூ வெண்மை நிறம் , காய்பச்சை , 
பழம் மஞ்சள் , சர்க்கரைக் குமட்டிப் பழத்தின் அளவு , பிரபுக் 
கள் வீட்டுத்தோட்டங்களில் காணப்படும் , ஹிந்தியில் 
வேந்த்தி என்றும் அம்ல வேந்த்தி என்றும் பெயருடை 
யது . ( ஸாலிக்ராம் நிகண்டு ) 

மருந்துக் கடைகளில் சாஸ்திரபேதி என்ற ஒரு சரக்கு 
விற்கிறார்கள் . 


128. குன்மாதி வயிற்று 

வியாதிக்கு மருந்து 
பேய்க்கொம்மட்டிக்காய் வளையமாயறுத்து மிதிற் சீனம் பெருங் 

காயந்தான் 
ஆய்மிளகு மிந்துவுப்பும் வேர்க்கொம்பு வெந்தயமுமை விதானும் 
மாய்காந்தமுங் கல்மதஞ் சீதாளத் தயிலம் வளையற்காரம் 
தேய்வெடியுமிவைகள் பொடிச்செய்துக் காயுள்ளிட்டுத் 

தீயிற்றானே . ( உ.அசு ) 


வேகவைத்து முதையத் திலொரு கீற்றுத் தின்றதின் மேல் 

வெந்நீர் கொள்ளு 


176 


சோகம் விட்டு வயிறிழியும் பின் குளித்து மோருடனே சோறு 

முண்ணுத் 
தேகமுற்ற வியாதிகளும் வயிற்று வியாதிகள் பலவுந் தீருங் 


குன்ம 


போகவழித்தேடியிடு மிம்முறையைச் சரபேந்திரன் புகன்ற 

தாமே . (உ அஎ ) 


( இ - ள் ) 

பேய்க்கும்மட்டிக்காய்களைக் கொண்டுவந்து வளையமாய் 
அறுத்து 
அதில் சீனாக்காரம் 

பெருங்காயம் 
மிளகு 
--இந்துப்பு 
சுக்கு 
வெந்தயம் 

வகைக்கு 1 வரா 
கடுகு 

கனிடை 
கரந்தம் 
கல்மதம் 
கூந்தல்பனை * 
எண்ணை வெண்காரம் * ] 


இவைகளைப் பொடிசெய்து ஷை காய்க்குள் இட்டு அடுப் 
பில் போட்டு வெதுப்பிவிடவும் . 

பின் காலையில் ஒரு கீற்று 
சாப்பிட்டு அனுபானமாக வெந்நீர் உபயோகிக்க நன்கு மல 
சுத்தியாகும் . பிறகு குளித்துவிட்டு மோர்போட்டு சாதம் 
சாப்பிடவும் . இப்படி அடிக்கடி சாப்பிட்டுவரப் பலவித உடல் 
நோய்களும் , வயிற்று நோய்களும் , குன்மமும் தீரும் . 


* 


சீதாளத் தயிலம் வளையற்காரம் தேய் வடியும் என்ற 
சொற்றொடருக்குப் பொருள் விளங்கவில்லை . 80 நெ . சுவடியில் 
‘ சீதாளத் தயிலம் வடியுயர் வளையற்காரம் என்று இருக்கிற 

. 


177 


129. அட்டகுன்மாதி குலாந்தகன் 


சககக 


அரிதார நாவிரதந்தாம்பிரத்தூட்கெந்தகமுமான குங் 
கரிலுடனே திப்பிலிகளிது வகைகளொரு வராகனிடைகொண்டு 
புரிசுத்திவாள மூவராகனிடையிவை கூடப்பொரு கரிப்பான் 
றரு சாற்றிலரை மூன்று சாமமட்டுங் குன்றி நிகர தனை 

யுருட்டே . ( உ அஅ ) 


குளிகைசெய் நிழலிலுலர்த்தி வைத்துக்கொண்டிஞ் சிரசங்கூறு 

கொச்சில் 
அளிகடாயத்திலிட்டுக் கொடு வயிற்றுள் நோய்கள் பலவட்ட 

குன்ம 
நளி பீலிகைகவுசை வாதத்தாலடுத்த தெலாநாடாதோடுங் 
களிமதாவளப்பிடறியுதைய சரபேந்திரன் முறைகணித்ததாமே . 
( இ- ள் ) 

( உ அக ) 
சுத்திசெய்த நாபி ) 
சுத்திசெய்த தாளகம் 

இவைகள் வகை ஒன்றுக்கு 
தாம்பிரத்தூள் 

1 வராகனிடை எடுத்து 
நெல்லிக்காய் கந்தகம் 


பாதரசம் 


சுக்கு 
மிளகு 


திப்பிலி 


சுத்தி செய்த நேர்வாளம் 3 வராகனிடையுடனே சேர்த்துக் 
கல்வத்திலிட்டு பொற்றலை கையாந்தகரைச் சாற்றினால் 3 ஜாமம் 
அரைத்துக் குன்று மணியளவாக மாத்திரை உருட்டி நிழலில் 
உலர்த்தி வைத்துக்கொண்டு இஞ்சிரஸத்திலோ, நொச்சிச்சாற்றி 
லோ , தேனிலோ கொடுக்க வயிற்று நோய்கள் பலவும் , எட்டு 
வகைக்குன் மமும் , பீலிகை , கவுசை , வாதம் , முதலியவைகளும் 
தீரும் . 


23 


178 


130. வாதாதியட்ட குன்மாதிக்குச் 

செந்தூரம் 
- பாதரதங் கெந்தகமும் பெருங்காயம் வெண்காரங்கள் பகரெரன் 

றுக்குப் 
போதவிரு களஞ்சிட்டுச் செம்பினொடு பொடியாறு பொரு 

களஞ்சித் 
தூதுவளைச்சாற்றிலரைத்த கலிட்டுச் சேலை மண்செய்தூடே 

குக்கில் 
ஓது புடச் செந்தூரந் தேனிலுண வெட்டுவகையுறு குன்மம் 
( இ - ள் ) 

போமே . (உ.சுய ) 
சுத்திசெய்த பாதரசம் 

நெல்லிக்காய் கந்தகம் இவைகள் வகைக்கு 
பொரித்த பெருங்காயம் 

2 கழஞ்சி 
வெங்காரம் 


சுத்திசெய்த தாம்பிரப்பொடி -- 6 கழஞ்சி 


இவற்றை கல்வத்திலிட்டு தூதுவளைச் சாற்றினால் நன்கு 
அரைத்து வில்லை தட்டிக் காயவைத்து அகலில் வைத்துச் சேலை 
மண்செய்யவும் . இதை எருவின் நடுவில் வைத்துக் குக்குடபுடம் 
போடச் செந்தூரமாகும் . இதைத் தேனில் குழைத்துச் சாப் 
பிட எட்டுவித குன்மமும் தீரும் . 
குக்குடபுடம் -10 எருமுட்டையிற் போடும் புடம் 

( பதார்த்தகுண வயித்திய அகராதி ) 


131. சத்திகுன்மாதிக்குக் குடி நீர் 
புரசத்தின்றோல் மேற்சீவியதைக் குறுகவி 

நாலுபலம் பொடித்தான் 
மருவா தி நாலுமாக்கானீர் நாலொன்றாய்வத்தக்காச்சி 
ஒருபானையதனிலிடு முன் பிசைந்து வடித்திட்டே ஒரு 

காற்பங்கு 
அருகிடப்பின் காச்சதிலுமிளகு சுக்கு வெள்ளையுள்ளியது 

வசம்பே , ( உசுக ) 


179 


ஒரு கொட்டைப் பாக்களவேற்றொன் றரைத்து முக்காற் 

பங்குற்ற நீருள் 
மருகிடவுங் கரைமூன்று நாளிரண்டுதோ 

மொன்றுக்குரி மட்டாகப் 
பருகிடவுங் கொடுமூன்று தினங்களிலுந்தீரு 

நாட்பட்டதுக்கு 
மொருபத்து நாட்குடித்துப் பத்தியமும்பிடி 

குன் மமோடுந்தானே . ( உ ...உ .) 
( இ - ள் ) 


நன்கு 


புரசம் பட்டை மேல்புறணியைச் சீவிவிட்டு , 
சிறியதாக நறுக்கி இடித்து 4 பலம் தூளோடு 4 மாக்கால் 
தண்ணீர் விட்டு ஒரு மரக்காலாக வற்றக்காச்சி நன்றாகப்பிசைந்து 
ஒரு பானையில் வடிக்கட்டிக்கொள்ளவும் . இதில் --பாகம் எடுத்து 
மறுபடியும் அடுப்பிலேற்றி நாலிலொன்றாகக் காய்ச்சவும் . 
கஷாயத்தைக்கொண்டு , மிளகு , சுக்கு , வெள்ளைப்பூண்டு, வசம்பு , 
இவற்றைத் தனித்தனி ஒரு கொட்டைப்பாக்களவெடுத்து நன் 
றாக அரைத்து மிகுந்துள்ள -பாகம் புரசம்பட்டைக் கஷாயத் 
தில் குழப்பிக் கொள்ளவும் .. 


இதைத் தினம் 2 வேளை 1 படி வீதம் 3 நாளைக்குச் சாப் 
பிடக் குன்மம் தீரும் . நாள்பட்ட குன்மத்திற்கு 10 நாள் சாப் 
பிடவும் . பத்தியமாக இருக்கவும் . 


132. குன்மத்துக்குப் பெருங் 

காயச் சூரணம் 


பெருங்காயம் வராகனிடை..யைந் தாகுமி 

வைதுளாய்ப்பின்கலந்தே 
யொருதினங்களிருவேளை மூவராகனிடையிள 

வெந்நீருட்கொள் 


180 


வருதினம் பத்தியந்துவரை மிளகு நீருப்பிவி 

யும் மற்றும் வெந்நீர் 
இருபது நாட்கொள்பத்து நாளொருபோது 

ண்ணு குன் மமேகுந்தானே . 

( உக ) 
( இ - ள் ) 


பொரித்த பெருங்காயம் 5 வராகனிடை 

5 வராகனின் 


துளசி 


டை 


இவ்விரண்டையும் சேர்த்து வைத்துக்கொண்டு வேளை 
ஒன்றுக்கு 11 வராகனிடை வீதம் ஒரு தினம் இரண்டுவேளை 
சாப்பிட்டு மேலே வெந்நீர் உட்கொண்டு மறுதினம் துவரை 
மிளகு ரஸம் உப்பில்லாமல் வைத்துச் சாப்பிட்டு வெந்நீர் உட் 
கொண்டு இப்படி 20 நாளும் , பிறகு 10 நாள் ஒருவேளை மருந் 
தும் சாப்பிடக் குன்மம் நீங்கும் . 


133. வலிகுன்மாதிக்குச் சூரணம் 


( இதன் செய்யுளும் அடுத்தமுறையின் செய்யுளும் 46 - நெ . 
சுவடியில் கிடைத்தமட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 80 நெ . 
சுவடியிலிருந்து உரைநடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ) . 
அசமதாகந்தனிலே வெண்டுளவின் சாறு கையான் தனிற் 

சாறு ..... 
வசமதனைப்பாவனை செய்ததின் பின்பு கருநொச்சில்வ ...... 
பாசைய்ரவு மூலத்திடித்த தூளசமதாகத் திற்பாதி .... 
துசமுடன் முக்கடுகு மிந்துமிது வகையொவ் வோரொன் ..... 

(உச) 


அசமதாகம் நானாழியில் வெள்ளைத்துளசிச் சாறு , கையாக் 
தகரைச் சாறு இதில் பாவனை பண்ணின பின்பு கருனொச்சில் 
இது உலர்த்தியிடித்துச் சூரணம் பண்ணின தூள் அசமதாகத் 
தில் பாதி கூட்டி 


- 


181 


இதில் மேல்மருந்து சுக்கு , மிளகு , திப்பிலி, இந்துப்பு , 
பெருங்காயம் , வராகனிடை ரு - இவையோரொன்று பலம் 

இவையெல்லாம் ஒன்றாகச் சூரணம் பண்ணி - நாளொன் 
றுக்கு மூன்று வராகனிடை இளவெந்நீரில் அரைத்துக் குழப் 
பிக் குடிக்கவும் . 

இதுக்குப் பத்தியம் - துவரைச்சாறு மிள நீர் இட்டுப் 
பிலி -- வெந்நீர் பழ நார்த்தங்காய் - அவிழ்தம் இரண்டுநேரமும் 
இருபதுநாள் கொள்ளவும் - பின்பு பத்து நாளைக்கு ஒரு நேரம் 
கொள்ளவும் - இந்தப்படி கொள்ள வலிகுன்மர் தீரும் . " 


மேலேகண்ட உரைநடையின் பொருள்வெளிப்படை : 
மேல் மருந்துகளில் பெருங்காயம் 5 வராகனிடை மற்ற 4 சரக்கு 
களும் வகைக்கு 1 பலம் என்று கொள்க . 

உப்பிலி = உப்புச் சேர்க்காமல் . 


134. வலிகுன்மாதி வயிற்று 

வியாதிக்கு மருந்து 


நொச்சியிலை தனையொருபானையினிறை 

வேடுகட்டினொடு தேங்காய்ப்பூ 
பச்சை வெள்ளையுள்ளியதிற் பருப்பிரண்டு 

மேல்வைத்துப் பாகமாக்கி 
வச்சதனை யெடுதேங்காய்ப் பால்பிழிந்து 

மது பாதி வைத்துக்காய்ந்த 
நிச்சய நீர் பாதி விட்டுச் சம்பிரக்காய 

ளவதனை நேகத்தானே . 
சாரணை வேர் தனையரைக்காசிடையின் 

பெருங்காய .. 
கூரெரியிற் கொதிகண்டு சுடச்சுடவு மூதி 

யதுகொ .... 


182 


மீறு வெண்காவுள்ளிதனைக் கடி கொண்டு 

குடிநீருமெ .... 
ஊறு வலிகுன்ம முடனெரிகுன்மம் 

பலபிணிகளேகும் .... 
" வலிகுன்மத்துக்கு மருந்து 

“ கொச்சியிலை - பறித்துப் -- பானையிலே அமுக்கி ---வனாடு 
கட்டி --வனாடுமேலே - வெங்காயம் , உள்ளிப்பருப்பை வைத்து 
அதின்மேலே , தேங்காய் துருவி - வனாடுமேலே வைத்து 
அதையிறக்கித் தேங்காய்ப்பால் பிழிந்து - அவிச்ச தண்ணீர்ப் 
பாதியும் -- இந்தப்பாலும் --ஒரு எலுமிச்சங்காயளவு சாரணை 
வேரும் - ஒரு காசிடை பெருங்காயமுங் கரைத்து - கொதிக்க 
வைத்து 

வெண்காயப்பருப்பு கடிக்கொண்டு - ஊதிஊதிக் 
குடிக்கத் தீரும். 


மேலேகண்ட உரை நடை வெளிப்படை . 


வனாடு = வேடு 
சாரணைவேரை அரைத்துக் கரைக்கவும் . 
வெண்காய 

பருப்பு கடிக்கொண்டு = தேங்காயோடு 
வெந்தவெங்சாயம் உள்ளிப்பருப்பு இவைகளை இடையே 
கடித்து மென்று கொண்டு . 


அனுபந்தம் 1 . 


குணபாடம் 


( 1 ) பச்சிலை வர்க்கம் 


சுவை -- 


1 .. அவுரி 
பயன்படும் உறுப்புகள் - இலை , வேர் . 

கைப்பு , வீரியம் - வெப்பம் , பிரிவு - கார்ப்பு . 
குணம் - தாவரகந்த மூலவிஷம் 18 , வாதசுரம் , காமாலை , 

மாந்தம் , சீதளம் , சந்நிபாதம் , கீல்வாதம் , பாம்பு 
விஷம் இவைகளைப் போக்கும் ; உடல் பொன்னிறம் 

பெறும் . 
த்ரிதோஷ செய்கை : வாதம் , பித்தம் இரண்டையும் 

குறைக்கும் . 


2. ஆட்டாங்கொடி 


சுவை 


( ப - உ ) ஸமூலம் . 

கார்ப்பு , வீரியம் - சீதம் , பிரிவு -- மதுரம் 
குணம் - பித்தம் , எரிவு , தாகம் இவைகளை சமனப்படுத் 

தும் , ஜீரண சக்தியைக் கொடுக்கும் . 
( த்ரி - செ ) வாதம் , பித்தம் , சிலேஷ்மம் மூன்றையும் 

சமனப்படுத்தும் . 


3 . 


ஆவாரை 


( ப - உ ) இலை , பூ , பட்டை , விதை , வேர் , பிசின் . 

துவர்ப்பு , வீரியம் - சீதம் , பிரிவு - இனிப்பு . 


சுவை 


184 


குணம் -- சர்வ பிரமேக மூத்திர ரோகங்களையும் , ஆண் 

குறி எரிச்சலையும் போக்கும் . வெகு மூத்திரம் , 
வெள்ளை , உட்சூடு , விரணம் , வாதகிரஹணி , அஸ்தி 
ஜ்வரம் , தாகம் இவை போகும் . மூத்திரத்திலுள்ள 
மது குறையும் , 


சுவை 


4. இலைக்கள்ளி 
( ப - உ ) இலை , பால் , வேர் . 

கைப்பு , வீரியம் --வெப்பம் , பிரிவு -- கார்ப்பு . 
குணம் : -- செங்கரப்பான் , கருங்கரப்பான் , கிரந்தி , காது 

குத்தல் இவைகள் நீங்கும் . சிறு குழந்தைகளுக்கு 
உண்டாகும் கரப்பான் போகத்திற்கு இதன் இலையை 
வரகு வைக்கோலினால் வதக்கிச் சாறு பிழிந்து 
புகட்டலாம் . சாற்றை வெதுப்பிக் காதில்விட காது 
குத்தல் நீங்கும் . சாறுடன் உப்புச் சிறிது சேர்த் 
துக் காய்ச்சி கக்குவான் , சோபம் , குன்மம் , காமாலை , 

சூலை முதலிய நோய்களுக்கு வழங்கலாம். 
( த்ரி - செ ) பித்தத்தையும் வாசத்தையும் கண்டிக்கும் . 


5. ஊமத்தை 


சுவை- 


( ப.உ ) இலை , பூ , காய் , விதை . 

கைப்பு , வீரியம் - வெப்பம் , பிரிவு -- கார்ப்பு , 
தணம் . நாய் கடிப்புண் , குழிவிரணம் , வித்ருதிக்கட்டி 

கள் , நஞ்சு , த்ரிதோஷம் இவை நீங்கும் . இதன் 
புகையை முகருவதால் கஷ்டச்வாசம் நீங்கும் . இலை 
ரசத்தை 1 - முதல் 2-துளிகாதில்விட காதுவலி தீரும் . 
சுக்லத்தையும் பாதரஸத்தையும் கட்டும் . பெரு 
வியாதி , வியர்வை , தினவு , பித்த சுரம் தீரும் . 

அளவு மீறினால் மயக்கமும் வாந்தியும் உண்டாகும் . 
( த்ரி - செ ) கபஹரம் . 


சுவை 


6. எருக்கு 
( ப - உ ) இலை , பூ , பால் , பட்டை , வேர் . 

கைப்பு , காரம் , மதுரம் ; வீரியம் வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு . 
குணம் - எலி விஷம் , குஷ்டம் , கிருமிரோகம் , கீல் வீக் 

கம் , பாம்பு விஷம் , அக்னி மந்தம் , மலக்கட்டு இவை 
போம் . இலையைக் கட்டிகளுக்கு வதக்கிப் போடவும் . 
அது பழுத்து உடையும் . குதிகால் வாதத்திற்கு 

நல்லது . 
( த்ரி - செ ) கப ஹரம் 
7. கருநொச்சி 

( ப - உ ) இலை , பூ , வேர் , பட்டை . 
சுவை - கைப்பு , துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் 
பிரிவு.கார்ப்பு . 
குணம் - வாதநோய் , குளிர்ஜ்வரம் , வீக்கம் , தலைவலி, 

பீன ஸம் , கீல்வாதம் , குழந்தைகள் மாந்தம் , கல்லீரல் 
வீக்கம் , இரத்த வாந்தி , இரத்த பேதி 

இரத்த பேதி - இவைகள் 
தீரும் . 
( த்ரி - செ ) வாத , கப ஹரம் : 
8. கருவேப்பிலை 

( ப.உ ) இலை , ஈர்க்கு , பட்டை , வேர் . 
சுவை - சிறுகார்ப்பு , வீரியம் -- வெப்பம் , பிரிவு-- கார்ப்பு . 
குணம் :-அரோசகம் , சீதபேதியால் வரும் வயிற்றுளைவு , 

பழஞ்சுரம் , பித்த தோஷம் , இவை நீங்கும் . வாந்தி 
நிற்கும் . பசிதீபனமுண்டாகும் . 


24 


186 


9. கருவேலங் கொழுந்து . 

( ப - உ ) கொழுந்து , பட்டை , வேர் , பிசின் , வித்து . 
சுவை - துவர்ப்பு , வீரியம் - சீதம் ; பிரிவு --இனிப்பு ; 
குணம் - இதைத் தயிரிலரைத்துக் குடிக்கில் , பாஷாண 

வேகம் தீரும் . முலைப்பாலில் அரைத்து அடைதட்டிக் 
காய்ந்த சட்டியிலிட்டு வெதுப்பி அற்ப சூடாகக் கண் 
ணில் ஒற்றடம் இடக்கண் சிவப்பு மாறும் . துஷ்டவ் 
ரணங்களுக்குக் கட்ட துர் நீரை மாற்றும் . இருமல் 

சாந்தமாகும் . சர்க்கரை கூட்டிக்கொள்ளவும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 


10. கள்ளிக் கொழுந்து இலைக்கள்ளி ( 4 ) யைப் பார்க்க , 
11. கழற்சிக்கொடி 

( ப - உ ) இலை , கொட்டை , பட்டை , வேர் . 
சுவை - கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 
குணம் - இதனால் பீசவாதம் , சூலைக்கட்டி , பிரமேகம் , 

பலவித குன்மம் உள் அழலை இவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் போக்கும் . 


12. கூந்தல் பனை 


( ப - உ ) விதை , கள் , 


இனிப்பு , வீரியம் 


சீதம் ; பிரிவு -- இனிப்பு . 


குணம் 


இதன் சோறு மலத்தைக் கட்டும் . பாளை 
மாமிசத்தை வளர்க்கும் . விதையை உரைத்து நெற் 
றியில் பூச ஒற்றைத் தலைவலி நிற்கும் . 


( த்ரி - செ ) கபத்தை விருத்தி செய்து பித்தத்தையும் , 

வாதத்தையும் குறைக்கும் 


187 


13. கொட்டைக் கரந்தை 


( ப - உ ) இலை , பூ , விதை , வேர் , வேர்ப்பட்டை . 
சுவை -- கைப்பு ; வீரியம் --- வெப்பம் -- பிரிவு - கார்ப்பு ; 
குணம் --- ஒழுக்கு பிரமேசம் , வெள்ளை , கரப்பான் , 

சொறிசிரங்கு இவை தீருவதன்றி மறிபட்ட மலமும் 
இறங்கும் . மேலும் , வாதம் , பயித்தியம் , சினப்பு 

முதலியவை நீங்கி சர்மரோகங்களும் தீரும் . 
( த்ரி - செ ) பித்தத்தை விருத்தி செய்து கப , வாதங்களைக் 

குறைக்கும் . 


14. சதுரக்கள்ளி 


( ப -2 ) பால் , தண்டு , வேர்ப்பட்டை 
சுவை -- கைப்பு , கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு 

காப்பான் , சொறி , கபநோய் , குன்மம் , சீதம் 
இவைகளைப் போக்கும் , பேதியுண்டாக்கும் . 


குணம் 


15. சகஸ்ர வேதி (புளிவஞ்சி ) 


16. சிவகரந்தை 


(( ப - உ ) சமூலம் . 
சுவை - துவர்ப்பு , சிறுகார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு . 
குணம்-- வாந்தி , அரோசகம் , விந்து நஷ்டம் , கரப்பான் 

r ணவாதம் , வாதாதி தொந்தம் , காசம் , அக்கினி 
மாந்த்யம் , இவைகளை நீக்கும் . ஜடராக்கினியையும் 

வனப்பையும் உண்டாக்கும் . தாது புஷ்டி தரும் . 
( த்ரி - செ ) வாத கபத்தை நீக்கி பித்தத்தை அதிகப் 

படுத்தும் . 


188 


17. சீந்தில் கொடி 

( ப - உ ) இலை , கொடி , வேர் ( கிழங்கு ) சமூலம் . 
சுவை -- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
குணம் : - நீரிழிவு , க்ஷயம் , அதிசுஷ்க ரோகம் , சர்ப்ப 

விஷம் , இரத்த பித்தம் , சுரம் இவை நீங்கும் . காய 

சித்தி உண்டாகும் . 
( த்ரி - செ ) திரி தோஷ சமனி . 
18 . தாழை 

( ப - உ ) இலை , பூ , சோறு , விழுது . 
சுவை - துவர்ப்பு , வீரியம் - சீதம் , பிரிவு ---இனிப்பு . 
குணம் -- சோற்றினால் மாதருக்கு சோணிதம் வி 

மின்றி உண்டாகும் . பூ- தீபாக்கினியையுண்டாக்கும் 
விழுது விந்துவையும் , ரத்தத்தையும் பிரகாசப்படுத் 
தும் . சோபரோகக் கூட்டங்களை நீக்கும் . பூவிலி 
ருந்து மணப்பாடு தயாரித்துக் கொடுத்தால் அம்மை 
ரோகம் வரவொட்டாமல் தடுக்கும் . விழுதைப் 

பாலில் அரைத்துக்கொடுக்க மலட்டு ரோகம் நீங்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 
19. துளசி . 

( ப - உ ) இலை , விதை , 
சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 
குணம் -- கபம் , வயிற்றுளைச்சல் , அஸ்திகத ஜ்வரம் , 

தாகம் , சுரமாந்தம் , அரோசகம் இவை போகும் . 
வெப்பத்தை தரும் , இருமல் , இரைப்பு , கோழை 
சேருவதினாலுண்டாகும் குறுகுறு வென்ற சப்தம் , 
மார்பு சளி, விஷம் , சந்திபாத ஜ்வாம் இவைகளை நீக் 


, 


கும் . 


( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைத்துப் . பித் 

தத்தை அதிகரிக்கும் , 


189 


20. தேக்கு 


குணம் . 


( 1-2 ) மரக்கட்டை . 
சுவை - மதுரம் , துவர்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - இனிப்பு 
நீரிலிட்டு இழைத்து 

சேராங்கொட்டை , 
முந்திரிக்கொட்டை , முதலிய விஷத்தை 
நீக்க 

மேலுக்கு உபயோகிக்கலாம் 
( த்ரி - செ ) பித்தத்தையும் கபத்தையும் போக்கும் . 


21. செந்நாயுருவி 


( ப- உ ) சமூலம் . 
சுவை - கைப்பு , துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு 
குணம் --இதனால் - வீக்கம் , பாண்டு , காமாலை 

இவை 
நீங்கும் . ருதுகாலத்தில் மாதர்களின் சோணிதத்தை 
வழக்கப்படி உண்டாக்கும் . சிறு நீரையும் பெருக் 

கும் . 
( த்ரி - செ ) வாத , கபங்களை குறைக்கும் . 


22. செம்முருங்கை 


( ப.உ ) எல்லா பாகங்களும் . 
சுவை - கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; 

பிரிவு - இனிப்பு 
சிறிய பிஞ்சால் திரிதோஷமும் , பூவால் - புணர்ச்சியில் 

வன்மையும் , கண்ணிற்கு குளிர்ச்சியும் உண்டாகும் .. 
இலை - சுரத்தையும் , பட்டை --விஷத்தையும் , வேர் 

வாத கோபத்தையும் நீக்கும் . 
வீக்கம் , கட்டி , அதிமூத்ரம் , கரப்பான் முதலியவைகள் 

தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் , 


190) 


23. நாய் வேளை 


சுவை 


குணம் 


( ப - உ ) இலை , விதை , வேர் , சமூலம் . 

கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் , பிரிவு - கார்ப்பு ; 

வாதப் பொருமல் , தேகக் கடுப்பு , கர்ணநாத 
ரோகம் , சிலேஷ்ம பீனஸ நோய் இவை போம் , வாத 
சோணிதம் , வாதக்கடுப்பு , குன்மம் இவைகளைப் 
போக்கும் . நாக்குப்பூச்சிகள் விழும் . வீக்கங்களும் 

தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் , குறைக்கும் . 


24. நீல வாகை 


சுவை 


( ப - உ ) இலை . 
கைப்பு ( வெகுட்டல் ) வீரியம் 

வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு .. 
குணம் - மூலவாயு , வெப்பு , கிரந்தி , குன்மம் , நாள் 

பட்ட மலச் சிக்கல் , இவை தீரும் . 
( த்ரீ - செ ) வாயுவையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 
25. நிலவேம்பு 


சுவை 


( ப.உ ) சமூலம் .. 

கைப்பு , வீரியம் --- வெப்பம் , பிரிவு - கார்ப்பு . 
குணம் - இதனால் வாத சுரம் , மேக நீர்க்கோர்வை , சுரம் , 

பித்த மயக்கம் இவை நீங்கும் , புத்திக்குத் தெளி 

வுண்டாகும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் போக்கும் . 
26. நீர் மேல் நெருப்பு 
( ப - உ ) சமூலம் . 

கார்ப்பு , வீரியம் ---- வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு . 


வை -- 


191 


குணம் : -- மகாவாத சோகமும் , இரத்தக் குறைவினால் 

உண்டாகும் திமிர்வாத நோயும் தீரும் . இலையை 
அரைத்துத் தேகத்தில் , பற்றவைத்து கொப்பளமே 

ழுப்பலாம் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் கண்டிக்கும் . 
27. நெருஞ்சில் 


குணம் 


( ப - உ ) சமூலம் . 
சுவை -- துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு -- 
இனிப்பு ; 

சொட்டு மூத்திரம் , சுரவெதும்பல் , கல்ல 
டைப்பு , நீரடைப்பு , முடவாதம் , பிரமேக வெள்ளை , 
மூத்திர கிருச்சிரம் , திரிதோஷ கோபம் , விரணம் , 
சுரதாகம் , வெப்பம் ஆகிய இவைகள் தீரும் . தாது 

புஷ்டி உண்டாகும் . 
( தரி - செய் , - திரி தோஷ சமனி . 


1 


வை 


- 


28. பருத்தி 
( ப - உ ) இலை , பூ , பிஞ்சு , விதை , பட்டை , வேர்ப் 
பட்டை . 

துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் : -- அஜீர்ண பேதி , சீழ் மேகம் , பித்தம் , விரண 

சோபை இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , கபத்தையும் போக்கும் . 
29. பிரண்டை 


( ப - உ ) தண்டு , வேர் . 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் 

கார்ப்பு : 


வெப்பம் ; 


பிரிவு 


-- 


குணம் 


- 


இதனால் ஆசனத்தினவு , இரத்த மூலம் ஒழி 
யும் , மேலும் அக்கினி மாந்தம் , , குன்மம் வாதாதி 
சாரம் , முளை மூலம் , கபதோடம் , இரத்தபேதி , கால் 
அசதி நிவர்த்தியாகும் . பசி உண்டாகும் . முறிந்த 

எலும்பை ஒட்டவைக்கும் . 
( த்ரி- செ ) - வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 


சுவை 


30. புளி நாளை 
{ ப.உ ) இலை , கிழங்கு . 

. 
புளிப்பு , துவர்ப்பு ; வீரியம் வெப்பம் , 
பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- இதன் இலை 

பெண்கள் வயிற்றிலுள்ள 
இரத்த குன்மத்தைப் போக்கும் , இதன் கிழங்கு 
மேகம் , கீறுகரப்பான் , அழிபுண் , இரத்த மூலம் 

இவற்றைப் போக்கும் , 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் போக்கும் . 


31. செம்முள்ளி 


குணம் 


( ப.உ ) சமூலம் . 

பிரமேகம் , அதிஸாரம் , கப சேர்பை , ஆயா 
ஸம் இவை நீங்கும் . - சுக்கிலமும் , சப்த தாதுவும் 
விருத்தியாகும் . பாண்டு , குளுப்பை , ஜலக்கோர்வை , 

மூத்திர சிக்கல் , வீக்கங்கள் தீரும் , 
( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 


32. நில ஆமணக்கு 
( 2 ) சமூலம் , வேர் , 
கைப்பு ; வீரியம் -- 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 


குணம் 


முட்டு வீக்கம் , வாத நோய் , பிடிப்பு , ஸ்தம்ப 
வாதம் , ஈரல் நோய்கள் முதலியவைகள் சுகப்படும் . 
சர்ம நோய் குணமாகும் . குழந்தைகளின் கல்லீரல் 
மண்ணீரல் வீக்கம் இவைகளுக்கு ஊறல் கஷாயம் 
கொடுக்கவும் . கண் வியாதிகளுக்கு கண்ணில் சாறு 

பிழியவும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் போக்கும் . 


33. பிரமிய வழுக்கை 


சுவை 


- 


( ப - உ . ) சமூலம் .. 

- துவர்ப்பு , கைப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 

கீல்களில் கபம் விருத்தியடைவதால் உண்டா 
கும் வலி , வீக்கம் , கால் பிடிப்பு , கை கால் எரிவு , 

வாதக் கடுப்பு , மல மந்தம் , சோகை முதலியன தீரும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 

வாயுவையும் கண்டிக்க வல்லது . 


குணம் 


34. முட்கா வேளை 


( ப உ ) இலை , விதை , வேர் , வேர்பட்டை . 


சுவை -- கார்ப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் 

இதனால் மார்புநோய் , நெஞ்சில் கோழை கட் 
டல் , சுவாசகாசம் , வெப்பம் , வீக்கம் , நெறிக்கட்டி , 
இவை நீங்கும் மேலும் அதிசாரம் , வயிற்றுநோய் , 
குன்மம் , இரத்த மூலம் , மந்தாக்னி , நாவறட்சி , 

அன்னத்வேஷம் முதலியவை தீரும் . 
( த்ரி - செ ) 

வாதகபஹரம் . 


25 


14 


35 . 


முசு முசுக்கை 
( ப - உ ) இலை , வேர் . 

துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 


சுவை 


- 


குணம் 


- 


காசம் , கோழை , சுவாசம் , நெஞ்சிற் புகைக் 
கம்மல் , சலதோஷம் , அற்ப வீரியமுள்ள விஷம் , 
வாந்தி , மார்பு நோய் , குன்மம் , பித்தாதிக்யம் 

இவை தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 


. 


36. முடக் கொற்றான் 

( ப.உ ) இலை , வேர் . 
சுவை --- துவர்ப்பு , கைப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் -- கீல்பிடிப்பு , சினைப்பு ; கிரந்தி , கரப்பான் , பாதத் 

தைப்பற்றிய வாதம் , மலக்கட்டு இவை போகும் . 
இலைச்சாற்றை காதிலிட காதுவலி , சீழ்வடிதல் 
நிற்கும் . 


37. முதியார் கூந்தல் 

( L - A ) சமூலம் . 
சுவை -- கைப்பு ; வீரியம் --சீதம் ; பிரிவு-- கார்ப்பு ; 
குணம் -- மூலக்கடுப்பு , அதிசாரம் ,, 

சுரவேகத்தினாலுண் 
டான நாவறட்சி , இடுப்பு வாதம் , பிரமேகம் , இருமல் , 
கட்டி , நேத்திரமங்கல் , கோழை , அக்கினிமந்தம் , 
வாதகப தொந்தம் , தினவு ஆகிய இவைகள் நீங்கும் . 
இலையை அரைத்து இளநீரில் குடிக்க மாறாச் சுரமும் , 
த்ரி தோஷமும் தீரும் . 
( த்ரி - செ ) - த்ரி தோஷமாம் . 


195 


38. முல்லை 

( LI - 2 ... ) இலை , பூ , வேர் , எண்ணெய், 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 
குணம் --நேத்திர பிரகாசம் , தேகத்தில் நன்மணம் ,, 
வனப்பு இவைகள் ஏற்படும் . தேகக்குத்தலும் மூர்ச்சா 
ரோகமும் நீங்கும் . வாந்திக்கு இப்புஷ்பத்தின் கஷா 
யத்தை வழங்கலாம் . 

( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் போக்கும் . 
39. வெண் நொச்சில் : 

( ப - உ ) இலை , பூ , வேர் , பட்டை . 
சுவை -- கைப்பு , துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு ; 
குணம் : - குளிர்சுரம் , முறை சுரம் இவை - தீரும் . வாத 

நோய்களுக்கும் , வீக்கங்களுக்கும் வேகு பிடிக்கலாம் . 
தலைவலி , பீன ஸம் , இவைகள் தீரும் . வயிற்றுவலி, 

மலக்கிருமி , குஷ்டம் முதலிய ரோகங்களும் தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . - 
40. வெற்றிலை 

( ப - உ ) இலை . 
சுவை - விறுவிறுப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு ; 


| 


- 


குணம் 


கபம் , சீதளம் , காணாக்கடி யின் துர்குணம் , திரி 
தோஷதாடம் , நீரேற்றம் , தலைபாரம் , மாந்தம் , 
குரல் கம்மல் , வயிற்றுவலி, வயிற்றுப்பிசம் , இவை 

போம் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைத்து பித் 

தத்தை அதிகரிக்கும் , 


196 


41. வேலிப்பருத்தி (உத்தாமணி) 

( ப - உ ) சமூலம் . 
சுவை- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

வாதநோய் , சந்நி , திரி தோடம் , வாத 
குன்மம் , 

சரீரக்குடைச்சல் , குத்தல் , நடுக்கல் , 
தனுர்வாதம் , சுவாஸம் , அக்கினிமந்தம் , இவை 
நீங்கி தீபனமுண்டாகும் . இலையின் 
தைக்குப் புகட்ட வயிற்றிலிருக்கும் புழு வெளிப் 
படும் . 


குணம் 


நீரை குழந் 


சுவை 


( 2 ) வேர் வகை 
42. அழிஞ்சில் வேர் 
( LI- உ ) விதை , 

பட்டை , வேர் . 
கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

வாத கோபம் , சீவடியும் பெரு நோய் இவை 
நீங்கி பித்தத்தை 

உயர்த்தும். நாள்பட்ட கம் 
விஷம் , விஷகடியா லுண்டான தாபிதம் , பெருங்குட 
லில் உள்ள பூச்சி வகைகளும் நீங்கும் . குஷ்டத்தில் 

மிக்க குணம் செய்யும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 


4 


குணம் 


43 . 


ஆவரை வேர் 


( ப - உ ) இலை , பூ , பட்டை , விதை , வேர் , பிசின் , 
சுவை - துவர்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 

வேர் பட்டை கஷாயத்துடன் பால் கூட்டி 
தைலம் செய்து தலை முழுக மேகச் சூடு தணியும் . 
கண் குளிரும் . 


குணம் 


197 


44. ஆடு தீண்டாப் பாளை வேர் 


சுவை 


( ப.உ ) இலை , விதை , வேர் , சமூலம் . 

-- கைப்பு ( குமட்டல் ) வீரியம் - உஷ்ணம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 

குஷ்டமும் , பாம்பு விஷமும் நீங்கும் , பிரஸவ 
வேதனையைத் தூண்டும் . 
( த்ரி - செ ) கபத்தை முறிக்கும் . 


குணம் 


45. ஆதண்டை வேர் 


( ப.உ ) காய் , வேர் . 
சுவை -- சிறு கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- 

கார்ப்பு ; 
குணம் --அக்கினி மந்தம் , இரைப்பையின் தாபம் , வாந்தி , 
மார்புவலி 

முதலியவை குணமாகும் . பீனஸம் , 
வாதக்குடைச்சல் , மண்டைக்குடைச்சல் தீரும் . 


46. ஆகாசகருடன் வேர் 


( ப - உ ) சமூலம் , கிழங்கு . 
சுவை -- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் --- துஷ்ட விஷம் , பாண்டு , உட்சூடு , சூலை , கிரந்தி , 
குஷ்டம் 

படம் , நமைச்சல் , அக்கிப்புண் , குடல்நோய் , 
கண்டமாலை , முத்தோஷம் இவைகள் தீரும் . 


47. உத்தாமணி வேர் 

(1-2- ) - சமூலம் . 
சுவை -- கைப்பு ; வீரியம் வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

- வாதரோகங்களைப் போக்கும் . 


குணம் 


198 


- 


குணம் 


48. எலத்தை வேர் 
( u- உ ) கொழுந்து , இலை , பழம் , பட்டை , வேர் , வேர் 

பட்டை , கட்டை , சமூலம் , 
சுவை-- துவர்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு --- இனிப்பு ; 

அயர்ச்சியை விலக்கும் , பசியை உண்டாக்கும் , 
மலத்தைக் கழிக்கும் , கீல் வாதத்தைத் தீர்க்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 
49. எருக்கின் வேர் 

( ப - உ ) இலை , பூ , பால் , பட்டை , வேர் , 
சுவை - கைப்பு , காரம் , மதுரம் ; வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு - இனிப்பு ; 

நாள்பட்ட கீல்வாதம் , குஷ்டம் , மேகவ்ரணம் , 
மேகப்படை , இரஸ வேக்காடு , நீர்க்கோர்வை , பேதி , 
சீதபேதி , சந்திபாதம் , வாதநோய் , இன்னும் பலவி 

த 
விஷங்களும் தீரும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹாம் . 


குணம் 


50. கழற்சிக் கொடி வேர் 


( ப - உ ) இலை , கொட்டை , பட்டை , வேர் . 
சுவை - கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 
குணம் 

- சுரவியாதிக்கு நல்லது , குன்ம ரோகம் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 
51. கண்டங்கத்தரி வேர் 


( ப - உ ) இலை , பூ , காய் , பழம் , விதை , வேர் , சமூலம் . 
சுவை - கார்ப்பு ; வீரியம் வெப்பம் ; பிரிவு -கார்ப்பு ; 

இருமல் , நீர் தோஷம் , கோழை இவைகள் 
குணமாகும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் , 


- 


குணம் 


52. காட்டாமணக்கு வேர் 


சுகை 


வீரியம் 


குணம் 


( ப - உ ) இலை , பால் , வேர் , வித்து . 
- துவர்ப்பு ; 

வெப்பம் ; பிரிவு -- 
கார்ப்பு ; 

கீல் பிடிப்புக்கு வெளிப்பிரயோகம் செய்ய 
லாம் . அஜீர்ணத்திற்குக் கொடுக்கலாம் . 

இரும்பை ஈயமாக்கக்கூடியது . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , வாதத்தையும் போக்குக் 

தன்மையுடையது . 


53. காய் வேளை வேர் 


( L - 2 ) இலை , விதை , வேர் , பட்டை . 
சுவை --- கார்ப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - வீக்கங்களின் மேல் இதை அரைத்து பூசலாம் . 

குன்மம் , நாட்பட்ட அதிசாரம் , முதலிய தோய் 
களுக்குக் கொடுக்க சுகமாகும் . விரணங்கள் மேல் 

பூசவும் உபயோகிக்கலாம் . அண்டவீக்கம் குறையும் , 
( த்ரி - செ ) வாத , கபத்தைக் குறைக்கும். 
54. கொடிவேலி வேர் 
( ப - உ ) வேர் . 

கார்ப்பு , விறுவிறுப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- கட்டி , விரணம் , கிரந்தி , வாதரோகம் , அரை 

யாப்புக் கட்டி , குத்தல் , சோபை , மூலமோகம் , உதி 
ரக்கட்டு , நீரேற்றம் , பெருவயிறு இவை போம் . 
மேலும் , சூலைக்கட்டு , குழிப்புண் , கிரந்தி , மேக விர 

ணம் , நெறி , சுரம் , விஷம ஜுரம் இவையும் தீரும் . 
( த்ரி - செ ) வாதச்லேஷ்மஹரம் . 


சாவை 


-- 


55. கொன்றை வேர் 


( ப -உ ) இலை , பூ , புளி , விதை , காய் , ஓடு , மாப்பட்டை , 

வேர்ப்பட்டை . 


வை 


கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் 

வீரியம் - வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 
குணம் --- வண்டுகடி , தேமல் , சொறி , விடநீர் இவைகளைப் 

போக்கும் . இதற்குக் கடின பேதியாகும் 

முண்டு . சுரம் நீங்கும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 


குண 


56. சங்கன் வேர் 


( ப - உ ) இலை , வேர் , பால் . 


குணம் 


சுவை --- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

சோபை , வாத வீக்கம் , சுர வெப்பம் இவைக 
ளோடு , முறை சுரம் , கீல் வீக்கம் , வாத பித்த கோபம் , 
பல் விடம் , கோழை இருமல் கப சுரம் , உட்சுரம் 
இவை தணியும் . 


57. சாரணை வேர் 


சவை .. 


( ப.உ ) சமூலம் , வேர் , 

கைப்பு ( உவட்டல் ) வீரியம் வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் -- சீதளம் , . நீரோட்டம் , தடிப்பு , குன்மம் , 

தேமல் , தடிப்பு , வாதவலி, சிறு சிரங்கு , பிரமேகம் , 
இருமல் இவற்றை நீக்கி சிறு நீரைப் பெருக்கும் . 
நெறிகட்டு , ஜலோதரம் , நீர்க்கட்டு முதலியவற்றை 

நீக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாயுவையும் கண்டிக்கும் . 


201 


குணம் 


58. சிவதை வேர் 

( ப - உ) வேர் . 
சுவை - கைப்பு , வீரியம்- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 

இதனால் பழயமலம் , உதாவர்த்த வாதம் , 
பித்தவா ததொந்தம் , பாலகிரக தோஷம் இவற்றுடன் 
மலாசயக்கிருமியும் , எலி விஷமும் , பித்த சன்மமும் 

தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் கண்டிக்கும் . 
59. சிற்றாமணக்கு வேர் 


( ப - உ ) இலை , வேர் , வித்து . 
சுவை -கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு . 


குணம் 


வாதத்தைத் தன்னிலைப்படுத்தும் . கஷாயங் 
களிலும் , தைலங்களிலும் இம்மருந்தைச் சேர்ப்பது 
வழக்கம் . நன்றாக பேதியாகும் , பக்கசூலை குண 

மாகும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் வாதத்தையும் போக் 

தன்மையுடையது , 





குணம் 


60. சிறு குறிஞ்சான் வேர் 

( ப - உ ) இலை , வேர் . 
சுவை - கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 

அற்ப ஜெந்துக்களின் நஞ்சு , வாத சுரம் , வாத 
தோடம் , காசம் , சுவாசகாசம் , இவற்றுடன் பாம்பு 
கடி விஷங்களுக்கு உள்ளுக்கும் வெளிப்பிரயோகத் 

திற்கும் உபயோகிக்கலாம் . 
61. சிறு வழுதுணை வேர் 

( ப- உ ) இலை , பிஞ்சு , காய் , பழம் , வித்து , வேர் . 
26 


202 


சுவை - கைப்பு , துவர்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு . 

கப , வாத ரோகங்களை நீக்கும் . 


குணம் 


சுவை 


62. சீந்தில் கொடி , வேர் 
( ப - உ ) இலை , கொடி , வேர் (கிழக்கு ), சமூலம் . 

கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு . 

இதனால் சர்வமேகம் , இரத்த பித்த ரோகம் , 
அதிசுரம் , அதிசாரம் , மாந்தம் , பித்த கணம் , அம்ல 
பித்தம் , சர்ப்ப விஷம் ஆகியவை தீரும் . ஜடராக்னி 

விருத்தியாகும் . 
( த்ரி - செ ) திரிதோஷ சமனி . 


குணம் 


63. செங்கதாரி வேர் 


குணம் 


பூதக்கரப்பான் , மேக வெடி சூலை போகும் . 


குணம் 


64. தும்பை வேர் 

( ப - உ ) இலை , பூ , வேர் . 
சுவை - இனிப்பு , கார்ப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு - 
இனிப்பு . 

சர்ப்ப விஷம் , வாதநோய் , தலைவலி, கப 
தோஷம் , சிலேத்தும ஜன்னி , பிரமேகம் , நேத்திரப் 

புகைச்சல் , அக்னி மாந்தம் , சோம்பல் இவை தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் நீக்கும் , 
65. நன்னாரி வேர் 

( ப -உ ) வேர் . 
சுவை - இனிப்பு , சிறுகைப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு 

இனிப்பு . 


203 


குணம் 


பித்த நோய் , வண்டுகடி , நீரேற்றம் , தாகம் , 
வாய் நீர்சுரப்பு , புணர்ச்சியின் சூடு , மதுநீர் , கிரந்தி , 

சுரவேகம் தணியும் . அதி பித்தம் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் தணிக்கும் , திரி 

தோஷசமனி 


சுவை 


சீதம் ; 


66. நல் முருங்கை வேர் 
( ப -உ ) எல்லா பாகங்களும் . 

கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் 
பிரிவு -- கார்ப்பு ; ( பட்டை , வேர் ) கார்ப்பு ; 

வாத கோபத்தை நீக்கும் . மண்ணீரல் , கல் 
லீரல் நோய்கள் , உதர நோய் , கைகால் வீக்கம் , 
வாதம் , தொண்டைக் கம்மல் , முதுகுவலி முதலியவை 

குணமாகும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் போக்கும் . 


குணம் 


67. நாயுருவி வேர் 


( ப - உ ) சமூலம் . 
சுவை - கைப்பு , துவர்ப்பு ; கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் 

பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- வசியமுண்டாகும் , வேர் ஊறல் கஷாயம் 

வயிற்று நோயில் மிக்க குணம் தரும் , சிறு நீரைப் 

பெருக்கித் தள்ளும் . வீக்கம் , காமாலை தீரும் . 
{ த்ரி - செ ) கபத்தை நாசம் செய்யும் .. 


68. நாகதந்தி வேர் 

( ப - உ ) விதை , வேர் : 
சுவை -- சைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- சார்ப்பு ; 


204 


- 


குணம் 

மலாசயத்தைப் பற்றிய பழைய மலமும் , வாத 
நோயும் தீரும். விஷம சங்கிபாதம் , தேகக்குடைச் 

சல் , வயிற்று நோய் இவை தீரும். 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் நீக்கும் . 


69. நாய் வேளை வேர் 


( ப.உ ) இலை , விதை , வேர் , சமூலம் . 
சுவை - கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு . 

மாந்தம் போகும் , மலக்கிருமிகள் வெளிப்படும் 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் நீக்கும் . 


குணம் 


70. நிலவாகை வேர் 


( ப - உ ) இலை . 
சுவை ---- கைப்பு , வெகுட்டல் ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு- 

கார்ப்பு . 
குணம் - மூலவாயு , வெப்பம் , கிரந்தி , குன்மம் , நாள்பட்ட 

மலச்சிக்கல் இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் சமனம் செய்யும் . 


71. நெரிஞ்சில் வேர் 


ப - உ ) சமூலம் . 
சுவை -- துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் -- சீதம் , பிரிவு - 

இனிப்பு . 
குணம் -- இதற்கு சொட்டு மூத்திரம் , சுர வெதும்பல் . 
கல்லடைப்பு, நீரடைப்பு , முடவாதம் , 

பிரமேக 
வெள்ளை , மூத்திரகிருச்ரம் , திரிதோஷ கோபம் , விர 

ணம் , சுரதாகம் , வெப்பம் , ஆகியவைகள் நீங்கும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி . 


205 


72. பசளை வேர் 


( ப - உ ) இலை , வேர் . 
சுவை -- இனிப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் - பித்தத்தைத் தணிக்கும் , தாகத்தையும் சூட்டை 

யும் தணித்து மலத்தை இளக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 
73. பாதிரி வேர் 

( 1 - உ ) இலை , பூ , வேர் . 
சுவை-- துவர்ப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் 

- மது மூத்திரம் , கரப்பான் , உழலை , கண் , 
காது , கை , கால் இவைகளைப்பற்றிய எரிச்சல் , மேக 
பிடகம் , பெருவிரணம் , மூலபோகம் , மேகச்சொறி , 

கபவாத தொந்தம் , அக்கினி மாந்தம் இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 
74. பாவட்டை வேர் 


பட்டை , 


( ப - உ ) இலை , காய் , வேர் . 
சுவை -- கைப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - ஈரல் நோய்கள் , வாத சுரம் , அரோசகம் , 

போம் . சோகை நோயில் நீரை இறக்கும் , வலப்பாட் 
டீரல் , இடப்பாட்டீரல் நோய்கள் நீங்கும் , மகோ 

தரத்தில் நீரை வற்றச் செய்யும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் கபத்தையும் சமனம் செய் 

யும் . 


75. பாலை வேர் 


( ப - உ ) பட்டை , 

பட்டை , வேர் . 

இனிப்பு , துவர்ப்பு ; வீரியம் 
இனிப்பு ; 


சுவை -- 


- 


சீதம் ; பிரிவு 


206 


குணம் -- விக்கல் , ஐவகை வலி , வாந்தி , வயிற்றுவலி, 

விலாக்குத்தல் , கருங்கரப்பான் , மந்தாக்கினி தீரும் . 
76. பிரண்டை வேர் 


சுவை 


( ப - உ ) தண்டு , வேர் . 

கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - முறிந்த எலும்புகள் சீக்கிரம் கூடும் . 

இதை 
மேலுக்கும் பற்றிடலாம் . 
( த்ரி -செ ) வாத கபஹரம் . 
77. புன்னை வேர் 
( ப - உ ) இலை , பூ , விதை , பட்டை , பிசின் . 

கைப்பு , வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - உள் உறுப்புக்களிலிருந்து வருகிற இரத்தப் 

பெருக்கைத் தடுக்கும் . புண்களும் , வெள்ளை , வெட் 
டைகளும் தீரும் . 


சுவை 


78. புங்கம் வேர் 

( ப - உ ) இலை , பூ , விதை , வேர் , எண்ணெய். 
சுவை --- கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 

வாதக்குடைச்சல் , த்ரிதோஷ மூர்ச்சை , தாப 
சுரம் , வாத குன்மம் , இரத்த தாதுவில் வருகின்ற 
நோய்கள் , விரணம் , புரையோடல் , பாம்பு விஷம் 

இவை தீரும் : 
( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 


- 


குணம் 


79. பெருங்குமிழ் வேர் 
( ப - உ ) பழம் , வேர் . 

கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 


சுவை 


207 


குணம் அதிக வெப்பத்தையும் ,, 

கலையிலுண்டாகும் 
சுண்டுகளையும் போக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தைக் குறைக்கும் . 
80. பெரு மருந்து வேர் 
( ப - உ ) இலை , வேர் .. 
-- கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - இதனால் பித்தம் , இரைப்பு , இருமல் , சுரம் , 

உடம்புவலி , வாதநோய் , விஷகடி முதலியவை 
தீரும் . இதைத் தவிர, நாள் பட்ட விரணம் , படர் 
குஷ்டம் , இவற்றோடு மாட்டு நோய்களுக்கும் பயன் 
படும் . 


சவை 


81. மருள் வேர் 


( ப - உ ) பட்டை , கிழங்கு . 
சுவை - கார்ப்பு , இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு ; 
குணம் - இதனால் கபக்கட்டு , பெரு வயிறு , பலவித 

சோபை , மூலம் இவைகளை நீக்கி , தீபாக்கினி உண் 
டாகும் . தாகம் , மார்பு நோய் , சிரங்கு , சுரம் , 

நெறிக்கட்டு முதலியவைகளுக்கு வழங்கலாம் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 


82 . 


மாவிலிங்க வேர் 


( ப - உ ) இலை , பட்டை , வேர் . 
சுவை - கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- இதற்கு சுரம் , கடிதோஷம் , மகா 

வாத 
ரோகங்கள் , சர்ப்ப கீட விஷம் , கல்லடைப்பு இவை 
கள் தீரும் . நாள்பட்ட விரணம் , அரையாப்புக்கட்டி 

முதலியவைகள் குணமாகும் . 
( த்ரி - செ ) வாதஹாம் , 


208 


83. மீளகரணை வேர் 


சுவை 


( ப - உ ) இலை , பட்டை , வேர் . 

துவர்ப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - கப விருத்தி , அஜீரண 

கப விருத்தி , அஜீரண வாயு , க்ஷயம் , காசம் , 
சுவாசம் , வயிற்றுப்பிசம் ஆகியவை நீங்கும் . வாத 
வீக்கங்களுக்கும் இதைப் போடலாம் . 


84. மாதுளை வேர்ப் பட்டை 


சுவை 


( ப - உ ) பூ , பிஞ்சு , பழம் , விதை , பட்டை , 

வேர் . 
துவர்ப்பு ; வீரியம் --- சீதம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் அதிசாரம் , வாந்தி , இவை நீங்கும் . 

தட்டைப்புழு விழும் . கணச்சூடு , இருமல் , நாள் 
பட்ட சுரம் , இரத்த பித்தம் இவைகளுக்கு நல்லது . 


( த்ரி - செ ) த்ரிதோஷங்களையும் சமனம் செய்யும் : 
85. முடக்கற்றான் வேர் 

( ப.உ ) இலை , வேர் .. 
சுவை- துவர்ப்பு , கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் - இதனால் வாதம் , மூலம் , நாள்பட்ட இருமல் , 

இவைகள் குணமாகும் . 
86. முள் முருக்கு வேர் 


( உ ) இலை , பூ , விதை , பட்டை . 
சுவை -- கைப்பு , கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு ; 
குணம் 

- தாதுபுஷ்டியை உண்டாக்கும் ; நீரிழிவு நோய் 
சுகப்படும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 


200 


S7 . மூக்கரட்டை வேர் 


சுவை -- பை 


( ப - உ ) சமூலம் , வேர். 
கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- கீல் 

கீல் வாதத்திற்கும் , சுவாசத்திற்கும் , காமாலை , 
நீர்க்கட்டு , சலோதரம் , சோபை இவைகளுக்கும் 

பயன் படும் . மலச்சிக்கல் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 
88. வட்டத் திருப்பி வேர் 
( ப - உ ) இலை , வேர் . 
கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - சிலேஷ்ம 

சிலேஷ்ம கோபம் , விடம் , வாத தோஷம் , 
எலும்புருக்கி , பிரமியம் , பித்த சுரம் , அதிசாரம் , 
சிரங்கு இவை தீரும் . மாமிச தாதுவை வளர்க்கும் . 
மலக்கிருமிகள் வெளிப்படும் . முறிந்த எலும்பையும் 

ஒட்டவைக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தைம் , பித்தத்தையும் குறைக்கும். 
89. - வக்கை வேர் 


வை 


வை 


- 


( ப - உ ) இலை , பூ , பட்டை , வேர்ப்பட்டை , வித்து , பிசின் . 

கார்ப்பு , கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 
குணம் - இரத்த மூலம் , அதிசாரம் , பிரமேகம் , தாக 

சுரம் இவை தீரும் . இதனால் பல் துலக்க பல் உறு 

தியாகும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி . 


90 : விழுதி வேர் 

( ப - உ ) இலை , காய் , வேர் . 
27 


210 


சுவை -- சிறு கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- 

கார்ப்பு ; 
குணம் 

வெண் மேகம் , கரப்பான் , வித்ருதிக் கட்டி , 
சரீரக்குத்தல் , மலாசயக் கிருமி , துர் மலம் , இவை 
கள் நீங்கும். விரேசனமுண்டாகும் .. 


91. வில்வ வேர் 


( ப.உ ) இலை , பூ , பிஞ்சு , காய் , பழம் , வேர் , பிசின் . 

- துவர்ப்பு , கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு . 


சுவை 


குணம் - வாத குன்மம் , வாயு , கபம் , பித்த சோகை, 

நீரேற்றம் , சன்னி , உடல்வலி , அக்னி மந்தம் , அரோ 
சகம் , அதிசாரம் , விக்கல் , பித்த சுரம் இவைகள் 
நீங்கி தேகத்தின் அழகையும் , புஷ்டியையும் அதிகப் 

படுத்தும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி . 


92 . 


வெள்ளறுகு வேர் 


( ப - உ ) சமூலம் .. 
சுவை -- கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் --- இதற்குக் குன்மம் , வாதப்பிணி , வாதக்குடல் 

விருத்தி , கீல் பிடிப்பு , நரம்புகளைப் பற்றிய கிரந்தி , 
தினவு , சிறுசிரங்கு இவை போம் . 


93. வெள்ளைக்காக்கணம் வேர் 


( ப - உ ) இலை , விதை , 

, வேர் . 
கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் 
பம் ; பிரிவு -- கார்ப்பு , 


வை 


வெப் 


211 


குணம் 


வெள்ளை , பிரமேகம் , தலை நோய் , சுரம் , கண் 
ணோய் , ஆமம் இவை நீங்கும் . பேதியுண்டாகும் . 

சிறு நீரையும் , மலத்தையும் கழிக்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , கபத்தையும் போக்கும் . 


( 3 ) பட்டை வகை . 


94. அரசம் பட்டை 


( ப - உ ) இலை , வித்து , பட்டை , வேர் . 
சுவை ---- துவர்ப்பு , கைப்பு ; வீரியம் --சீதம் ; பிரிவு --- 

இனிப்பு ; 
குணம் - புண்களை ஆற்றும் , விக்கல் சாந்தமாகும் , சொறி 

சிரங்குகள் குணப்படும் . வாய்புண்களுக்கு கொப் 

பளிக்கலாம் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 


95. ஆயில்ய மரப்பட்டை ( ஆயில் பட்டை ) 

( ப - உ ) பட்டை . 
சுவை - கார்ப்பு , கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு ; 
குணம் வாதாதி முத்தோஷங்களையும் , பழய சுரத்தை 

யும் போக்கடிக்கும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி 


96. இலந்தைப் பட்டை 
( ப - உ ) கொழுந்து , இலை , பழம் , பட்டை , வேர் , 

கட்டை , சமூலம் . 
சுவை- துவர்ப்பு ; வீரியம்- சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 


212 


குணம் 


கஷாயத்தால் வாதரோகியைக் குளிக்கச் செய் 
யலாம் . பட்டையின் தூளை பழய புண்களுக்கும் விர 
ணங்களுக்கும் தூவிக் கட்டலாம் . 

சுரம் தீரும். 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி . 
97. எருக்கு 

( ப - உ ) இலை , பூ , பால் , பட்டை , வேர் . 
சுவை - கைப்பு , காரம் , மதுரம் ; வீரியம் வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் 

நாள்பட்ட கீல்வாதம் , குஷ்டம் , மேகவிரணம் 
மேகப்படை , இரசவேக்காடு , நீர்க்கோர்வை , சந்நி 

பாதம் , வாதநோய் முதலியவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதஹாம் . 


98. கள்ளிப் பட்டை 


( ப - உ ) பால் , தண்டு , வேர்ப்பட்டை .. 
சுவை--- கைப்பு , கார்ப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு- 
கார்ப்பு ; 

நரம்புச்சிலந்தி , கபவாத தொந்தம் , சந்நிபாதம் 
இவை தீரும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹாம் . 


குணம் 


99. கொன்றைப் பட்டை ( சரக்கொன்றை ) 
( ப - உ ) இலை , பூ , புளி , விதை, காய் , ஓடு , மரப்பட்டை , 

வேர்பட்டை . 
சுவை --கைப்பு துவர்ப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு- 
கார்ப்பு ; 

இதனால் பெருவியாதி , கிருமி , சூலை , வாத 
கப தொந்தம் , மலக்கட்டு , அரோசகம் , 

போம் , பேதியுண்டாகும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹாம் ,, 


குணம் 


அவை 


213 


100. கொடிவேலி வேர் பட்டை 


கொடி வேலி வேரைப் பார்க்க . ( 54 ) 


101. நாவல் பட்டை 


( ப - உ ) சமூலம் . 
சுவை - துவர்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு- கார்ப்பு ; 
குணம் வாயிற் பிறக்கும் நோய்கள் , இருமல் , பெரும் 

பாடு , ஈளை , குழந்தைகளின் கிரக தோடங்கள் , வியங் 
கம் , லாஞ்சனம் என்னும் மச்ச பேதங்கள் ஆகியவை 

போம் 
( த்ரி - செ ) கப பித்தங்களைப் போக்கும் . 


102. புரசம் பட்டை 

( ப - உ ) இலை , பூ , விதை , பட்டை பிசின் . 
சுவை-- துவர்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

வாதாதிக்கம் , தலைபாரம் , நீர்க்கோர்வை , இரு 
மல் முதலியன போகும் , அதிதாகம் நீங்கும் , பாம்புக் 

கடி விடமும் நீங்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தை அதிகரிக்கும் . 


- 


குணம் 


103. - புங்கம் பட்டை 

( ப -உ ) இலை , பூ , விதை , வேர் , எண்ணெய் . 
சுவை - கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் - வெப்பம் , பிரிவு --- 

கார்ப்பு . 
புங்கம் வேரைப் பார்க்க ( 78 ) 
104. புளியம் பட்டை 


- 


( ப - உ ) இலை , ஈர்க்கு , பூ , காய் , பழம் , ஓடு , கொட்டை , 


பட்டை , 


214 


சுவை-- துவர்ப்பு ; வீரியம் ---வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் உளைமாந்தை , குன்மநோய் , வாதாதிசாரம் , 

சுரம் , அசீரணம் இவை நீங்கும் . பித்தமும் பசியும் 

விருத்தியாகும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 


105. மாவலிங்கம் பட்டை 


- 


குணம் 


குணம் 


( ப - உ ) இலை , பட்டை , 

வேர் . 
சுவை - கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

இதனால் வாத ரோகம் , சந்தி , கல்லடைப்பு 

இவைகள் தீரும் . 
106. முருங்கைப் பட்டை 

( ப - உ ) எல்லா பாகங்களும் . 
சுவை -- கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - சீதம் ; 
பிரிவு- கார்ப்பு . 

கபதோடமும் , சந்நிபாதமும் , வாத தோடங் 
களும் , சில் விஷங்களும் தீரும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ சமனி . 
107. முள் முருங்கப் பட்டை 

( ப 

ப - உ ) இலை , பூ , விதை , பட்டை , 
சுவை - கைப்பு, கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 

இதன் மை கண்ணோயைத் தீர்க்கும் . புண் 
களைக் கழுவ இதன் கஷாயம் உபயோகப்படும் . நீரி 

ழிவும் குணமாகும் . 
( த்ரி - செ ") வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 
108. வெட்பாலைப் பட்டை 


- 


குணம் 


( ப - உ ) இலை , பட்டை , வித்து . 


215 


சுவை - துவர்ப்பு , சிறுகைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; 

பிரிவு- கார்ப்பு ; 
குணம் - குடல் சம்மந்தமான நோய்களைத் தீர்க்கும் , 

ஜடராக்கினியைத் தூண்டும் . மலத்தைக் கட்டும் . 

பல்வலி நீங்கும் . 
- ( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 


109 . 


வெள்ளி லோத்திரப் பட்டை 


சுவை 


- 


( ப - உ ) பட்டை , கட்டை , 
துவர்ப்பு ; வீரியம் 

சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் - விஷ விருக்ஷங்களின் நஞ்சு , எலும்புருக்கி , 

பெரு வயிறு , குரல் கம்மல் , உதாவர்த்தம் , அசீரண 
பேதி , கிரகணி , சீதபேதி , அதிசாரம் , பெரும்பாடு . 

சூதகத்தடை இவை நீங்கும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 


110. வெள்ளெருக்கம் பட்டை 

97. எருக்கைப் பார்க்க . 


D 


111. வேப்பம் பட்டை 


, 


சுவை 


( ப - உ ) இலை , ஈர்க்கு , பூ , காய் , பழம் , வித்து , நெய் , 

பிண்ணாக்கு , மரப்பட்டை , வேர்ப் பட்டை , கட்டை , 
சள் , பிசின் . 

கைப்பு , சிறு துவர்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு --- கார்ப்பு ; 

சீதசுரம் , மூலகணம் , மாந்தம் , மலம் , வாத 
கோபம் , குன்மம் , எரி பூச்சி இவைகளைப் போக்கும் . 
( த்ரி - செ ) பித்த கபங்களைக் குறைக்கும் . 


குணம் 


-- 


சுவை 


( 4 ) சாறு வகை 
112. அகத்திச் சாறு 
( ப - உ. ) இலை , பூ , பட்டை , வேர் . 
கைப்பு ; வீரியம் 

வீரியம் -- சீதம் ; பிரிவு - கார்ப்பு ; 
சாற்றை மூக்கில் நஸ்யம் செய்ய முறை சுரம் 
விலகும் . சாதாரண சுரங்களில் உடம்பின் மேல் 
பூசலாம் . தக 

தலையில் தடவ பைத்தியமும் , தலைவலியும் 
போகும் . 
( த்ரி - செ ) திரிதோஷ ஹாம் . 


குணம் 


113. இஞ்சிச் சாறு 


குணம் . 


( ப -உ ) கிழங்கு . 

சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- 
கார்ப்பு ; 

வயிற்றுவலி , வயிற்றுப் பொருமல் , வாந்தி , 
குடல் நோய் , பித்த மயக்கம் , நீரிழிவு இவைகள் தீரும் . 

தொண்டைப்புண் , குரல் கம்மல் இவை குணப்படும் .. 
( த்ரி - செ ) கபத்தையும் வாயுவையும் கண்டிக்கும் . 
114. ஊமத்தைச் சாறு 
( ப.உ ) இலை , பூ , காய் , விதை , 
சுவை - கைப்பு , வீரியம்-- வெப்பம் : பிரிவு - கார்ப்பு ; 

புண் , புரை , ஆறாதபுண் , பிளவை , துர்ச்சதை 
இவைகளைப் போக்கும் . 


1 


குணம் 


115. எலுமிச்சம் பழச்சாறு 


( ப - உ ) - இலை , காய் , பழம் , பழரசம் , எண்ணெய் . 
புளிப்பு ; வீரியம் --- 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 


சுவை 


217 


குணம் - பித்த மயக்கம் , வாந்தி , அரோசகம் , தாகம் , 

யானைக்கால் , உன்மாதம் , கண்ணோய் , காதுவலி இவற் 
றிற்குப் பயன் தரும் . நகச்சுற்றுக்கும் நன்மை பயக் 

கும் . தாகவிடாய் தீரும் . 
( த்ரி - செ ) கபஹாம் , பித்தஹரம். 


116. எருக்கம்பூச் சாறு 


{ ப - உ ) இலை , பால் , பட்டை , வேர் . 


வை 


97 எருக்கைப் பார்க்க . 
குணம் -- அப்பிரகத்தை சுத்திசெய்யும் . 


117. கள்வி இலைச்சாறு 


இதை வைக்கோற்றீயில் வாட்டிப் பிழிய இரசம் வரும் . 

இதைக் குழந்தைகளுக்குப் புகட்ட கக்குவான் , 
காமாலை , கரப்பான் , குன்மம் , பெரு விரணம் இவை 
தீரும் . பெரியவர்களுக்கு மலபந்தம் , அஜீரணம் , 

வாத தோடம் நீங்கும் . 
( த்ரி - செ ) வாதஹரம் . 


118. கரிசலாங்கண்ணிச்சாறு 


( ப - உ ) இலை , வேர் , சமூலம் . 
கைப்பு ; வீரியம் 

- வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 


சுவை 


குணம் இதனால் பாம்புக்கடி விஷம் , ஜலதோஷம் , காது 

வலி, யானைக்கால் , மூத்திரத்தில் இரத்தம் வருதல் 
முதலியவை நீங்கும் . 
இது பலவித தைலங்களில் சேரும் . 


( த்ரி - செ ) கபஹாம் . 
28 


218 


119. கரு நொச்சிச்சாறு 


சுவை 


குணம் 


கைப்பு , துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 

கழுத்து நெரிக்கட்டு , மாந்தம் , சுவாசகாசம் 
முதலியவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் சமனம் செய் 

யும் . 


120. காட்டாமணக்குச் சாறு 


சுவை 


துவர்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
புடைகளுக்கும் சர்ம வியாதிகளுக்கும் பூசலாம் , 


குணம் 


சுவை 


குணம் 


நன்றாக 


121. குப்பைமேனிச் சாறு 

கைப்பு , கார்ப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு --- 
கார்ப்பு . 

றாக பேதியாகும் , மலக்கிருமியை வெளிப் 
படுத்தும் , இருமலைத் தணித்துக் 

கோழையை 
வெளிப்படுத்தும் . வாத வலியையும் தலைவலியையும் 

தீர்க்கும் . 
122. கொடிப்பிரண்டைச் சாறு 
குணம் - 

-- காதுச் சீழுக்குக் காதில்விடக் குணம் தரும் . 
சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
123. கொப்பட்டி மாதுளைச் சாறு 


சுவை 


( ப - உ . ) பழம் , இரசம் . 

கைப்பு , புளிப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 
குணம்- உஷ்ணத்தையும் , தேக அனலையும் தணித்து 

தாக சாந்தி கொடுக்கும் , பித்த வாந்தியை நிறுத்தும் . 
சுரம் , அரோசிகம் தீரும் . 


219 


124. கொடிவேலி இலைச் சாறு 


சுவை 


-- 


கார்ப்பு , விறுவிறுப்பு ; வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 
குணம்-- நல்லெண்ணையுடன் கலந்து தைல பதத்தில் வடித்து 

உபயோகிக்கத் தீராத தலைவலி , நீர் பீனஸம் , தும்மல் 
வாத நோய் முதலியவைகள் சமனப்படும் . 


சுவை 


125. சிவகரந்தைச் சாறு 

துவர்ப்பு , சிறுகார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 

இதனால் பாதரசம் சுத்தியாகும் . 
126. தண்ணீர் விட்டான் கிழங்குச் சாறு 


- 


குணம் 


சுவை 


( ப - உ ) இலை , கிழங்கு . 

இனிப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு -- இனிப்பு . 
குணம் -- தேக வெப்பத்தைத் தீர்த்து வெள்ளையை 

நிறுத்தும் , தாது புஷ்டியைத் தரும் . பித்த சூலை 
நீங்கும் , 


127. தூது வேளைச் சாறு 


சுவை 


சிறிது கைப்பு , கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 

காதடைப்பு , காதெழுச்சி குணமாகும் . கபக் 
கட்டை அறுக்கும் . 


குணம் 


128. பேய்க் கொம்மட்டிச் சாறு 


வை- 


கைப்பு ; வீரியம் 


- 

வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் -- மலபந்தம் , சூதகக்கட்டு , சூதகஜன்னி , இரத்த 

குன்மம் முதலியவைகள் தீரும் , 


220 


129. பொன்னாங்காணிச் சாறு 


சுவை 


இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு -- இனிப்பு ; 
குணம் 

வாத கப சம்மந்தமான கண் ரோகங்கள் தீரும் .. 
பல வகைத் தைலங்களில் சேரும் , இத்தைலங்கள் 
கண் ரோகங்களை நீக்க வல்லது . 


130. முருங்கிலைச் சாறு 
சுவை -- கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - சீதம் ; 

பிரிவு இனிப்பு ; 

- கண்ணிலிடக் கண்வலி தீரும் . அதிமூத்திரம் 
குறையும் , வாந்தி செய்விக்கலாம் . தலைவலிக்குப் 
பொட்டில் தடவலாம் . 


குணம் . 


131. வெள்ளைச் சாறணைச் சாறு 


- 


குணம் 


சுவை ---- கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

மூக்கில் பிழிய நீரேற்றம் , ஒற்றைத் தலைவலி 
நேத்திரப்பிணிகள் தீரும் . காமாலை , வீக்கம் , பாண்டு 
குன்மம் , வயிற்றுளைச்சல் முதலியவைகளைத் தீர்க்கும் . 
விஷங்களை முறிக்கும் . தீபனம் உண்டாக்கும் . கட் 
டுப்பட்ட நீரை வெளிப்படுத்தும் . 


132. வெள்ளைப் பூண்டுச் சாறு 


- 


குணம் 


சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

காதில் பிழிய செவிடு நீங்கும் . உள்நாக்கில் 
தடவ குணமாகும் . இருமல் , சுவாசம் , மலக்கிருமி 
இவைகள் தீரும் . சுளுக்கும் , மேற்றோல் சரிவும் 
குணப்படும் . 


133. வெற்றிலைச் சாறு 


சுவை - விறுவிறுப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு ; 


221 


குணம் 


கபம் , சீதளம் , காணாக்கடி , துர்க்குணம் , த்ரி 
தோஷ கோபம் , இவை தீரும் . சிரோபாரத்திற்கு 
நஸ்யமாசவும் , காது குத்தலுக்கு காதிலும் விடக் 
குணம் தரும் . அஜீரணம் விலகும் . 


134. வெள்ளைக் காக்கணச் சாறு 


சுவை -- கைப்பு , துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 

க்ஷயரோகத்தின் அதிக வியர்வை நீங்கும் . 
தெரிக்கட்டுகளுக்கு பூசினால் அது கரையும் . 


குணம் 


135. வேலிப் பருத்திச் சாறு 


குணம் 


சுவை- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

-- சுவாசகாசம் தீரும் . கால் வீக்கங்களுக்கு 
மேலே தடவலாம் . கருப்பையிலுண்டாகும் பக்க 
சூலைக்கு இதன் சாற்றை தேனுட னே பிரயோகிக்க 
லாம் .. 


136. எருக்கம் பால் 


-- 


குணம் 


சுவை -- கைப்பு , காரம் , மதுரம் ; வீரியம் -- வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 

ஐவகை வலிகளும் , மகாவாதம் , எலி விஷம் , 
குளிர் ஜ்வரம் இவைகளும் தீரும் . வாதக்கட்டிகளைக் 
கரைக்கும் . உபரசங்களை செந்தூரிக்கும் . பல் நோய் , 
பல்சொற்றை இவைகளுக்கு மேலேதொட்டு வைக் 

கலாம் . நன்கு பேதியாகும் . 
137. சதுரக்கள்ளிப் பால் 

சுவை -- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு . 
குணம் குஷ்டம் , காணாக்கடி , சூலை , வாதகுன்மம் ,, 

வாத நோய் , வாதப்பிரமேகம் , துஷ்ட விரணம் , கரப் 
பான் , பாலுண்ணி முதலிய சருமவியாதிகள் , முதலி 
யவைகள் தீரும் . நன்றாக பேதியாகும் . மூட்டு 
வீக்கங்கள் கரையும் . 


222 


138. திருகுக் கள்வீப் பால் 


சுவை -- கைப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு . 


குணம் - கஞ்சவாதம் , கிரந்தி , பெருவியாதி , சீதக்கட்டு , 

கிருமி ரோகம் , பக்க சூலை , காப்பான் இவை தீரும் . 
தேள் கொட்டிய வாயிலிட வேதனை அடங்கும் . 


சுவை 


139. தேங்காய்ப் பால் 

இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு ----இனிப்பு ; 

வாத விகாரம் , பித்தாதிக்கம் , கரப்பான் சுக் 
கில வ்ருத்தி இவை யுண்டாகும் . 


குணம் 


( 5 ) கிழங்கு வகை 


F வை 


140. அமுக்கிராக் கிழங்கு 
-ப - உ ) இலை , விதை , கிழங்கு . 
கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - கபம் , வாத சூலை , வாத ரோகம் , கரப்பான் , 

பாண்டு , சுரம் , வீக்கம் , ஆயாசம் இவைகளைப் 
போக்கிப் பசி உண்டாக்கும் . காசம் , ச்வாஸம் , 

க்ஷயம் , விரணம் இவைகளைப் போக்கும் . 
( த்ரி - செ ) வாத கபங்களைக் குறைக்கும் . 
141. அப்பக்கோவைக் கிழங்கு 
( ப - உ . ) இலை , காய் , தண்டு , கிழங்கு . 
கைப்பு ; வீரியம் 

சீதம் ; பிரிவு -- கார்ப்பு . 


சுவை 


223 


குணம் --- சந்திகளிலுண்டாகும் குற்றல் , பித்த கோபம் , 
சர்மதள குஷ்டம் , நாக்கு ரோகம் , இரைப்பு , கோவை , 
மதுமேகம் , ரத்த பித்தம் , வீக்கம் , பொருமல் , 

அரோசகம் இவற்றை நீக்கும் 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும். 

பித்த கோபத்தையும் தணிக்கும் , 


142. கருணைக் கிழங்கும் , காட்டுக்கருணைக் கிழங்கும் 


சுவை --- 


( ப.உ ) தண்டு , கிழங்கு . 

கார்ப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் -- மூலரோகம் , கிருமிகள் , வாத சூலை , குன்மம் , 

ரத்த தோஷம் , ச்வாசம் , காஸம் , வாந்தி , இவைகளை 
நீக்கி , பசி தீபனத்தையும் , சீரணத்தையும் உண்டாக் 

கும் . 
( த்ரி - செ ) கபம் , வாதம் இவற்றைக் குறைக்கும் . 
143. கோரைக் கிழங்கு முத்தக்காசைப் பார்க்க . 
144. தண்ணீர் விட்டான் கிழங்கு 

( ப - உ ) இலை , கிழங்கு ,, 
சுவை -- இனிப்பு , கைப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - 

இனிப்பு ; 
குணம் -- நீறிழிவு , நாட்பட்ட சுரம், எலும்புருக்கி நோய் , 

வெட்டை , உட்சூடு , ரத்த பித்தம் , இவைகளுக்கு 
வழங்கலாம் . பலம் தரக்கூடியது , புஷ்டி 

தரக்கூடியது . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , பித்தத்தையும் போக்கும் , 
145. தாமரைக் கிழங்கு 
( ப - உ . ) சமூலம் . 

இனிப்பு , துவர்ப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு - 
இனிப்பு ; 


சுவை 


224 


குணம் - பித்த ஸந்தாபம் , பத்த பித்தம் , வலி , ச்ரமம் , 

முதலிய நோய்களையும் காசம் , மாமிச தாதுவைப் 
பற்றிய தவளைச் சொறி இவற்றையும் நீக்கும் .. 

நேத்திர ஒளி , குளிர்ச்சி இவைகளைத் தரும் . 
( த்ரி - செ ) பித்தஹாம் . 


146. தேசாவரக் கிழங்கு 


கண்டத் திப்பிலியைப் பார்க்க . 


147. நீலப்பனைக்கிழங்கு 


( ப - உ ) கிழங்கு . 
சுவை - இனிப்பு , கசப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு 
இனிப்பு ; 

இதனால் மேக மூத்திர வெப்பம் , வெண் குஷ் 
டம் , ஒழுக்குப்பிரமேகம் , நீலாஞ்சனரோகம் , முத 
லியவைகள் நீங்கும் . ஆண்மையும் , பலமும் , விருத்தி 

யாகும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் கபத்தையும் போக்கும் . 


குணம் 


148. மருளங் கிழங்கு 


( ப - உ ) பட்டை , கிழங்கு . 
சுவை-- கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- 

கார்ப்பு . 
குணம் 

கபக்கட்டு , பெருவயிறு , பலவித சோகை , 
மூலம் இவை தீரும் , தீபாக்கினிஉண்டாகும் . தாகம் , 
மார்பு நோய் , சிரங்கு , ஜ்வரம் , நெறிக்கட்டு , வாத 

நோய் இவைகளும் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 


. 


225 


சுவை 


. 


149. வெள்ளைச் சாற்ணைக் கிழங்கு 
( ப - உ ) சமூலம் , வேர் . 

- கைப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
குணம் பீஜ வீக்கம் , மந்தம் , வாத கோபம் , நெறிக் 

கட்டி ஜ்வரம் , ஜலோதரம் , மலக்கட்டு , நீர்கட்டு , சூதி 
காவாயு , குன்மம் , சுவாஸம் , வெட்டை முதலியவை 

தீரும் . 
( திரி- செ ) வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 
150. முள்ளங்கிக் கிழங்கு 

( LI - 2 . ) இலை , கிழங்கு , விதை . 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - வாதப்பிணி , கரப்பான் , வயிற்றெரிச்சல் , குத் 

தல் , குடல் விருத்தி நோய் , இருமல் , கபம் , தலைவலி 
நீரேற்றம் , பல்நோய் , பல் சிலந்தி , குன்மம் , சுவாஸம் , 

மூலக்கடுப்பு இவை போம் , 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹரம் . 


( 6 ) வித்து வகைகள் . 


151. ஆமணக்கு வித்து 

சுவை - இனிப்பு ; வீரியம் --உஷ்ணம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் கட்டிகளின் மேல் கட்டி வர அவைகள் பழுத்து 

உடை யும் . ஒத்தடம் கொடுக்க வயிற்றுவலி , மூத் 
திரப்பை தாபிதம் , கல்லடைப்பு , சதையடைப்பு , பக் 

கவலி , வீக்கம் இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தைக் குறைக்கும் . 


29 


226 . 


152. கழற்சிக்காய் வித்து 


( ப - உ ) இலை , கொட்டை , பட்டை , வேர் , 
சுவை - கைப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

அண்டவாதம் , பக்கசூலை , வயிற்றுவலி , குன்மம் 
முதலிய நோய்களும் வீக்கமும் போகும் . பசியை 

உண்டாக்கும் 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 


குணம் 


153. காட்டாமணக்குப் பருப்பு 


( ப - உ ) இலை , பால் , வேர் வித்து , 
சுவை -- துவர்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
குணம் 

தைலங்களோடு சேர்ந்து வாதரோகம் , சரும 
வியாதி இவைகளைத் தீர்க்கும் . 


154. பெருங்குமிழ் வீதை 


( ப - உ ) பழம் , விதை. 
சுவை -- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

அதிக வெப்பத்தையும் , தலையிலுள்ள சுண்டு 
களையும் தீர்க்கும் . 


குணம் 


155. பொன்னூமத்தை விதை 


( ப - உ ) இலை , பூ , காய் , விதை . 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் --உஷ்ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - புண் , கிரந்தி , நாட்பட்ட கிராணி , கர்ப்பர் திசாரம் 

பித்தசுரம் , நீங்காவிஷஜுரம் , அதிசாரம் , முதலியவை 
தீரும் . குஷ்டங்களுக்கு மேலே 

மேலே பத்துப்போட 


லாம் . 


227 


156. வேப்பம் வித்து 


கள் , 


( ப - உ ) இலை , ஈர்க்கு , பூ , காய் , பழம் , வித்து , நெய் , 
பிண்ணாக்கு , மரப்பட்டை , வேர்ப்பட்டை , கட்டை , 

பிசின் . 
சுவை - கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

விஷம் , சன்னிபாதம் , இவைகள் நீங்கும் . விர 
ணத்தில் இழைத்துப் பூசப்புழுக்கள் வெளிப்படும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 


குணம் 


சுவை 


( 7 ) கடைச் சரக்கு வகைகள் 
157. அதிமதுரம் 
( ப - உ ) இலை , வேர் , பால் , விதை .. 

- இனிப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - இனிப்பு . 
குணம் - த்ரிதோஷப்புண் , தாகம் , கண்ணோய் , உன் 

மாதம் , விக்கல் , வலி , வெண்குஷ்டம் , பித்தம் , 
எலும்புருக்கி , கிரிச்சிரம் , ஆவர்த்த பித்தம் , மத 
மூர்ச்சை , விஷபாகம் , வெப்பு , வாத சோணிதம் , 
காமாலை , தாது நஷ்டம் , வாய் வேக்காளம் , இருமல் , 
வெட்டுக்காயம் முதலியவைகளுக்கு நல்லது . 
நீர்க்குண்டிக்காய் ( Kidney ) -க்கும் மண்ணீரலு 

( Spleen ) - க்கும் ஆகாது , 
( த்ரி - செ ) வாத பித்தஹரம் . 
158. அதிவிடையம் 
( ப -உ ) வேர் . 

கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - விரணம் , முறைசுரம் , வேகமுள்ள அதிசாரம் , 

கோழை , மேல் நோக்கிய வாந்தி முதலிய நோய்களைப் 
போக்கும் . 


சுவை 


228 


சுவை 


குணம் 


சுவை 


குணம் 


( த்ரி - செ ) கப , பித்தஹாம் . 
159. அரேணுகம் 
( ப - உ ) விதை . 

கார்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - கார்ப்பு ; 

நமைச்சல் , தாகம் , விஷம் முதலியவற்றை நீக்கி 
முகத்திற்குக் கவர்ச்சியை உண்டுபண்ணும் . வாசனைச் 

சரக்குகளில் ஒன்று . 
160. அபினி 
( ப - உ ) கசகசாப்பால் . 

கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

குன்மம் , வாதப்பிணிகள் , காது நோய்கள் , 
பல்வலி , பேதி வகை எல்லாவற்றிற்கும் , நல்லது . நாசி 
ரோகம் , சூதக வயிற்றுவலி , இரத்தப்பெருக்கு , 
அண்டவாயு , இடுப்புவலி , எலும்பு நோய்கள் , இசிவு , 

இரைப்பு , மார்சளி, விரணம் இவைகளுக்கும் நல்லது . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைத்து , வாதத்தையும் பித்தத் 

தையும் அதிகமாக்கும் . 
161. அகில் கட்டை 
( ப - உ ) கட்டை , பிசின் . 

- கார்ப்பு , கைப்பு , அற்ப இனிப்புள்ளது ; 
வீரியம் வெப்பம் ; பிரிவு - இனிப்பு . 

பீனிஸம் , ஒற்றைத் தலைவலி , வாதம் , நாசி 
யடைப்பு , சுரம் , வாந்தி , அருசி , அயர்வு முதலியவை 

நீங்கி விருத்தர்களின் தளர்ந்த தேகம் இறுகும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் 
162. ஏலக்காய் 


சுவை 


- 


- 


குணம் 


- 


( ப - உ ) காய் . 


229 


வை 27 


கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - சுரத்தைத் தணிக்கும் , வாய் வேக்காளம் , பேதி , 

அரையாப்புக்கட்டி , வாந்தி , சிலந்தி விஷம் , உஷ்ண 
பேதி , இருமல் , நெஞ்சில் கோழை , சுக்ர நாசம் , ரத்த 

பித்தம் , அரோசகம் முதலியவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) பித்தம் , கபம் இவற்றைக் குறைக்கும் . 
163. ஓமம் 
( ப - உ ) வித்து . 

கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு : 

சீத சுரம் , காசம் , செரியாமாந்தம் , பொருமல் , 
பேதி , அதிசாரம் , குடலிரைச்சல் , ஆசனக் கடுட்பு ,சீத 
பேதி , சுவாசகாசம் , தந்த ரோகம் , முதலியவைகள் 

போம் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 


சுவை 


குணம் 


164. கடுகு 


. 


- 


( ப - உ ) வித்து , 
சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் தலைவலியைத் தரக்கூடிய இருமல் , பீனஸம் , 

கோழை , கபம் , காணாக்கடிவிஷம் , குடைச்சல் , முடம் , 
அக்கினி மந்தம் , அரோசகம் , தோல் வியாதி இவை 
தீரும் . ஸுகப்ரஸவமுண்டர்க்கும் . 

த 4 
கடுப்பு , கீல்வாதம் , விக்கல் இவை நீங்கும் . நீரைப் 
பெருக்கி வாந்தியையுண்டுபண்ணும் . கிருமி , அரிப்பு , 

குஷ்டம் இவைகளுக்கு நல்லது .. 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் கண்டிக்கும் . 


வாத 


165. கடுகரோகிணி 
சுவை --கைப்பு , கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு ; 


230 


குணம் - மாந்தம் , சுரம் , கபாதிக்யம் , காப்பான் , சூதகக் 

கட்டு , நீர்க்கோர்வை , காக்கை வலி , உன் மாதம் , இவை 
கள் குணமாகும் . கபாதிக்க அரோசகம் , விஷமஜ் 

வரம் , ரத்த பித்தம் இவைகள் நீங்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 


166. கடுக்காய் 


சுவை -- முக்கிய சுவை துவர்ப்பு ; உப சுவைகள் - இனிப்பு , 

புளிப்பு , கார்ப்பு , கைப்பு . ( உப்பு சுவை ஒன்று 
மட்டும் இல்லை ) . வீரியம் - வெப்பம் ; பிரிவு 

இனிப்பு ; 
குணம் - அபஸ்மாரம் , அரோசகம் , இருதய நோய், 

இரத்த பித்தம் , இடிபட்ட புண் , உதாவர்த்தரோகம் , 
கண் நோய்கள் , காசம் , காமாலை , கிருமி நோய்கள் , 
குன்மம் , குஷ்டம் , கை கால் எரிச்சல் , கோழைக்கட்டு , 
சித்த பிரமை , சிரோரோகம் , சுவாசம் , சோபை , 
தமகச்வாசம் , பல் நோய்கள் , தொண்டைக்கம்மல் , 
நாவறட்சி , நபும்ஸகம் , பாண்டு , பீலீசம் , பிரமேகம் , 
மலமந்தம் , ஆரம்ப மஹோதரம் , மார்பு நோய், மூத்ரா - 
காதம் , மூத்ரகிருச்சரம் , மூலரோகம் , மேகரோகம் , 
வயிற்றுவலி , வயிற்றுப் பொருமல் , வாந்தி , விக்கல் , 
விஷ ஜுரம் , க்ஷயம் , ஈரல் வியாதி , அஜீ 

ாதி , அஜீரணம் , அழலை , 
இருமல் , உள்ளங்கால் எரிவு , உஷ்ணவாயு , கிரந்தி , 
சூலை , பவித்ரம் , புகைச்சல் , கிரந்தி , வயிற்றுக்கட்டி , 
வாய்ப்புண் முதலிய பலவகை ரோகங்கள் தீரும் . 

குணமுடையது . 


ரஸாயன குண 


( த்ரி - செ ) த்ரிதோஷசமனி . 
கடுக்காய்ப்பிஞ்சின் குணம் - பிஞ்சினால் மலச் சிக்கலும் , 

எலும்பைப்போல் வெளுத்து வராநின்ற சீதமும் 
நீங்கும் . மூல வாயுவினால் பிறந்த முக்கலும் , ஆசனக் 
கடுப்பும் இராது . 


231 


167 , கஞ்சா 


சுவை 


--- 


( ப - உ ) இலை , பூ , சமூலம் , நார் . 
கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் 

ரண சன்னி , மதுபான வெறி , பால இசிவு , 
பலவித சூலை , நரம்பு வேதனை , வாந்தி பேதி , பெரும் 
பாடு , கீல்வாதம் , மந்தப் பிரஸ்வம் , அதிசாரம் , ஒற் 
றைத் தலைவலி , சுக்குவான் , வயிற்றுவலி , அதிஸ்தூல 
ரோகம் இவை போம் . மூல வாயு , கிராணி , காப் 

பான் இவைகளும் குணமாகும் . 
( த்ரி - செ ) பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


168. கண்டத்திப்பிலி 


சுவை 


( ப - உ ) வேர் . 

கார்ப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் 

- தாகம் , பித்தம் , சோகம் , விடாச்சுரம் , இரு 
மல் , மேகம் , தேகக் கடுப்பு , பித்த தாகம் , மூர்ச்சை , 

காசம் இவை நீங்கும் துர் நீரை வற்றச்செய்யும் . 
( த்ரி - செ ) வாதம் , கபம் இவ்விரண்டையும் குறைத்து 

பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


169. கருஞ்சீரகம் 


சுவை 


குணம் 


( ப.உ ) வித்து . 

- கைப்பு , வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

மண்டைக் காப்பான் , விரணம் , உட்சூடு , தலை 
நோய் , கண்ணோய் , சிரங்கு , வயிற்றுப் பொருமல் , 
குன்மம் , மார்புவலி , இருமல் , வாந்தி , வீக்கம் 

முத 
லியவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் , 


232 


சுவை 


170. கற்கட்சிருங்கி ( கடுக்காய்ப்பூ ) 
- கைப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
இருமல் , இரத்த சீதமலம் , முக்கல் , கிராணி , 
பேதி , ரத்த மூலம் , ஈளை , வயிற்று இரைச்சல் , பேதி ,, 
இரத்த மூலம் , ரத்த பித்தம் , மேகவிரணம் இவை 


குணம் 


கள் தீரும் . 


( த்ரி - செ ) பித்தத்தையும் , வாயுவையும் கண்டிக்கும் . 


171. கரியபோளம் 


சுவை 


குணம் 


கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

மார்புவலி, வீக்கம் , மகாவாதம் , வயிற்றுவலி, 
மேகக்கட்டி , கை கால்களிலுள்ள வலி, இவைகள் 
நீங்கும் . 

ருதுவை ( மாதவிடாய் ) உண்டாக்கும் . 
தீபன சக்தியை அதிகரிக்கும் . 
( த்ரி - செ ) கப , பித்தஹரம் . 
172. களிப்பாக்கு 

துவர்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
குணம் -- நெஞ்சில் கோழையும் , அதிசாரமும் , மன 

(மகிழ்ச்சியையும் உண்டாகும் . பித்த அருசி ஒழி ) 

யும் . அதிகம் சாப்பிட்டால் சோகை உண்டாகும் . 
( த்ரி - செ ) வாத , கபங்களைக் குறைக்கும் . 


சுவை 


173. கச்சோலம் 


வெப்பம் ; 


சுவை -- கைப்பு , அற்பகாரம் ; வீரியம் 

பிரிவு - கார்ப்பு ; 
குணம் --- கபநோய் , கீல்பிடிப்பு , விரணம் 

கும் . 
( த்ரி - செ ) கபஹாமானது . 


வை 


23 :) 


174. கார்போகரிசி 


சுவை 


குணம் 


சுவை 


பிரிவு 


- 


( ப - உ ) வித்து . 
கைப்பு , இனிப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 

கடுவன் விரணம் , சர்ப்ப விஷம் , தினவு : 
யானைச்சொறி , கிரந்தி இவைகள் தீரும் . பசி உண் 

டாகும் , குஷ்டம் விலகும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 
175. காசுக்கட்டி 

துவர்ப்பு , கைப்பு ; வீரியம் -- உஷ்ணம் ; 

கார்ப்பு ; 
குணம் 

விரணம் , அஜீர்ணபேதி , தொண்டைக் கம்மல் , 
ருசியின்மை , இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 
176. கிறாம்பு 
( ப.உ ) பூ . 
காரமும் , விறுவிறுப்பு முள்ளது ; 

வீரியம் 
வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

பித்தமயக்கம் , பேதி , வாந்தி , இரத்தக் கடுப்பு , 
கிராணி , சுக்கில நஷ்டம் , மச்சம் , கண்ணில் பூ , படை 

தலை ரோகம் 
இவை நீங்கும் . மலத்தைக் கட்டும் . 

களையும் நீக்கவல்லது . 
( த்ரி - செ ) த்ரிதோஷஹரம் . 
177. குக்கில் 

கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 
30 


சுவை -- 


குணம் - 


சுவை 


குணம் 


காது , 


உதடு , நாசி , இவற்றிலுள்ள நோய் , 
மேகப்புண் , கட்டி , 
கடி , வாத வித்திரதி , சூலை , 
கிராணி நகவிரணம் இவை நீங்கும் . 


178. குரோசானி ஓமம் 


சுவை - 


( ப - உ ) இலை , வேர் , விதை . 

கார்ப்பு , சிறு கைப்பு ; வீரியம் வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் - சூதக ஜன்னி , சுவாசகாசம் , ஆரம்ப உன் மாதம் , 

இரச வேகத்தால் காணுகிற நடுக்கம் , நினைவு தடு 
மாற்றம் , நித்திரையின்மை , வெகுமூத்திரம் , வாதம் , 
வீரிய நஷ்டம் , புண் , பேதி , கடுப்பு , கரப்பான் ஆகிய 

நோய்கள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைத்து வாயுவை அதிகரிக்கச் 

செய்யும் . 


179 . 


கூகை நீறு 
குணம் - யோனி போகம் , விக்ருதிக்கட்டி , - இருதய 

வாதம் , கீரிப்புழு , காசம் , கோழை இவைபோம் 
விந்து புஷ்டியாம் . 


180. கொள்ளு 


சேவை 


( ப -2 ) விதை , சமூலம் , 

துவர்ப்பு , சிறுகைப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - பித்த குன்மம் , பயித்தியம் இவை உண்டாகும் . 

நீரேற்றம் , குளிர் சுரம் , இவை தீரும் . சுக்ராச்மரி , 

விக்கல் , ச்வாசம் இவற்றிற்கும் நல்லது . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைத்துப் 

பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


235 


- 


181. கோஷ்டம் 

( ப - உ ) வேர் . 
சுவை - கார்ப்பு , கசப்பு ; வீரியம் வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
உபயோகம் -- வெட்டை , நடுக்கம் , சுரம் , 

சுரம் , தொண்டை 
நோய் , பித்தம் , சுவாசகாசம் , விஷம் , மேகம் , தாது 
நஷ்டம் , வெள்ளை விழுதல் இவைகளோடு குஷ்டமும் 

போம் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷஹாம் . 


182. சந்தணம் 


சுவை 


வைகள் 


( ப - உ ) மாம் , எண்ணை . 
கைப்பு , சிறு துவர்ப்பு ; வீரியம் 

சீதம் , 
வெப்பம் ; பிரிவு - இனிப்பு , கார்ப்பு ; 
குணம் --- த்ரிதோடம் , சித்தப் பிரமை , ரூட்சை , ஒழுக் 
குப் பிரமேகம் , நாவாட்சி , உட்சூடு , நமைச்சல் , 
தீரும் . விவேகம் , 

சருமதாது 

ஒளி , 
இலக்குமி விலாஸம் , சரீர பலம் முதலியவைகள் 

உண்டாகும் . 
( த்ரி - செ ) பித்தத்தை நாசம் செய்யும் . 
183. சத குப்பை 
( ப - உ ) இலை , பூ , விதை . 

- இனிப்பு , கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 

தலைவலி , கர்ணசூலை , ஆசனக்கடுப்பு , சலபீன 
ஸம் , பீன ஸம் இவை நீங்கும் ; ஈரல் , நுரை ஈரல் ,, 
இரைப்பை 

அவயவங்களிலுள்ள 
கலை அறுத்து 

வன்மையை உண்டாக்கும் . சூட 
உடம்பிற்கு ஆகாது . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 


சுவை 


குணம் 


முதலிய 


236 


184. சவ்வியம் 


( 1-2 ) கொடி , 
சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 

சூலை , அரோசகம் , சந்நிபாத ஜ்வரம் , நீடித்த 
காசம் , ஈளை , பயித்தியம் , தொண்டை நோய் , எலும் 

பைப் பற்றி ஏறுகிற தாவரவிஷம் இவை போகும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 


குணம் 


185. சண்பகப் பூ 


( ப - உ ) சமூலம் . 
சுவை - கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் - வாத பித்த சுரம் , அஸ்திசுரம் , பிரமேகம் , சுக்கில 

நஷ்டம் , நேத்திர அழலை இவை நீங்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் , குறைக்கும் . 

பித்தத்தையும் நீக்கும் . 


186. சாதிக்காய் 


( ப - உ ) காய் . 
சுவை - துவர்ப்பு , கார்ப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் விந்துநட்டம் , அதிசாரம் , தலைவலி , இரைப்பு , 

கிராணி , வெப்ப நோய்கள் , முதலியவை தீரும் . 

மேக ரோகங்களும் தீரும் . 
( த்ரி - செ ) பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


187. சாதி பத்திரி 


( ப - உ ) பத்திரி . 
சுவை- கார்ப்பு , துவர்ப்பு ; வீரியம்- வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 


237 


குணம் 


தாப சுரம் , கிரகணி , ஜலக்கழிச்சல் , இவைகளை 
நீக்கி தாது புஷ்டியை உண்டா 

உண்டாக்கும் . விஷத்தை 
நாசம் செய்து , வாயிலுள்ள அசோசகத்தை நீக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் 


188. சிறு தேக்கு ( கண்டு பாரங்கி ) . 

( ப - உ ) இலை , வேர் . 
சுவை -- கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

ச்வாஸகரஸம் , வறட்சி , சலதோஷம் , 
நோய் , குளிர் ஜ்வரம் , சோபம் , விரணம் , க்ருமி இவை 

கள் நீங்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 


- 


குணம் 


நாசி 


189. சிறு நாகப் பூ 


( ப - உ ) இலை , மொக்கு , பூ , விதை , வேர், பட்டை . 
சுவை - சிறுகைப்பு , கார்ப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் - பிரமேகம் , உதாவர்த்தம் , இருமல் , இவைகள் 

நீங்கும் . நீரை வறட்டும் குணம் உண்டு . நீரடைப்பு, 

உதரச்சிக்கல் , காலெரிச்சல் , இவை நீங்கும் . 
( த்ரீ - செ ) வாதத்தையும் கபத்தையும் போக்கும் .. 
190. சிற்றரத்தை 

( LI - 2 ) வேர் 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - நெஞ்சிற் கோழை , ஈளை , இருமல் , சீதளம் 

கரப்பான் , மார்புநோய் , மூலம் , தந்தநோய் , வீக்கம், 

வலி , நடுக்கம் , உதரம் , இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 


238 


191 : சீரகம் 


( ப.உ. ) விதை . 
சுவை- கார்ப்பு , இனிப்பு ; வீரியம்- சீதம் ; பிரிவு- 

இனிப்பு ; 
குணம் - பித்த சாந்தியாகும் . அரோசகம் , வயிற்றுவலி , 

வாய் ரோகம் , பிலீக நோய் , சுவாசம் , தொண்டைக் 
கம்மல் , பீனஸ நோய் , கிரகணி , முதலியவை விலகும் . 
தாது புஷ்டி உண்டாகும் . கண்ணுக்குக் குளிர்ச்சியை 

உண்டாக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 
192. சீந்தில் சர்க்கரை 

இனிப்பு , வீரியப் - வெட்பம் ; பிரிவு --இனிப்பு ; 

சுரங்களுக்குப் பின் உண்டான பலஹீனம் , 
மண்ணீரல் வீக்கம் , காமாலை , இருமல் , மூர்ச்சை , 
வாந்தி , கபக்கட்டு , மூத்திரப்பை தாபிதம் இவை 

களுக்கு மிகவும் நல்லது . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹாம் . 


| 


சுவை ---- 


-- 


சணம் 


193. சுக்கு 


குணம் 


( ப - உ ) உலர்ந்த இஞ்சி . 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- இனிப்பு ; 

விலாக்குத்தல் , அஜீரணம் , மார்பெரிச்சல் , 
புளித்த ஏப்பம், வெப்பம் , ஆசன நோய் , சுவாச 
காசம் , நீரேற்றம் , முக நோய் , சிரநோய் , அரோசி 
கம் , வயிற்றுவலி , பாண்டு , யானைக்கால் இவைகள் 

தீரும். 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் கண்டிக்கும் . 


194. சேராங் கொட்டை 


- 


( J - 2 ) விதை . 


231 ) 


குணம் 


சுவை -- கைப்பு , இனிப்பு ; வீரியம்-- வெப்பம் ; பிரிவு --- 
கார்ப்பு ; 

குஷ்டம் , கபம் , விடபாகம் , கிருமி , சூலை , 
கிரந்திக் கூட்டம் , உடம்புத்திமிர் நோய் , தீராக்கடி 
விஷம் , மூலம் , வாதரோகம் , குன்மம் இவைகளை 

விலக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 


195. தான்றிக் காய் 


( ப -உ ) இலை , பழம் , விதை . 
சுவை ---துவர்ப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு -- இனிப்பு ; 
குணம் 

இதனால் சிலந்தி விஷம் , சீழ்மேகம் , வாத பித் 
தம் , இரத்தபித்தம் , இவைகள் போகும் . தலைமயிரை 
வளர்க்கும் . காசம் , ச்வாஸம் , அச்மரி , வயிற்றுப் 
போக்கு , வீக்கம் , பல்வலி , இவற்றை நீக்கும் . கண் 

வலி , வாய்ப்புண் , இவைகளும் நீங்கும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 


196. தாளீச பத்திரி 


( ப - உ ) இலை , பட்டை , பழம் . 
சுவை - கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் --- பேதி , சீதபேதி , சுரம் , பீன ஸம் , தொண்டை 

ரோகம் , நாள்பட்ட இருமல் , இரைப்பு , அரோசகம் , 
வாந்தி , அஜீரணம் , அஸ்திஜ்வரம் இவைகள் தீரும் . 
சுகப்பிர ஸவ முண்டாகும் . விக்கல் , க்ஷயம் , இவைகள் 

தீரும் . 
( தரி - செ ) த்ரி தோஷ ஹரம் . 
197. திப்பிலி 

( ப - உ ) காய் , அரிசி . 
சுவை -- கார்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - இனிப்பு ; 


240 


குணம் 


இருமல் , குன்மம் , இரைப்பு , கப நோய் , 
பாண்டு , அரோசகம் , மூர்ச்சை , ஜலதோஷம் , பீலி 
கம் , மஹோதரம் , மேகக்கட்டி , தொண்டை நோய் , 
தலை நோய்கள் , முதலியவை நீங்கும் . ஜ்வரம் , ச்வா 

ஸம் , இவை நீங்கி தீபனம் உண்டாகும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் போக்கும் . 
198. தேவதாரு 

( ப - உ ) பட்டை , கட்டை . 
சுவை - துவர்ப்பு , சிறுகைப்பு ; வீரியம்- வெப்பம் ; 

பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - பீன ஸம் , புராண ஜ்வரம் , நீரேற்றம் , சரீர 

வெப்பம் , இருமல் , பல்வலி , இரைப்பு , வலி இவை 
நீங்கும் . 

ஆமதோஷம் , மலச்சிக்கல் , பிரமேகம், 
பூததோஷம் , இவைகளை நிவர்த்திக்கும் . 
( த்ரி - செ ) கபவாத ஹாம் . 


199. நெல்லிக் காய் 


குணம் 


( ப - உ ) இலை , பட்டை , பூ , வேர் , காய் , விதை . 
சுவை - துவர்ப்பு , புளிப்பு , இனிப்பு ; வீரியம் - சீதம் ; 
பிரிவு - இனிப்பு ; 

கபநோய் , பித்தாதிக்யம் , வாய்நீர்ச் சுரப்பு , 
வாந்தி , மலமந்தம் , தலைச்சுற்றல் , பிரமேகம் இவை 
போகும் . - தாகம் , பித்தம் , வீக்கம் இவைகளும் 

நீங்கும் . ரஸாயன குணமுள்ளது . 
( த்ரி - செ ) புளிப்பினால் வாயுவையும் , இனிப்பினாலும் , 

சீதத்தாலும் பித்தத்தையும் , ரூக்ஷத்தினாலும் , துவர்ப் 
பினாலும் , கபத்தையும் கண்டிக்கிறது . 


200. நாய்க் கடுகு 


( 1-2 . } இலை , விதை, வேர் , சமூலம் . 


241 


சுவை - 


- 


குணம் 


கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
வாதப் பொருமல் , தேகக் . கடுப்பு , குத்தல் , 
கர்ண நாத ரோகம் , சிலேஷ்ம பீனஸ நோய் , வாத 

ரத்தம் , வாதக்கடுப்பு , குன்மம் இவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும் . 
201. நேர் வாளம் 


குணம் 


வை 


( ப - உ ) விதை : 
சுவை - ; 
கைப்பு , வீரியம் - வெப்பம் ; பிரிவு 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
மலாசயத்தைப் பற்றிய பழைய மலமும் , வாத 
நோயும் , தேகக் குடைச்சல் , பித்த நோய், மேகநீர் , 

முதலியவைகளைத் தீர்க்க வல்லது . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , சுபத்தையும் போக்கும் . 
202. பெருங்காயம் 
( ப - உ ) பிசின் , 
- கைப்பு ; கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 

-- தந்த ரோகம் , சர்ப்பவிஷம் , தேள் விஷம் , 
கிருமி , அஜீரணம் , வாதாதிக்கம் , இருதய வாயு , குன் 
மம் , உதரம் , சூலை , இரத்தக் கிருமி , கபநோய், வயிற் 
றுப் பொருமல் இவைகளை நீக்கும் . கண்களுக்கும் 

ஹிதமானது . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 
203. பெருஞ்சீரகம் 

( ப.உ ) பூ, விதை , வேர் . 
சுவை -- கார்ப்பு , இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு --- 

கார்ப்பு ; 
31 


குணம் 


4 


242 


குணம் 


யோனி ரோகம் , வயிற்றுவலி , அஜீரணம் , 
வயிற்றுப்பிசம் , நுரைத்த கப இருமல் , சுவாசம் , 

ஹீன த்வனி , பீனஸம் , க்ருமிகள் முதலியவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் .. 


204. பேய்க்கும்மட்டிக்காய் 


--- 


( ப.உ ) காய் , பழம் , வேர் , வித்து . 

கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு , கார்ப்பு ; 
குணம் கீல் பிடிப்பால் நடையின்றிக் கிடப்பவர் , சோர் 

தல் , கருப்பையிலுள்ள ஆமம் , இரத்தகுன்மக் கட்டி , 
அகாலருது , இவைகள் 
இவைகள் தீரும் . காமாலை , 

யானைக் 
கால் , இவைகளையும் நீக்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 
205. மஞ்சள் 

( ப - உ ) கிழங்கு . 
சுவை - கைப்பு , கார்ப்பு ; வீரியம் வெப்பம் ; பிரிவு - 

கார்ப்பு ; 
குணம் 

-- உடலுக்கு மேனி தரும் , புருடவசியமும் , பசி 
யும் உண்டாகும் . வாந்தி , தலைவலி , நீரேற்றம் , பிர 
மேகம் , வீக்கம் , வண்டுகடி , பெரு விரணம் , அரிப்பு , 

குஷ்டம் இவைகளைப் போக்கும் ,. 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 
206 , மரமஞ்சள் 


சுவை - 


( ப - உ ) பட்டை . 

. 
கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - முக்குகணம் , மூலநோய் , அரோசகம் , கண்சுரம் , 

உட்சுரம் , விரணம் , பிரமேகம் , காது , வாய் , கண் 
இவைகளிலுள்ள நோய்கள் , அரிப்பு , விஷம் 
இவற்றை நீக்கும் . 


243 


207. மல்லி 


சுவை 


( ப - உ ) இலை , விதை , 

- இனிப்பு , துவர்ப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - 
இனிப்பு ; 
குணம் -- உட்சூடு , குளிர் ஜ்வரம் , பித்த சோகம் , அஜீ : 

ணம் , வாந்தி , விக்கல் , நாவரட்சி , ஏப்பம் , விரணம் , 

காசம் , முதலிய நோய்கள் தீரும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் கபத்தையும் போக்கும் . 
208. மாம்பூ 


( ப - உ ) இலை , பூ , பிஞ்சு , காய் , பழம் , வித்து , மரப் 
பட்டை , வேர்ப்பட்டை , பிசின் . 

துவர்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - அதிசார பேதி , நாட்பட்ட சீதபேதி , கொசு 

உபத்திரவம் முதலியன தீரும் . 


சுவை 


209. மிளகு 


சுவை 


( ப - உ ) --விதை , கொடி . 

கைப்பு , கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு --- 
கார்ப்பு ; 
குணம் - வாத ரோகங்களையும் , சீழ் மூலமும் , குளிர் 

ஜ்வரம் , பாண்டு , பிரமேகம் , இருமல், தொண்டை 
நோய் , அஜீர்ணம் , காமாலை , இருதய நோய் , கிருமி , 

அரோசகம் இவைகளை நீக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் குறைத்து பித் 

தத்தை அதிகப்படுத்தும் , 


210. முத்தக்காசு அல்லது கோரைக்கிழங்கு 

( LI - 2 ) கிழங்கு . 


244 


கைப்பு , உவர்ப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு- 
கார்ப்பு ; 
குணம் -- இதனால் குளிர் ஜ்வரம் , இரத்த பித்தம் , பேதி , 

மூர்ச்சை , வாந்தி , அரோசகம் , கிருமி , இவைகள் 
தீரும் . பாசனம் , தீபனம் , முதலிய குணங்களும் 
உண்டு. 


( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 
211. யானைத்திப்பிலி 


சுவை - 


( ப -உ ) காய் , அரிசி . 
கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு---- கார்ப்பு ; 
குணம் -- கபம் , கரப்பான் ., குரற்கம்மல் , நாசி நீர்ப்பாச் 

சல் , சுவாசம் இவை நீங்கும் . தீபனம் உண்டாகும் . 

ஸ்தன்யம் , தேக காந்தி இவைகளை வ்ருத்தி செய்யும். 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் . 


212. லவங்கப்பட்டை 


சுவை 


குணம் 


( ப - உ ) பட்டை . 

காரம் , இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; ( உஷ்ண 
மென்றும் கூறுவர் . ) பிரிவு - இனிப்பு ; 

தாது நஷ்டம் , வாய் நோய்கள் , சர்ப்ப விஷம் , 
பேதி , இரைப்பு , சகல விஷம் , வயிற்றுக் கடுப்பு , 
தலைநோய் , தொண்டைப் புண் இவைகளை 

குளிர்ச்சி உண்டுபண்ணும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் நீக்கும் . 
213. லவங்கப்பத்திரி 


( ப.உ ) இலை . 


சுவை 


கார்ப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 


24: 5 


கணம் -- போசுரம் , சீதசுரம் , வெட்டை , சுவாசம் , 

தாகம் , வாந்தி , வாய்ப்புண் , மேகக்கட்டி , அருசி , 

வயிற்றுவலி , பொருமல் இவைகளைப் போக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் , 
214. வசம்பு 

( ப -உ ) வேர் . 
சுவை - கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 
குணம் -- சர்ப்ப , கீட , தாவர , முதலிய விஷங்கள் , அர்ப்ப 

விரணம் , குன்மம் , இரத்த. பித்தம் , வாய் நாற் 
றம் , சூலை , சன்னி பாதம் , பிலீக நோய் , காசம் , 
வயிற்றுக் கிருமி , இவைகளை நீக்கும் . தொண்டை.. 
நோய் , மூளை நோய் , வீக்கம் , வாந்தி அதிஸாரம் 

இவைகளையும் போக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் கண்டிக்கும் . 
215. வட்டத்திருப்பி 


சுவை 


( -உ ) இலை , வேர் . 

கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் - விஷம் , வாத நோய் , எலும்புருக்கி , பிரமியம் , 

பித்த சுரம் , அதிசாரம் , சிரங்கு இவைகள் நீங்கும் . 
மாமிச தாதுவையும் , முறிந்த எலும்பையும் ஒட்ட 
வைக்கும் . ஜ்வரம் , தாகம் , அதிஸாரம் , சூலை இவற் 

றைப் போக்கும் . 
( தரி- செ ) வாதத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 


216. வாயுவிடங்கழ் 
( ப - உ ) இலை , விதை , வேர் , பட்டை . 

கைப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 


சுவை 


246 


குணம் 

பாண்டு, குஷ்டம் , குன்மம் , அதிஸ்தூலநோய் , 
வாயு , சர்ப்ப , கீட , தாவர விஷங்கள் , கிருமி கோய் , 
பகந்தரம் , ( பவுத்திரம் ) அக்னி மாந்த்யம் , அருசி , 

மயக்கம் , முதலிய நோய்கள் தீரும் . 
( த்ரி - செ ) -- வாதத்தையும் , கபத்தையும் நீக்கும் . 
வாலுளுவை அரிசி 


217 . 


குணம் 


( ப - உ ) இலை , விதை , நெய் . 
சுவை - கைப்பு ; வீரியம் -- வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 

வயிற்றுக் கடுப்பு , கடுப்புடன் கூடிய இரத்த 
பேதி , பித்தம் , இருமல் , மலக்கட்டு , 
காவாதம் , கீல் வாதத்தில் உண்டாகும் நோக்காடு , 
மகோதரம் , மூளைக்கோளாறு முதலிய வ்யாதிகளைப் 

போக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாயுவையும் போக்கும். 
218. வால் மிளகு 
( 1 - உ ) உலர்ந்த முதிராத காய் . 

கார்ப்பு , விறுவிறுட்பு ; வீரியம் ---- வெப்பம் ; 
பிரிவு -- கார்ப்பு ; 

இதனால் த்ரிதோஷம் , குன்மம் , தாகம் , 
வெட்டை முதலியவை நீங்கிப்பசி உண்டாகும் . தோல் 

வியாதி , அரிப்பு , வீக்கம் விரணம் இவைகளை நீக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 


சுவை 


குணம் 


- 


219 . 


வெண் கடுகு 


ச ை --- 


( ப - உ ) விதை . 
காரம் ; வீரியம் 

வீரியம் - வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் --- குழந்தைகளுக்கு உண்டாகும் தோஷங்கள் , பூத 

பைசாச தோஷம் , கடி விஷங்களின் குற்றம் , முடக்கு 
வாத போகங்கள் , வாத ரத்தம் , தோல் வியர் திகள் , 
விரணம் இவைகள் நீங்கும் .. 


247 


( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் குறைக்கும் . 
220. வெட்பாலை அரிசி 

( ப - உ ) இலை , பட்டை , அரிசி . 
சுவை - உவர்ப்பு , கஷாயம் , கைப்பு ; வீரியம் -- வெப்பம் , 

சீதம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் -- பித்தவாத தொந்தம் , கடுவன் , குடல் விருத்தி , 

வயிற்றுப் பொருமல் , பேதி , சீதபேதி , குஷ்டம் , 

ரத்த பித்தம் , மூலம் முதலியவை தீரும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 
221. வெந்தயம் 

( ப - உ ) இலை , வித்து . 
சுவை - கைப்பு ; வீரியம் --- வெப்பம் ; பிரிவு --- கார்ப்பு ; 

பிள்ளைகளின் கணச்சூடு , பேதி , சீதக் கழித் 
தல் , பிரமேகம் , தேக உஷ்ணம் , இரத்த பித்தம் , 
அஸ்தி . ஜ்வரம் , தாகம் , இருமல் , க்ஷயம் , அரோசகம் 
இவைகளை நீக்கும் , தாது புஷ்டியுண்டாகும் . ஜட 

சாக்னியை வ்ருத்தி செய்யும் . 
( த்ரி - செ ) வாதத்தைக் குறைக்கும் . 
222. வெள்ளைப் பூண்டு 


- 


குணம் 


சுவை 


-- 


( ப - உ ) கிழங்கு . 
கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் 

- கட்டிகள் , செவிடு , நாள்பட்ட இருமல் , சுவா 
சம் , மலக்கிருமி , சந்தி , வாதரோகம் , கபத்தலைவலி, 
வாய் நோய் , நீரேற்றம் , சீத பேதி , மூலம் இவைகள் 
நீங்கும் . மூளைக்கு நல்லது , பலம் தரக்கூடியது . 

ஒடிந்த எலும்பை ஒட்டவைக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் . 


248 


8. புஷ்ப வகை . 
223. அகத்திப் புஷ்பம் 

வெயிலினாலும் , புகையிலை , சுருட்டு இவைகளி 
னாலுமுண்டான பித்த தோடங்களை நீக்கும் . உஷ் 
ணத்தைத் தணிக்கும் . 


குணம் 


சுவை- 


இவைகளைப் 


இவைகளை 


படை 


9. பழ வகைகள் . 
224. எலுமிச்சம் பழம் 
( ப - உ ) இலை , காய் , பழம் , பழரசம் , எண்ணெய் . 

புளிப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் - பித்த மயக்கம் , வாந்தி , அரோசகம் , தாகம் , 
யானைக்கால் , உன்மாதம் , கண்ணோய் , காதுவலி, 

போக்கும் . நகச்சுற்றுக்கு நன்மை 
தரும் . மலங்கட்டும் . கிருத்ரும விஷங்கள் , முகத் 
திற்கு வசீகரமின்மை 

நீக்கவல்லது . 
பொருமல் , வயிற்றுவலி , அக்னிமந்தம் , 

முதலியவற்றையும் குணம் செய்யும் . 
( த்ரி - செ ) மூன்று தாஷங்களையும் சமனப்படுத்தும் . 
225. சிறு வழுதுணைப்பழம் 

( ப - உ ) இலை , பிஞ்சு , காய் , பழம் , வித்து , வேர் , 
சுவை ---- கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 
குணம் - இதை வெதுப்பி வயிற்றுவலிக்கும் , மலப்பூச்சி 

வெளிப்படவும் கொடுக்கலாம் . சீரண சக்தியை உண் 
டாக்கும் . வலப்பாட்டீரல் வ்யா திக்கு இது முக்கிய 

மருந்து . பல் வலியை நீக்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தையும் , வாதத்தையும் குறைக்கும் . 


249 


226. சங்கம் 

சங்கம் பழம் 


சுவை 


( ப - உ ) இலை , வேர் , பால் , பழம் . 
கைப்பு ; வீரியம் - 

வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் 

சோகை , கரப்பான் , வெப்பம் , கிரந்தி , குன் 
மம் , கீல்வாதம் , வாத வீக்கம் இவைகள் உண்டாகும் . 
( த்ரி - செ ) வாதஹாம் . 


227. நாரத்தம் பழம் 


குணம் 


- 


சசவை 


( ப - உ ) பூ , பழச்சதை , தோல் , 
சுவை - இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - இனிப்பு ; 

தாகம் , வாந்தி , சுரம் , அரோசகம் , இளைப்பு , 
அஜீரணம் , க்ருமி , சூலை , ச்ரமம் முதலியவைகளைத் 

தீர்க்கும் . பலம் கொடுக்கும் . 
(( த்ரி - செ ) வாதத்தைக் குறைக்கும் . 
228. பேயம்பழம் 
( ப - உ ) சமூலம் , இலை , பூ , பிஞ்சு , காய் , பழம் , பட்டை , 
கட்டை , தண்டு , நீர் . 

துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - 
இனிப்பு ; 
பயித்தியமும் , உட்சூடும் நீங்கும் , 

வாதாதிக்க 
மும் , மிகு குளிர்ச்சியும் , மலக்கழிவும் உண்டாகும் . 
தீபன சக்தியைத் தரும் . 

. சுக்லத்தை விருத்தி 
செய்யும் , ச்ரமத்தை நீக்கும் . 
( த்ரி - செ ) - பித்தத்தைக் குறைக்கும் . வாதத்தையும் , 

கபத்தையும் அதிகரிக்கச் செய்யும் . 
229. வில்வப் பழம் 

( LI - 2 ) இலை , பூ , பழம் , பிஞ்சு , காய் , வேர் , பிசின் . 
32 


குணம் 


250 


சுவை- 


துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 
குணம் 

கண்ணெரிச்சல் , கபால வலி , தேக அழல் , 
மூளையைப்பற்றிய ரோகம் , இவைகளை நீக்குவதுடன் 
உடலுக்கு அழகும் வன்மையுமுண்டாகும் . க்ஷயம் , 
இரத்தபேதி , நாட்பட்ட பேதி , அதிசாரம் , கிரகணி , 
கண்ணிருளல் , நாள்பட்ட மலபந்தம் இவைகள் தீரும் . 

சில சமயம் அது உடலில் செரிப்பது கஷ்டம் . 
( த்ரி - செ ) மூன்று தோஷங்களையும் போக்கும் . 

. 
10 . காய் வகைகள் , 


230. எள்ளுக்காய் 
சுவை - கார்ப்பு , கைப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு 
கார்ப்பு ; 

சாம்பலாக்கி விரணங்களுக்குத் தூவலாம் . 
பலம் தரக்கூடியது , தலைமயிரை வளர்க்கும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ சமனி . 


குணம் 


231. தேங்காய் , இளநீர் 

சுவை - இனிப்பு ; வீரியம்-சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் - பித்தம் , பீனஸம் , நாவறட்சி , ச்ரமம் , தாகம் , 
சோகை இவைகளை நீக்கும் . 

வைகளை நீக்கும் . மூத்திரத்தை அதி 
கரிக்கச் செய்யும் . 
( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 
232. கத்தரிக்காய் 
சுவை -- கைப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு- கார்ப்பு ; 

ச்வாஸம் , காஸம் , ஜ்வாம் , வாந்தி , மார்புவலி, 
அரோசகம் , இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் . 


குணம் 


251 


233. கும்மட்டிக்காய் 

சுவை -- கைப்பு ; வீரியம் --வெப்பம் ; பிரிவு -- கார்ப்பு ; 
குணம் - கிருமி , கபவ்ரணம் , எல்லா உதர ரோகங் 

களும் , குன்மம் , குஷ்டம் , ஜ்வரம் இவைகள் தீரும் . 
கர்ப்பாசயக் கோளாருகளும் , இரத்த குன் மக்கட்டி , 

அகாலருது முதலியவைகளை தடையின்றி நீக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தைக் குறைக்கும் . 


து 


234 . 


சுரைக்காய் 


சுவை --- கைப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு -- இனிப்பு ; 
குணம் 

அருசி , பீலிகரோகம் , ஆமம் , மார்பு நோய் 
இவைகளும் , உட்சூடும் நீங்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 
235. நெருஞ்சில்காய் 
சுவை- துவர்ப்பு ; வீரியம் --சீதம் ; பிரிவு-- இனிப்பு ; 

பிரமேகம் , நீர்க்கடுப்பு , கல்லடைப்பு , வெள்ளை , 
விரணம் , வெப்பம் இவை நீங்கும் . வலி , இருதய 
நோய் , பிரமேகம் , இவைகள் நீங்கித் தாது புஷ்டி 

உண்டாகும் . , 
( த்ரி - செ ) த்ரி தோஷசமனி ; வாயுவைக் கண்டிக்கும் . 


குணம் 


236. பயறு 


குணம் 


( ப - உ ) விதை . 
சுவை -- துவர்ப்பு ; வீரியம் --சீதளம் ; பிரிவு- இனிப்பு ; 

ரத்தம் , மூத்திரம் இவைகளைப் பற்றிய வியாதி 
களை நீக்கும் . - கண்களுக்கு நல்லது , ஜடராக்னியை 

விருத்தி செய்யும் , 
( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் குறைத்து 

வாயுவை அதிகப்படுத்தும் , 


252 


237. பனங்காய் 


( ப - உ ) குருத்து , ஓலை , பூ , நுங்கு , பழம் , மட்டைகள் , 

கிழங்கு , வேர் . 


குணம் 


-இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு -- இனிப்பு ; 

பித்தம் , தாகம் , ச்ரமம் , மலபந்தம் , இவை 
களை நீக்கும் , மதத்தை உண்டு பண்ணும் . தாகம் , 

சோஷம் இவற்றைக் குறைக்கும் . 
(( த்ரி - செ ) கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 
238. நெல் பொறி - 
நெல்லை தண்ணீரிலிட்டு ஊறவைத்து அதைப் பொரித்து 

உமி நீக்கி எடுப்பது “ பொறி யாகும் . 
குணம் வயிற்று நோய் , பிரமேகம் , நீர்ச்சுருக்கு , சுரம் 

முதலிய நோய்களில் பலன் தரும் . தாகம் , வாந்தி , 
ஜீரணக் குறைவு , மூர்ச்சை , அரோசகம் இவற்றைப் 

போக்கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தைக் குறைக்கும் . 


- 


239. புளிவஞ்சி 


குணம் 


( ப - உ ) புளி . 
சுவை - அதிகப் புளிப்பு -- துவர்ப்பு ; வீரியம் - உஷ் 
ணம் ; 

; பிரிவு --- கார்ப்பு ; 

பசியை விருத்தி செய்யும் . இருதயவலி , குன் 
மம் , பீலிகை , விக்கல் , வாயுப் பொருமல் , சுவாசம் , 
காசம் , அஜீரணம் , வாந்தி , மூலம் , அரோசகம் 
இவற்றை நீக்கும் . ஆட்டு மாமிசத்தையும் இரும்பு 

ஊசியையும் திரவமாக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் வாதத்தையும் 

பித்தத்தை விருத்திசெய்யும் . 


குறைத்துப் 


253 


11. எண்ணெய் வகைகள் 


சுவை 


பிரிவு 


சணம் 


சூலைகளை 


240. ஆமணக்கெண்ணெய் 

- இனிப்பு ; வீரியம் - வெப்பம் ; 
கார்ப்பு ; 

மலத்தைக் கழிக்கும் , கபம் , கொழுப்பு , வாயு 
இவற்றைக் குறைக்கும் . இது ஹ்ருதயம் , வஸ்தி , 
பக்கங்கள், முழங்கால் , எலும்பு இவைகளைப் பற்றிய 

நீக்கும் . ஆமதோஷம் , வாதரத்தம் , 
ப்லீகம் , உதாவர்த்தம் , வீக்கம் , இவைகளையும் , க்ருமி , 
குஷ்டம் இவைகளையும் நீக்குவதிலும் நிகரற்றது . 
உத்தமமான ரஸாயனம் . அதிகப் பசியை 
டாக்கும் . உடலைப் பொன்னிறமாக்கும் . மருந்து 
வேகம் , வாயுவினால் மூலத்திலுண்டாகும் அழலை , 
சீதபேதி , பிரமேகரோகம் , முலைக்காம்பு 
விரணம் , முலை வெடிப்பு , இவைகளுக்கும் நல்லது . 
கண் சிவப்பு , கண்ணில் தூசி விழுதல் முதலிய 
கண் கோகங்களில் கண்களில் போடலாம் . 


உண 


( த்ரி - செ ) கபம் , வாதம் இவ்விரண்டையும் குறைத்துப் 

பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


241 . 


எள்ளெண்ணெய் 


சுவை - துவர்ப்பு ; வீரியம் - வெப்பம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் -- எலும்பு முறிவு , நெருப்புச் சுட்டபுண் , இவைக 

ளுக்கு உபயோகப்படுத்தலாம் . புத்திக்குத் தெளிவு , 
விழிகளுக்குக் குளிர்ச்சி , உடம்பு பூரித்தல் , தேக 
புஷ்டி , பலம் , தேஜஸ் இவை உண்டாம் . சொறி , 
சிரங்கு , விரணம் இவற்றைப் போக்கும் . இருமல் 

குணப்படும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கி பிக் 

தத்தை விருத்தி செய்யும் இயல்புடையது . 


254 


சுவை 


242. இலுப்பை எண்ணெய் 

இனிப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் -- இடுப்பு வாதம் , துர் பலம் இவைகளை நீக்கும் . 

சேற்றுப் புண்களுக்கும் உபயோகிக்கலாம் . 
( த்ரி - செ ) கப பித்த ஹாம் . 


12. பால் வகைகள் 


243. பசுவின் பால் 


வை 


இனிப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் - மிகுந்த ருசியுடையது , பசையுள்ளது , காந்தி , 

புத்தி , மேதை , சரீர அங்கங்களுக்கு புஷ்டி , வீரிய 

விருத்தி முதலியவைகள் உண்டாகும் . 
( த்ரி - செ ) . வாதம் , பித்தம் , இவ்விரண்டு தோஷங்களை 

யும் குறைக்கும் . 


சவை 


244. முலைப் பால் 

- இனிப்பு , துவர்ப்பு ; வீரியம்-- சீதம் ; பிரிவு 
இனிப்பு ; 
குணம் பசையுள்ளது , கண்களுக்கு ஹிதமானது , பலத் 

தைக் கொடுக்கும் . ரத்த பித்தத்தை நாசம் செய் 
யும் . கண் வலியை சாந்தப்படுத்தும் . ஜடராக் 

கினியை விருத்தி செய்யக்கூடியது . 
( த்ரி - செ ) வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் . 
245. வெள்ளாட்டுப் பால் 

துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - 
இனிப்பு ; 

ரத்த பித்தம் , அதிசாரம் , க்ஷயம் , காலம் , ஜ்வ 
ரம் முதலிய பற்பல ரோகங்களையும் தீர்க்க வல்லது . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ சமனி . 


சுவை 


குணம் 


255 


246. தயிர் 


சுவை - புளிப்பு , இனிப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு- 

புளிப்பு ; 
குணம் - மேதஸ், சுக்ரம் , பலம் , அக்னி , வீக்கம் இவை 

களை வ்ருத்தி செய்யும் . அருசியைப் போக்கும் . 
( த்ரி - செ ) - கபத்தையும் பித்தத்தையும் விருத்தி செய்து . 

வாதத்தைக் குறைக்கும் . 


247. மோர் 


வை - 


- துவர்ப்பு ,புளிப்பு ; வீரியம்-- உஷ்ணம் ; பிரிவு -- 
இனிப்பு ; 
குணம் - தீபன சக்தியைக் கொடுக்கும் , வீக்கம் , உத 

ரம் , கிரகணீ , அருசி , குன்மம் , நெய் அதிகமாக உப 
யோகித்ததனாலுண்டான கெடுதி , கைவிஷம் , 
பாண்டு , வாந்தி , ச்ரமம் , இவற்றை நீக்குவதில் சிறந் 

மேலும் தேவர்களுக்கு எவ்வாறு அம்ருதம் 
ஹிதமோ அவ்வாறு மனிதர்களுக்கு பூலோகத்தில் 

மோர் ஹிதத்தை அளிக்கிறது .. 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கடிக்கும் . 


248. வெண்ணெய் 


சுவை 


இனிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 
குணம் - தீபனம் , ருசி இவற்றைக் கொடுக்கும் . கண் 

களுக்கு நல்லது , காஸம் , க்ருமி , சூலை , நாவறட்சி , 
தாபம் , ச்ரமம் , அருசி , க்ஷயம் , பீலிகை , கிரகணி , 

மூலம் இவைகளைப் போக்கும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் பித்தத்தையும் குறைத்துக் 

கபத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


249. நெய் 

இனிப்பு ; வீரியம் - சீதம் ; பிரிவு - இனிப்பு ; 


வை -- 


256 


குணம் -- புத்தி , காந்தி , ஞாபகசக்தி , இவைகளைக் 

கொடுக்கும் . பலம் , புஷ்டி , ஹிருதய வலிவு ,, 
ஜடராக்னி , தேகக்கட்டு , இவைகளை விருத்தி செய் 
யும் , r ணித்தவர் , அடிபட்டவர் , சஸ்திரத்தினாலும் , 
நெருப்பினாலும் தாக்குண்டவர் இவர்களுக்கு நன்மை 

செய்யும் . 
( த்ரி - செ ) வாதம் , பித்தம் இவற்றைக் குறைக்கும் . 


250 . 


காடி 


சவை 


புளிப்பு ; வீரியம் --உஷ்ணம் ; பிரிவு - புளிப்பு ; 
குணம்-- அருசியைப் போக்கும் , வாதகுன்மத்தை போக் 

கும் . 
( த்ரி - செ ) பித்தத்தைச் சிறிதளவு வ்ருத்தி செய்யும் . 


சுவை வா 


குணம் - 


தரும் . 


13. ஜீவ வகைகள் 
251. கருங்கோழி மாமிசம் 
இனிப்பு , உப்பு ; 

வீரியம் உஷ்ணம் ; 
பிரிவு -- இனிப்பு ; 

தொண்டைக் கம்மலை நீக்கி ஜடராக்னியை 
அதிகப்படுத்தும் . தாது புஷ்டியைத் 

பலத்தைக் கொடுக்கும் . 
( த்ரி - செ ) வாத ஹாம் . 
252. கஸ்தூரி 

கைப்பு , உவர்ப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு - 
உவர்ப்பு ; 
குணம் -- விஷத்தையும் , நாவறட்சியையும் போக்கி மன 

திற்கு ஹிதமான மணத்தைத் தரும் . குஷ்டம் , துர் 
கந்தம் , இவற்றை நீக்கும் . கர்ப்பாசயத்தைச்சுத்தி 

செய்து , ஹிருதயத்தை வலுப்படுத்தும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் போக்கும் . 


சுவை -- 


சுவை 


குணம் 


253. கோரோசனை 
உவர்ப்பு ; வீரியம் 

சீதம் ; பிரிவு - உவர்ப்பு ; 
விஷம் , கண்வலி, பூதக்ரகதோஷம் , அருசி , 
கிருமி , குஷ்டம் , இவற்றைத் தீர்க்கும் . ஸௌபாக் 
யத்தையும் , மனதிற்கு சந்தோஷத்தையும் , 5 ல்ல 

பசியையும் உண்டாக்கக்கூடியது . 
( த்ரி - செ ) கப ஹாம் .. 


சுவை 


ரஸாயனமான 


14 உலோக வகைகள் . 
254. இரும்புத் தூள் 

- கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் -- உஷ்ணம் ; பிரிவு- 
கார்ப்பு ; 
குணம் பிரமேகம் , பாண்டு , சூலம் , இவைகளை நீக் 
கும் . தேகத்திற்கு 

வஸ்துக்களில் 
இரும்பைத் தவிர வேறு உயர்ந்தது டையாது . 
ஆயுளை விருத்தி செய்யும் , பலம் , வீரியம் , தாது புஷ்டி 

இவைகளை உண்டாக்கும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹரம் . 
255. கல் மதம் 

சுவை .-- கைப்பு ; வீரியம் -- உஷ்ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - மேகம் , பைத்தியம் , சிறுநீரில் உண்டாகும் கல் , 

வீக்கம் , குஷ்டம் , அபஸ்மாரம் ( காக்கைவலி ) க்ஷயம் 
உதரம் , அர்சஸ், இவைகளை நீக்கும் . 
கடுப்பை சமனம் செய்யும் . ரஸாயன குணமுள்ளது 


மூத்திரக் 


256. காந்தம் 


இரும்புத் தூளைப்பார்க்க , 


257. காரீயம் 

- கைப்பு , உப்பு ; வீரியம் -- உஷ்ணம் ; பிரிவு -- 
உவர்ப்பு ; 


வை 


258 


கணம் பாண்டு , தோலிலுண்டாகும் கிருமி இவைகளை 

நீக்கும் . சரியாகப் பக்குவம் செய்யப்படாவிட்டால் 
குன்மம் , குஷ்டம் , பாண்டு , பிரமேகம் வாத வீக்கம் 
பகந்தரம் , வித்ருதி , முதலிய வியாதிகளை உண்டாக் 

கும் , 
( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 
258. கிட்டான் அல்லது மண்டூரம் 

இனிப்பு , கார்ப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு 
கார்ப்பு ; 
குணம் - ஆமவா தம் ( Rheumatism ) பாண்டு , மேகம் , 

குஷ்டம் , வாதரத்தம் , க்ரிமி , குன்மம் , வீக்கம் இவற் 

றைப் போக்கும் . 
( த்ரி - செ ) வாத ஹாம் . 


சுவை 


259 , சங்கு 

. 


சுவை 


- 


இனிப்பு ; வீரியம் 

உஷ்ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் பரிணாமசூலை , ரத்தபித்தம் , இவற்றைப் போக் 

கும் . குன்மம் , ச்வாஸம் , இவற்றைப்போக்கிக் 
கண்களைப் பிரகாசப் படுத்தும் . 


260. தங்கம் 


சுவை - 


சீதம் ; 


குணம் 


- 


துவர்ப்பு , கைப்பு , இனிப்பு ; வீரியம் - 
பிரிவு - இனிப்பு ; 

பசையுள்ளது , ருசியையும் , ஆயுள், சிறந்த 
புத்தி , வீர்யம் , பலம் , ஞாபகசக்தி , ஸ்வரம் , காந்தி 
இவைகளையும் கொடுக்கும் . பலவித ரோகங்களையும் 
நீக்கி , சுகத்தைக் கொடுக்கக்கூடியது . தாது புஷ்டி 
தரும் , தேகத்தைப் பொன் மேனியாக்கும் . கூய 

ரோகத்தில் மிகவும் நற்பயனைத் தரும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹரம் . 


259 


சுவை 


- 


குணம் - மலச் 


261. தாமிரம் 

இனிப்பு , கைப்பு , துவர்ப்பு ; வீரியம் -- சீதம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 

-- மலச் சிக்கல் , சூலை , பாண்டு , மஹோதரம் ,, 
குன்மம் , குஷ்டம் , ஆசனத்தைப்பற்றிய ரோகங்கள் , 
வீக்கம் , மயக்கம் , தாகம் இவைகளைப் போக்குவதில் 
சுத்தமாகத் தயாரிக்கப்பட்ட பஸ்மமோ சிந்தூரமோ 
நிகரற்றது . சுத்தமில்லாத தாமிரம் , க்ஷயம் , குஷ் 
டம் , வாந்தி , விரேசனம் , மூர்ச்சை இவைகளையுண்டு 
பண்ணி சுகத்தைக் கெடுத்து முடிவில் ஆயுளையும் 

போக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 


- 


சுவை 


குணம் 


262 . தாளகழ் 
கார்ப்பு ; வீரியம் 

வெப்பம் ; பிரிவு- கார்ப்பு ; 
டாசையுள்ளது , குஷ்டத்தைப் போக்கடிக்கும் . 
விஷம் , அரிப்பு , பேய் பிசாசு , மயிர் , வ்ரணம் இவை 
களைப் போக்கும் . 

மனதுக்கு சந்தோஷத்தைக் 
கொடுக்கும் . பசியை உண்டுபண்ணும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் நாசம் செய்யும் . 
263. துரிசு 
சுவை -- கார்ப்பு , துவர்ப்பு ; வீரியம்- உஷ்ணம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 

-- கண் ரோகங்களையும் , வெள்ளைக் குஷ்டத்தை 
யும் விஷ வேகத்தையும் தீர்க்கும் . வாந்தியைக் 

கொடுக்கும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹரம் . 
264. துத்த நாகம் 
கைப்பு , உப்பு ; வீரியம் 

உஷ்ணம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 


குணம் 


சுவை 


260 


குணம் 


-- பலத்தைக் கொடுக்கும் , காரீய குணங்களைப் 
பெற்றுள்ளது . 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் . 


265. நெல்லிக்காய் கெந்தகம் 


சுவை - 


குணம் 


ரஸாயன 


சுவை - 

எல்லாச் 


- 


கைப்பு , உவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் - உஷ் 
ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 

குணமுள்ளது . அரிப்பு , குஷ்டம் , 
சொறி சிரங்கு , ஆம தோஷம் , விஷம் , கிருமி இவை 
களை நீக்கி அக்னி விருத்தி , இந்திரிய பலம் இவற்றைக் 
கொடுக்கும் . தோல் வியாதி , அனைத்தையும் தீர்க்க 
வல்லது . நன்றாக 

நன்றாக சுத்தி செய்யப்படாத கந்தகம் 
குஷ்டம் , ஜ்வரம் இவைகளை உண்டாக்கி சுகம் , ரூபம் , 

பலம் , சுக்ரம் , ஓஜஸ் முதலியவைகளை கெடுக்கிறது . 
( திரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் குறைத்து பித் 

தத்தை அதிகமாக்கும் . 
266. பாத ரஸம் 
சுவைகளும் ; வீரியம் 

உஷ்ணம் ; 
பிரிவு - இனிப்பு ; 
குணம் - கிருமி , குஷ்டம் , மூர்ச்சை இவைகளை நீக்கும் . 

எல்லா ரோகங்களையும் நாசம் செய்து , சகல சித்தி 
களையும் கொடுக்கிறது . கிழத்தனம் வராமல் தடுத் 
துத் தீர்க்காயுளைக் கொடுக்கின்றது . இதனாலேயே 
இதற்கு “ பாரதம் ” எனப் பெயர் . சுத்தி செய்யப் 
படாத ரஸத்தை உபயோகித்தால் குஷ்டம் முதலிய 
ரோகங்களை உண்டாக்கி ப்ராண ஹானியையும் 

அளிக்கும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹாம் . 
267. பால் துத்தம் 

கைப்பு , கார்ப்பு ; வீரியம் சீதம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 


சுவை 


261 


குணம் 


கண்களுக்கு நல்லது , தோல் வியாதியைத் 
தீர்க்கும் . ருசியையும் , 

சியையும் , பசியையும் , புஷ்டியையும் 
தரும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹரம் . 


268. மிருதார் சிங்கி 

கூர்ஜா தேசத்தில் மலையில் அகப்படும் காரீய 
) த்துவமுள்ள ஒரு சரக்கு . இது மஞ்சள் நிறமாக 
இருக்கும் , 
குணம் - உடம்பெங்கும் பரவுகிற பித்த விரணம் , காப் 

பான் , சிரங்கு , புண் இவைகள் விலகும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் குறைக்கும் . 


269. லிங்கம் 


சுவை -- 


குணம் 


கார்ப்பு , இனிப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு- 
கார்ப்பு . 

விஷம் , குஷ்டம் , தோல் வியாதி , ஸன்னிபாத 
ஜ்வரம் , ஸம்ளர்க ஜ்வரம் , முதலியவைகளைத் தாமத 

மின்றி நீக்கும் . ரஸாயன குணமுடையது . 
( த்ரி - செ ) வாத கபஹாம் . 


270. வெள்ளி 


சுவை 


உவர்ப்பு , புளிப்பு ; வீரியம் -- சீதம் ; பிரிவு - 
இனிப்பு ; 


குணம் 


ரோகமாகிற சமுத்திரத்தைத் தாண்டச் செய் 
வதால் இதற்குத் தாரம் ” எனப் பெயர் . நரை , 
மூப்பு , தாகம் , ஜ்வரம் , வாதப் பிடிப்பு , ஒழுக்குப் 
பிரமேகம் , ஈளை , கண்ணோய் , விரணம் முதலியவை 
கள் நீங்கும் . பலம் , ருசி , தாது புஷ்டி தீர்க்க ஆயுள் 

முதலியவைகள் உண்டாகும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 


262 


சுவை 


271. அப்பிரகம் 

துவர்ப்பு , இனிப்பு ; வீரியம் --- சீதம் ; பிரிவு - 
கார்ப்பு ; 
குணம் புத்தியைக் கொடுக்கும் . கிழத்தன்மையை 

நீக்கி ஆயுளை அதிகப்படுத்தும் . பலம் கொடுக்கும் . 
அக்னியை விருத்தி செய்யும் . அந்தந்த ரோகங்க 
ளுக்கு தக்க அனுபானத்தில் கொடுக்க பற்பல 
ரோகங்களை நீக்கும் . அண்டம் , மகோதரம் , பிர 
மேகம் , நீரிழிவு, சுரம் , மேகம் , கண்ணோய் முதலிய 
பலவகைப் பிணிகளும் தீரும் . க்ஷயத்தைத் 
கும் . அக்னியில் போட்டால் அசையா திருக்கும் 
அப்ரகமே மருந்துக்கு உதவும் . மற்றவை கெடுதி 

செய்யும் . 
( த்ரி - செ ) வாதத்தையும் , பித்தத்தையும் குறைக்கும் . 


சுவை 


குணம் 


272. நிமிளை ( பொன் நிமிளை அல்லது ஸ்வர்ணமாக்ஷிகம் ) 

கைப்பு , கார்ப்பு ; இனிப்பு ; வீரியம் உஷ் 
ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 

மூத்திரப்பை ரோகங்கள் , சோபம் , உதரம் , 
க்ஷயம் , விஷம் , பசியின்மை , பலமின்மை , கண் ரோகங் 
கள் , குஷ்டம் , விரணம் முதலியவைகளைத் தீர்க்கும் . 
ப்ரமம் , இருதயத் துடிப்பு , மூர்ச்சை , ச்வாஸம் இவை 

களைப் போக்குவதில் சிறந்தது . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ சமனம் . 
273. மனோசிலை 
சுவை கார்ப்பு ; கைப்பு ; வீரியம் - உஷ்ணம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் -- மிகுந்த ரஸாயன குணமுள்ளது , பூதம் , அக்னி 

மாந்த்யம் , அரிப்பு, க்ஷயம் , அச்மரி , மூத்ரகிருச்சரம் , 

இவைகளை நீக்கும் . வச்யகாரி . 
( க்ரி - செ ) வாதத்தையும் , கபத்தையும் போக்கும், 


- 


25 : 


274. வெள்ளைகப் பாஷாணம் 


குணம் 


-- சுரம் , தோஷம் , ஜன்னி , மூக்கிலுண்டாகும் 
ண் , வாயிலுள்ள புண் , கிரந்தி , ஸர்ப்ப விஷம் இவை 
யாவும் போகும் . 


15. உப்பு வகைகள் 
275. அட்டுப்பு 
உப்பு ; வீரியம் 

உஷ்ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் - சூலை , வாந்தி , அருசி இவை தீரும் . 
( த்ரி - செ ) பித்தம் நீங்கும் . 


வை 


சுவை 


276. இந்துப்பு 
- உப்பு ; வீரியம் உஷ்ணம் ; பிரிவு 

கார்ப்பு ; 
குணம் - 8 வித குன்மம் , கபம் , மலச்சிக்கல் , கரப்பான் , 

காது , கண் , காசம் , தாகம் , இரத்த மூலம் , நரம்புச் 

சிலந்தி , விஷம் , தேக வலி இவைகளெல்லாம் நீங்கும் . 
( த்ரி - செ ) த்ரிதோஷ ஹரம் . 


சுலை 


277. கடலுப்பு 
உப்பு ; வீரியம் 

உஷ்ணம் ; பிரிவு - கார்ப்பு ; 
குணம் 

உஷ்ண வாயுவும் , 8 வித குன்மமும் தீரும் . 
தாண்டை நோயையும் தீர்க்கும் . 


278. கல்லுப்பு 


குணம் - குத்தல் , அருசி , வாந்தி , 8 வித குன்மங்கள் , 

நாவறட்சி , மலக்கட்டு இவைகளும் தீரும் . 


279 , கரியுப்பு 

குணம் --- அசீரணம் , வயிற்றுப் பொருமல் , வாயு இவை 


264 


நீரடைப்புத் 


களை நீக்கி பசியை உண்டாக்கும் . 

தீரும் . 
( த்ரி - செ ) வாத கப ஹரம் . 


குணம் 


16. ஷார வகைகள் 
280. சவுக்காரம் 

சீதளத்தைப் போக்கும் , வயிற்றுப் பொருமல் , 
குன்மம் இவை தீரும் . 
( திரி - செ ) வாத கப ஹாம் . 
281. சத்தி க்ஷாரம் 
குணம் - அக்கினி மாந்தம் , மலச்சிக்கல் , வயிற்றுக்கட்டி , 

வயிற்றிலிருந்து மேல் நோக்கிவரும் இருமல் , வாத 

வலி , குன்மம் , மகோதரம் , கிராணி இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) வாத கப ஹரம் . 
282. சீனுக்காரம் 

-- பல்லரணை , யானைக்கால் , கண்ணோய் , துர்மாம் 
ஸம் , உள்வேக்காடு , குன்மம் , உட்சூடு , இவைகள் 

தீரும் . 
( த்ரி - செ ) வாத ஹாம் . 
283. சோகி ( சோழி ) அல்லது பலகரை 

அக்னி மாந்தம் , கிராணி , விஷ சுரம் , கண் 
ணோய் , பரிணாம சூலை , இவைகளைப் போக்கும் .. 
( த்ரி - செ ) கபத்தையும் , வாதத்தையும் போக்கும் . 
284. நவச்சாரம் 
குணம் --- குன்மம் , குடலிலுள்ள வலி , மகோதரம் , கல்ல 

டைப்பு , வாத நோய் இவைகள் தீரும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹரம் . 


குணம் 


குணம் 


26.5 


285. யவச்சாரம் 


குணம் 

ரணங்கள் , சில் விஷங்கள் , வீக்கம் , கிராணி , 
அட்டவித குன்மம் , சூலை , அதிஸ்தூல ரோகம் , உஷ் 
ணத்தினால் உண்டாகும் வயிற்றுவலி, நீரடைப்பு , 

பிலீகம் இவை தீரும் . 
( த்ரி - செ ) வாத கப ஹாம் . 
286. வளையலுப்பு 
குணம் - குடல்வாதம் , சுவாசம் , குன்மவலி, சூலை , வெப் 

பம் , பிலீகம் இவை நீங்கும் . 
( த்ரி - செ ) வாத ஹரம் . 


287 , வெங்காரம் 


குணம் - சொறி , 8 வித குன்மம் , தினவு , கிராணி 

கிருமி , சர்ப்ப விஷம் , சன்னி இவை போம் ; 
மூத்திரத்திலுண்டாகும் கல் , நீரடைப்பு இவைகள் 

தீரும் . 
( த்ரி - செ ) த்ரி தோஷ ஹாம் . 
288. உவர் மண் உப்பு 


| 


உஷ்ணம் ; 


சேவை 


கைப்பு , உவர்ப்பு ; வீரியம் 
பிரிவு - உவர்ப்பு ; 
குணம் - தீக்ஷ்ணம், கபத்தை இளக்கும் . 


17. அனுபானவகைகள் 


289. கற்கண்டு 
தாது புஷ்டி தரும் , அடிபட்டதனாலேற்பட்ட க்ஷணத் 

தைக் குறைக்கும் , ரத்த பித்தத்தைப் போக்கும் . 
வாதத்தைச் சமனம் செய்யும் . பல்லறணை , காசம் , 
வாந்தி , வெப்பம் , நீர்ச்சுருக்கு இவைகளும் தீரும் . 


34 


266 


290. சர்க்கரை 
குணம் 

- வாத சுரம் , வாத நோய்கள் , வாந்தி , கிருமி , 
விக்கல் இவைகள் நீங்கும் . 


சுவை 


குணம் 


291. தேன் 
துவர்ப்பு , இனிப்பு ; 

வீரியம் 

-- உஷ்ணம் ; 
பிரிவு - கார்ப்பு ; 

- கண்களுக்கு ஹிதமானது . நாவறட்சி , விஷம் , 
ச்வாஸம் , ரத்த பித்தம் , பிரமேகம் , குஷ்டம் , கிருமி , 
வாந்தி , அதிஸாரம் 

இவைகளைத் தீர்க்கவல்லது ,. 
புண்களைச் சுத்தமாக்கி , புதிய மாமிசத்தையும் வள 
ரச் செய்து , அவைகளை ஆற்றுகிறது . அதிஸ்தூல 

சோகத்தைப் போக்கும் , 
( த்ரி - செ ) வாதத்தை அதிகரிக்கும் . 
தேனை ஒருபொழுதும் உஷ்ணப்படுத்தியோ, உஷ்ண 

வீரியமுள்ள சரக்குகளுடன் ட்டியோ , உஷ்ண 
காலத்திலோ உபயோகப்படுத்தக்கூடாது , வாந்தி 
யாகும் சரக்குகளுடனோ அல்லது வஸ்தி செய்யும் 
சந்தர்ப்பத்திலோ தேனைச் சுடவைத்து உபயோ 
கிப்பதால் தீங்கு நேரிடாது . 


292 . 


வெல்லம் 


குணம் 


கிருமி , மஜ்சை , ரத்தம் , மேதஸ் , மாம்ஸம் , 
கபம் இவைகளைத் தீர்க்கும் . ஹ்ருதயத்திற்கு வன்மை 
தரும் . பித்த குன்மம் நீங்கும் . நெஞ்சில் கோழைக் 

கட்டை உண்டாக்கும் . 
( த்ரி - செ ) கபத்தை வ்ருத்தி செய்யும் . 


293. பனை வெல்லம் 
(( குணமும் , த்ரி - செய்கையும் ) வாத பித்த தொந்தம் , 
ச்லேஷ் மரோகம் , சந்நிபாதம் , அரோசகம் , வாத 
குன்மம் இவைகள் தீரும் . 


267 


அனுபந்தம் 2 . 
சரக்கு சுத்தி முறைகள் 


[ சரஸ்வதி மஹால் 70 நெ . சுவடியில் உள்ளபடி ) 


1. தங்கம் 
செம்மண்ணில் பொதித்துப் புடம் போடச் சுத்தமான 

ஸ்வர்ணமாகும் . 


2. வெள்ளி 


வெள்ளியைத் தகடாக்கிக் கொம்புப் பாகற்காய்ச் சாற்றி 

லும் , அதன் வேர்ச் சாற்றிலும் ஏழு தரம் காய்ச் 

சிக் காய்ச்சித் தோய்க்கவும் , 
3 , தாம்ரம் 


1. செம்பைத் தகடாக்கி அதைச்சிவக்கக் காய்ச்சித் துள 

சிச் சாற்றில் 7 தரமும் , கற்றாழைச் சாற்றில் 7 தட 
வையும் புளி இலை ரசத்தில் 7 தடவையும் தோய்த்துப் 
பின்பு புளித்த மோரில் , சிவக்கக் காய்ச்சி 7 தடவை 
தோய்த்துக் கடைசியில் பொன்னாங்காணிச் சாற்றில் 
7 தடவையும் , சிவக்கக் காய்ந்தபின் தோய்க்கச் சுத்தி 
யாகும் . பின்பு நன்றாகக் கழுவி உலர்த்தவும் . 


2 . 


அந்தரத்தாமரை இலை ரசத்தில் செம்பை உருக்கி 
16 தடவை வார்க்கச் சுத்தியாகும் . 


4. இரும்பு 
அரப்பொடியை இரும்புப் பாத்திரத்தில் போட்டு நல் 
லெண்ணெய் வார்த்து 1 ஜாமம் வறுத்துக் காடியில் 
கழுவிக்கொண்டு வேலம்பட்டைக் கஷாயத்தில் 
1 ஜாமம் வேகவிட்டுக் காடியில் கழுவிக்கொள்ளச் 
சுத்தியாகும் , 


268 


5. வெள்ளியம் 


1. ஒரு இருப்புக் கரண்டியில் நெய் வார்த்து , அதனுடன் 

வெள்ளீயத்தை உருக்கிப் பேய்க் கொம்மட்டிக்காய்ச் 

சாற்றில் 16 தடவை சாய்க்கவும் . 
2 . இதை உருக்கி நல்லெண்ணெயிலோ அல்லது இலுப் 

பண்ணெயிலோ 16 தடவை சாய்க்கலாம் . 


6. தாக சுத்தி 


எண்ணெய் , மோர் , பசு மூத்திரம் , காடி , காணச்சாறு , 

எருக்கம்பால் , பசும்பால் , எலுமிச்சம்பழச் சாறு 
இவைகளில் ஒவ்வொரு தடவை உருக்கிச் சாய்க்கச் 
த்தியாகும் . 

( காணம் = 
7. காரீயம் 


சு 


கொள்ளு ) 


காரீயத்தை இருப்புக் காண்டியில் நெய் விட்டு உ 

கோடைக் கிழங்கு கொண்டுவந்து இடித்து முத் 
தின காடித்தெளிவிலே கலந்து உருக்கிய காரீயத்தை 
11 தடவை சாய்க்கவும் . 
( கோடைக்கிழங்கு = சிற்றரத்தை ) 


8. மயில் துத்தம் 


தயிர் விட்டு அரைத்து அடையாகத் தட்டிச் சட்டியி 

லிட்டுப் பொரிக்கவும் . 


9. நேர்வான சுத்தி 
மேல் ஓட்டை உடைத்து உள்ளிருக்கும் பருப்புகளைப் 

பசுவின் சாணி ஜலத்தில் வேகவைத்து , அதன் பின் 
பருப்புகளுக்கு இடையிலுள்ள இலையையும் முளையை 
யும் நீக்கிவிட்டுக் கற்றாழஞ் சாற்றில் வேகவைக்கவும் . 
பின்பு , பாலில் வேகவைத்து நெய் விட்டு வறுத்துப் 
பத்திரப்படுத்தவும் , 


269 


10. பால் துத்தம் சுத்தி 


பொடி செய்து அழுத்தமான துணியில் முடிந்துக் கிழி 

கட்டிச் சுண்ணாம்புத் தண்ணீரில் டோலாயந்திரமாக 
எரிக்கவும் . 


11 . 


நெல்லிக்காய் கெந்தக சுத்தி 


1. இரும்புக் காண்டியில் கந்தகத்தைப் போட்டு ஆமணக் 

கெண்ணெயை வார்த்துக் கொதிப்பிக்கச் சுத்தியாகும் . 


2. ஆட்டுப் பால் விட்டு அரைத்துக் கொதிக்க வைத்தா 

லும் சுத்தியாகும் . 


12. நிமிளை சுத்தி 


மெல்லிய துணியில் கட்டி ஆட்டு மூத்திரம் , காடி , 

வாழைக் கிழங்குச் சாறு இந்த மூன்று தண் ணீரிலும் 
தனித்தனியே 4 ஜாமம் எரித்துக் கொள்ளச் சுத்தி 
யாகும் . 


13 . 


துத்தம் சுத்தி 


1. நன்றாய்ப் பொடி செய்து துணியில் முடிந்து நாய் 

மூத்திரத்தில் 7 ஜாமமும் , கோமூத்திரத்தில் 2 ஜாம 
மும் , டோலாயந்திரமாக வேகவிட்டுப் பிறகு எடுத்துக் 
கரண்டியிலிட்டு நெய் விட்டுக் கொதிக்கவைத்து அதி 
லிட்டு எடுக்கச் சுத்தியாம் . 


2 . 


நான்கு எலுமிச்சம் பழச்சாற்றில் 30 நாழிகைச் 
சூரிய புடம் வைத்துக்கொள்ளச் சுத்தியாகும் . 


14. அப்பீரக சுத்தி 


கொல்லன் உலையில் போட்டு , ஊதி கோமூத்திரத்திரத் 

தில் ஏழுதரம் காய்ச்சிக் காய்ச்சி நனைத்தெடுக்கச் 
சுத்தியாகும் . பின்பு , இதை நெல்லுடன் சேர்த்து 


270 


ஒரு மூட்டையாகக் கட்டித் , திரிபலா கஷாயத்தில் 
போட்டு 1 இரவு ஊறவைத்து , மறுநாள் அம்மூட் 
டையை நன்றாகக் கசக்கி வரவும் . அப்போது அப் 
ரகம் துணியின் மூலமாக நுண்ணிய அணுக்களாக 
வந்துக் கஷாயத்தினடியில் தங்கும் . இதற்குத் 
" தான்யாப்பிரகம் ” அல்லது அப்ரக்நவனீதம் 
என்று பெயர். 


15. காந்த சுத்தி 


1 


இதைச் சிறுக இடித்து எலுமிச்சம் பழச்சாறு , காடி , 

புளித்த மோர் ஒவ்வொன்றிலும் 3 நாழிகை ஊறப் 
போட்டுச் சூரிய புடம் போடச் சுத்தியாகும் . 


16. துரிசு சுத்தி 
கொடிவேலிச் சாறு விட்டு 3 நாள் வெயிலில் வைத்து 

வெள்ளையாய்ச் செய்யச் சுத்தியாகும் . 


17. பாதரஸ சுத்தி 


1. ரஸம் 1 பலம் , கல்லுப்பு 1 பலம் போட்டுக் கற்றா 

ழைப் பால் விட்டு 3 நாள் அரைத்துக் கழுவி எடுத் 
துக்கொண்டு , கருடன் கிழங்குச் சாற்றில் 3 நாள் 

அரைத்துக் கழுவி , வெயிலில் வைக்கச் சுத்தியாகும் . 
2 . ரஸம் 1 பலத்தை , மஞ்சள் பொடியிலும் , ஒட்டடை 

யிலும் 3 நாழிகை தனித் தனியே மத்தித்து ஊதி 
விடவும் . பின்பு கற்றாழைச் சாறு , சந்தணக் குழம்பு , 
செம்பருத்தம்பூச்சாறு , வெத்திலைச் சாறு , பழுபா 
கல் கிழங்குச் சாறு , நிலப் பனைக் கிழங்குச் சாறு , 
அழிஞ்சில் சாறு , அம்மான் பச்சரிசிச் 
கையாந்தகரைச் சாறு , சாரணை இலைச்சாறு , பலாசம் 
பட்டைக் கஷாயம் , கொன்றைப் பட்டைக் கஷாயம் 
இந்த வகை ஒவ்வொன்றிலும் 3 நாழிகை மத்திக்கச் 
சுத்தியாகும் . 


சாறு , 


2771 


ரசத்தின் 8 வித தோஷ சுத்தி 


1. காடியினால் அரைத்தால் --- நாக தோஷம் தீரும் . 

பாவட்டை இலைச்சாற்றிலோ அழிஞ்சிச் சாற்றிலோ 
அரைத்தால் 

வங்கதோஷம் நீங்கும் . கொன்றை 
இலைச்சாற்றால் மல தோஷமும் , கொடி வேலி இலைச் 
சாற்றினால் வன்னிதோஷமும் , கரு ஊமத்தை இலைச் 
சாற்றினால் அரைக்க சஞ்சல தோஷமும் திரிபலா 
( கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் ) கஷாயத்தி 
னால் விஷதோஷமும் , திரிகடு ( சுக்கு , திப்பிலி ,, 
மிளகு ) கஷாயத்திலரைக்கக் 

கிரி தோஷமும் 
நெருஞ்சி வேர்ச் சாற்றினாலரைக்க அக்கினி தோஷ 

மும் . தீரும் . 
2. ாசத்திற்கு 16 பங்கு செங்கல் பொடியும் , மஞ்சள் , 

பொடியும் போட்டு இரும்புக் கல்வமாவது அல்லது 
கருங்கல் கல்வமாவது கொண்டுவந்து , மெதுவாக 
அனல் காட்டி , மேல் சொல்லிய ரஸமும் பொடியும் 
போட்டு அரைக்க ரசத்தின் 8 வித தோஷமும் 
தீரும் . 


18. தொட்டிப்பாஷாண சுத்தி 
பொடி செய்து , அழுத்தமான கருப்புத் துணியில் கிழி 
கட்டி , 

கோமூத்திரத்தில் டோலாயந்திரமாக 
மூன்று நாள் எரிக்கவும் . 


19. வெங்கார சுத்தி 
பொரித்து உபயோகிக்கவும் . காடியிலோ அல்லது எலு 

மிச்சம்பழரசத்திலோ அரைத்துக்கொள்ளச் சுத்தி 

யாகும் . 
20. தந்தி பாஷாண சுத்தி ( குதிரைப்பல் பாஷாணம் ) 
கோமூத்திரத்தில் மர்தனை பண்ணி மொத்தையாக்கி , 
துணியில் கட்டி கோமூத்திரத்தில் போட்டு 3 நாள் 
எரிக்கச் சத்தியாகும் . 


272 


21. கர்ப்பூர சிலாஜது சுத்தீ 


கற்றாழைச் சாற்றில் 1 ஜாமம் அரைக்கச் சுத்தியாகும் . 


22. கரிய போள சுத்தி 


காடியில் நனைத்து உலர்த்தவும் . 


23. ஊமத்தை வீதை சுத்தி 


எலுமிச்சம்பழச் சாற்றில் மர்தனை செய்யவும் . 


24. கபரி சுத்தி ( பெருங்காயம் ) 


1. பொடி செய்து பசும்பாலில் போட்டு 30 நாழிகை 

சூரிய புடம் வைக்கவும் . 


2. 


தாமரை இலைச் சாற்றில் பாவனை செய்யவும் . 


25. நிமிளை சுத்தி 


வாழைக் கிழங்குத் தண்ணீரில் வேகவைத்தெடுக்கச் 

சுத்தியாகும் . 


26. கௌரீபாஷாண சுத்தி 


எலுமிச்சம் பழச்சாற்றில் அரைத்து உருண்டை செய்து 

அழுத்தத் துணியில் கிழிகட்டி சுண்ணாம்புத் தண் 
ணீரில் டோலா யந்திரமாக இரண்டு நாள் எரிக்கவும் . 
அல்லது ( இரண்டு ஜாமமாவது எரிக்க ). 


27. லிங்க சுத்தி 


முலைப்பாலிலாவது அல்லது எலுமிச்சம் பழச்சாற்றிலா 

வது 15 நாழிகை அரைக்கச் சுத்தியாகும் . 


273 


28. கெந்தக சுத்தி ( வேறு ) 


ஒரு சட்டியில் பால் விட்டு அதன் வாயை , மெல்லிய 

பணியால் கட்டி , அத்துணியின் மேல் இந்த கந்தகத் 
தைத் தூள் செய்து வைத்து , மேலே அதன் வாய்க்குப் 
பொருந்தும்படி வேறொரு சட்டியைக் கவிழ்த்துச் 
சந்திபந்தனம் செய்து , மேலுள்ள சட்டிக்கு அனலை 
மூட்டவேண்டும் . அப்போது அதனுள் இருக்கும் 
கந்தகம் உருகி பாலில் விழும் . அதை எடுத்துத் 
தண்ணீரில் அலம்பி எடுத்துக்கொள்ளவும் . 

( அதபாதன யந்திர விவரத்தையும் பார்க்க ). 
29. எலிப்பாஷாண சுத்தி 
1. தேனிற்குள் ஒரு ஜாமம் போட்டு எரிக்கச் சுத்தியா 

கும் . 
2. பொடி செய்து கிழி கட்டிச் சுண்ணாம்புத் தண்ணீரில் 

டோலாயந்திரமாக எரிக்கச் சுத்தியாகும் . ( 1 நாள் ). 


. 


30. மனேசிலை சுத்தி 
1 . துண்டுகளாக்கித் துணியில் கிழிகட்டி டோலாயந்திர 

மாக ஆட்டு மூத்திரத்தில் 3 நாள் எரிக்கவும் . 
2 .. பசுவின் பாலிலும் , உளுந்து அவித்த ஜலத்திலும் , 

டோலாயந்திரமாக எரிக்கவும் . 


31. தாளக சுத்தி 
1. தாளகத்தை மெல்லிய துணியில் மூட்டை கட்டிக் 

கோமூத்திரத்தில் 3 நாள் வேக வைக்கவும் . 
2 . 

பசுவின் பாலிலும் , சுண்ணாம்புத் தண்ணீரிலும் 
தனித்தனியாக ஒரு ஜாமம் எரிக்கவும் . 


32. வெள்ளைப்பாஷாண சுத்தி 
1. சுண்ணாம்புத் 

தண்ணீரில் 

டோலா யந்திரமாக 
60 நாழிகை 

கை எரிக்கவும் .. 
35 


214 


2 . 


சீலையில் முடிந்து , சாணியில் பொதிந்து வேகவைத்துப் 
பின்பு எடுத்துப் பொட்டணம் கட்டிப் , பசும்பாலில் 
டோலாயந்திரமாக வேகவைத்தபின் , சிறு கீரைச் 
சாற்றில் வேக வைக்கச் சுத்தியாகும் . 


33. தாபி சுத்தி 


கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய்க் கஷாயத்தில் 

நாபியை இட்டுச் சூரிய புடத்தில் 3 நாள் ஊரவைத்துப் 
பின்பு கோமூத்திரத்தில் 3 நாள் சூரிய புடம் வைக் 
கவும் . 


34. பொன்னரிதாரஞ் சுத்தி 
பூஷணிக்காய்ச் சாற்றில் டோலாயந்திரமாக ஒரு ஜாமம் 

எரிக்கச் சுத்தியாகும் . 


35. கர்பூரசிலாஜித் சுத்தி 
1. செங்கழுநீர் கிழங்குச் சாறுவிட்டு 1 ஜாமம் அரைக்கச் 

சுத்தியாகும் . 


2. பாலில் டோலாயந் திரமாக 1 ஜாமம் எரிக்கவும் . 


36. கவக்ராந்த சுத்தி 
இதைப் பொடி செய்து நெய்யும் தேனும் சரிகலந்து 

அதில் பொடியை 8 நாள் நனைய விட்டு எடுத்து ஒரு 
சீலையில் பொட்டணமாகக் கட்டி கருணச் சாற்றிலே 
டோலாயந்திரமாக எரிக்கச் சுத்தியாகும் . 


37. காசலவணம் 


புளி இலைச்சாற்றில் நனைத்து உலரவைத்துக்கொள்ளவும் . 


38. சத்திச்சாரம் 

காடியில் 3 நாழி மத்திக்கச் சுத்தியாகும் . 


275 


39. யவட்சாரம் 


பச்சரிசிக் கழுநீரில் 1 நாழி மத்தித்து உலரவைத்தால் 

சுத்தமாகும் . 
40. தொட்டிப் பாஷாண சுத்தி 


பொட்டணம் கட்டிக் கோமூத்ரத்தில் 3 நாள் டோலாயந் 

திரமாக எரிக்கவும் . 


41 . 


கரியபோள சுத்தி 


காடியில் அரைத்து உலர்த்தவும் . 


42. இந்துப்பு சுத்தி 

யில் பாவனை செய்யச் சுத்தியாகும் , 


43. ஸௌவர்ச்சல சுத்தி 


பசு மூத்திரத்தில் நனைத்து ஊரவைத்து வறுக்கவும் . 


44. ஆமணக்கு சுத்தி 

ஆமணக்கு முத்தை இளநீரில் 1 ஜாமம் வேகவைக்கவும் .. 
45. குக்கில் சுத்தி 
கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக்காய் , பேப்புடல் , கண் 

டங்கத்திரி வேர் , சீந்தில் கொடி . ஆடாதோடை , 
வேப்பம் பட்டை , இது வகைக்கு 1 பலம் கூட்டி 
இடித்து 1 பதக்கு நீரிட்டு ஷை குக்கிலை டோலா 
யந்திரமாக அப்பானையில் கட்டி எரிக்கவும் . 


46. எட்டி விதை சுத்தி 


காடி 


கொட்டையை உடைத்து நஞ்சை எடுத்துவிட்டுப் பழய 

யில் 3 நாள் ஊரப்போட்டு எடுத்து ஒரு சாக்கி 
லிட்டு நன்றாக உராய்ந்து வெய்லில் உலர்த்தச் சுத்தி 
யாகும் . 


276 


47. ஜீரகம் 

2 ஜாமம் வெயிலில் உலர்த்தவும் . 


48. கள்ளிப்பால் 


வரகு அரிசித் தவிட்டைப் போட்டு வெயிலில் வைக்கச் 

சுத்தியாகும் . 
49. அரக்குப் பொடி சுத்தி 
லுமிச்சம்பழச்சாற்றில் வேகவைத்துக் கழுவிக் கழுவி 
11 தடவை வேக வைத்துக்கொள்ளச் சுத்தியாகும் . 


50. திப்பிலி சுத்தி 


எலுமிச்சம்பழ ரசத்திலோ அல்லது கொடுவேலி வேர் 

கஷாயத்திலோ ஊரவைத்து உலர்த்தச் சுத்தியாகும் . 


51. மிளகு 


பின்பு வறுத் 


புளித்த மோரில் 3 நாழி ஊரவைக்கவும் . 

துக்கொள்ளவும் . 


52. யானைத் திப்பிலி 


காடியில் 1 ஜாமம் பாவனை செய்யவும் . 


53. முசுட்டை விதை 


மல்லிகைச் சாற்றில் ஊரவைக்கவும் . 


54. சுக்கு சுத்தி 


சுண்ணாம்பு பூசி உலர்த்தவும் . 


55. ஓமம் 
சுண்ணாம்பு நீரில் போட்டு 1 ஜாமம் வெயிலில் வைக்க 

வும் . 


277 


56. பால் 

சிறு காஞ்சோறி வேர் போட்டுக் காய்ச்சச் சுத்தியாகும் . 


57. பிடலவணம் 

மோரில் ஊறவைக்கவும் . 


58. காஞ்சலவணம் 
புளி இலைச்சாற்றில் ஊரவைத்து உலரவைக்கவும் . பின்பு 

வறுத்து உபயோகிக்கவும் . 


59. குங்கிலிய சுத்தி 
வேம்பு , கண்டங்கத்திரி , சீந்தில் , ஆடாதோடை , 
புடல் இவற்றை 

8 . படி 

நீரிட்டு 2 படியாகக் காய்ச்சிய 
கஷாயத்தை , ஒரு அகன்ற சட்டியில் விட்டு வேடு 
கட்டி அதன்மேல் குங்கிலியத்தை வைத்து , அடுப்பில் 
கொதிக்கவைத்து , குங்கிலியம் மெழுகு பதமானதம் 
இறக்கி , அக்கஷாயத்திலேயே அலம்பி எடுத்துக் 
கொள்ளச் சுத்தியாகும் . 


60. சேராங் கொட்டை சுத்தி 


ஜலத்தில் செம்மண் இட்டு சேற்றொருனாளேவூரில் 
மலத்து கோணிதனிலே தேய்த்து மாசறகழுவசுத்தி 
பலத்தினை சுன்னனீரில் பாச்சியோர் நாளே வூரில் 

அழுத்தி காத்துவர சுத்தியாகுஞ் சேங்கொட்டை தானே . 
( இ - ள் ) செம்மண்ணைக் கொண்டுவந்து , தண்ணீரில் கரைத்து , 
அதில் மூக்கு வெட்டிய சேராங்கொட்டைகளை ஒரு 
ஊரவைக்கவும் . மறுநாள் அவைகளை 

ஒரு 
அழுக்குச் சாக்கில் கட்டி , நன்றாக எண்ணெய் சத்து 
நீங்கும் வரை உராய்ந்து , கழுவியபின் , அக்கொட்டை 
களைச் சுண்ணாம்புத் தண்ணீரிலிட்டு , ஒரு நாள் ஊர 
வைக்கவும் . பின்பு அவைகளைத் துடைத்து வைக்கச் 
சுத்தியாகும் . 


நாள் 


278 


சுத்தியந்திர வகை 


61. டோலா யந்திரம் 


சுத்தமாக்க வேண்டிய சாமானை , துணியிலிட்டு 

முடிந்து , அதன் மேல் ஒரு நூலைக் கட்டி விடவும் . 
ஒரு புதுச் சட்டியை எடுத்து , அதில் வேண்டிய திர 
வத்தை விட்டுச் சட்டியின் வாய் புகாவண்ணம் 
ஒரு 
குச்சியை இ அதன் நடுவே கிழியின் நூலைக் 
கட்டி , அக்கிழி அந்த திரவத்துக்குள் நன்றாக மூழ்கி 
இருக்கும்படி தொங்கவிடவும் . பின்பு இதை , அடுப் 
பின் மீதேற்றித் திரவத்தை கொதிக்கச் செய்தால் 
துணியிலுள்ள சரக்கு சுத்தியாகும் . இதுதான் 
டோலாயந்திரம் , 

N- சிறுமூட்டை 


62 . 


அத . பாதன யந்திரம் 


ஒரு சதுரமான குழியை வெட்டி , அதில் ஒரு சட்டியை 

வைத்து , அதில் வேண்டிய திரவத்தை விட்டு, அச் 
சட்டியின் வாயை ஒரு மெல்லிய துணியால் கட்டி , 
அதில் வேண்டிய சரக்கை வைத்து , அச்சட்டி வாய்க் 
குப் பொருத்தமான வாயுள்ள இன்னொரு சட்டியை 
அதன்மேல் கவிழ்த்துச் சீலை மண் செய்யவும் , இப் 
போது மேல் சட்டியைச் சுற்றிலும் வராட்டி அடுக்கி 
தீமூட்டவும் . . இதனால் சட்டிக்குள்ளிருக்கும் வஸ்து 
உருகி சட்டியின் அடியிலிருக்கும் திரவத்தில் விழுந்து 
சுத்தியாகும் . 


அனுபந்தம் -3 


சரக்குகளின் பெயரகராதி 


அனுபந் 
சரக்குகளின் 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


1 


அகத்தி 


112 , 223 


அகஸ்த்ய 
Agastya 


2 


அகில் கட்டை 


161 


அகரு 
Agaru 


3 


அட்டுப்பு 


ខ្លះ 


பிடா லவணம் 
Bida Layanam 


அதிமதுரம் 


157 


யஷ்டிமது 
Yashtimadhu 


அதிவிடையம் 


158 


அதி விஷா 
Athivisha 


6 


அப்பக் கோவை 


141 


பிம்ப் 
Bimbi 


அப்பிரகம் 


271 


அப்ரக 
Abhraka 


8 


அபினி 


160 


அஹிபேனம் 
Ahiphenam 


அமுக்குரா 


140 . 


அஸ்வகந்தா 
Aswagandha 


10 


அரசு 


94 


அஸ்வத்த 
Aswa tha 


தம் 3 . 
பெயரகராதி 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


அவிஸே 
Avise 


அகதி 
Agathi 


Agati 
grandiflora 


Sesbenia 
grandiflora 


அகரு 
Agaru 


அகரு 
Agaru 


Aquilaria 
Agallocha 


Eagle- wood 


Black Salt 


சுரேகார உப்பு கடிலா நோனே 
Suraykara Katila Nonay 
Uppu 


அதிமதுரமூ 
Athimadhura 
mu 


ஜட்டிமத , மூல் Glycyrrhizae 
ஹட்டி 

Radix or 
Jattiy Mada , glabra 
Moola Hatty 


Indian Liquo 
rice 


. 


அதிவாசா 
Athivasa 


அதீஸ் 
Athisa 


Indian Atees 


Aconitum 
Hetero 
phyllum 


கந்தூரி, 


தொண்டா , 
காகிதொண் 


Coccinia 
Indica 


Cephalandra 
Indica 


குலகாங்க 
Kandhuri , 
Gulakangha 


Donda, kaki 
dhonda 


Mica 


அப்ரக. 
Abhraka 


Talc -Glimmer 


அப்ரக 
Abhraka 


அபீம் 


நல்லமந்தூ 
Nalla mandhu Aphyoon 


Opium 


Poppy 


பென்னேரு, 


Winter cherry 


அசகந்த 
Asagandha 


Withania or 
Physalis 
Somnifera 


பில்லி 
அண்ட்ரா 
Pennaru , Pilli 
Andra 


ராவி செட்டு 
Ravi chattu 


பீபர, பீபல 


விருக்ஷ 


Ficus 
Religiosa 


Poplar leaved 
Fig tree , 
Popul tree 


Peepara , Pee 
pala Vruksha 


36 


282 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


11 


அரேணுகம் 


159 


ரேணுகா 
Renuka 


12 


அவுரி 


1 


Neeli 


13 


அழிஞ்சில் 


அங்கோல 
Ankola 


14 


அன்ன பேதி 


காளீஸ 
Kaseesa - 


15 


ஆகாச கருடன் 


46 . 


மஹா மூலம் 
Maha moolam 


16 


ஆடு தீண்டா பாளை | 44 


அஜாஸ்பர்சா 
Ajasparsa 


17 


ஆட்டாங் கொடி 


2 


ஸோமவல்லி 
Somavalli 


18 


ஆதண்டை 


45 


19 


ஆயில்ய மரம் 


95 


பூதீக 
Poothika 


20 


ஆவாரை 


43, 3 


ஆஹூலி, தல்போ 

டகம் 
Ahuli , Thalapota 
kam 


21 


இஞ்ஜி 


113 


ஆர்த்ரகம் 


Ardrakam 


283 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


ரேணுகா 
Renuka 


Vitex Speciosa 


நீலி செட்டு 
Neeli chettu 


நீல , லீல 
Neela , Leela 


Indigofera 
Cordiflora 


Indigo plant 


டேயரா , 
டேரா 


ஊடுகா , 
அங்கோலமூ 
Uduga, 
Ankolamu 


Alangium 
Lamerkii or 
Decapetaium 


Sage leaved 
Alangium 


Dera , Teral 


| அன்ன பேதி 
Annabedi 


காளீஸ 
Kaseesa 


Ferrus 
Sulphus 


Sulphate of 
Iron 


Bryonia 
Epigoea 


Bryoms 


or முரு 


நாகதொண்டா ராக்ஷஸ 

கட்டா 
தொண்டா Rakshas 
Nagadonda or Ghadda 
Murudonda 


கந்தாண் 
Gandan 


Aristolochia 
Bracteata 


Indian 
Birthwort 


காடுதே கட 
பாகு 
Gadude Gada 
paraku 


ஸோமவல்லி 
Somavalli 


ஸோம 
Soma 


Psoralia 
corylifolia 


Esculent 
Flacourtia 


Horrida 


ஆரூதோண்டா 
Arudonda 


Capporis 
Zeylanica 


தங்கே 
Thangedu 


தர்வட் , தர்வர் Cassia 
Tharvat, 

auriculata 
Tharvar 


Tenner s 
Cassia 


Green Ginger 


அல்ல 
Allamu 


Zingiber 
officinalis 


Ardrak 


284 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


நம்பர் 


இரும்பு 


254 


கிருஷ்ண லௌ ஹ, 
Or அயஹ 
Krishna Loha , 
Ayah 


23 


இலந்தை 


96 , 48 


பதரி, கோல 
Badari , Kola 


24 


இந்துப்பு 


276 


சைந்தவம் 
Saindhavam 


25 


இலுப்பை 


242 


மதூக 
Madhooka 


26 


இலைக்கள்ளி 


ஸ்நு ஹீபத்ர 
Snubii Pathra 


இள நீர் 


231 


நாரிகேளோதகம் 
Narikelodakam 


28 


உவர்மண் உப்பு 


288 


ஒளத்பிதலவணம் 
Oudbhida Lavanam 


29 


ஊமத்தை 


114,5,155 


தத்தூர 
Dhattoora 


30 


எருக்கு 


49,116,136,6 , 
97 


அர்க்க 
Arka 


31 


எலுமிச்சை 


115,324 


நிம்பூக , ஜம்பீர 
Nimbooka , 
Jambeera, 


28.5 


ஹிந்திப்பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் - 


உருதுப் பெயர் 


லோ ஹ , 


Iron 


இனுமூ 
Inumu 


Ferrum 
இச்பாத் , 
காளலௌஹ், 
போலாத் 
Loha , Ispath , 
Kalaloh,, 
Polad 


ரேகு 
Reghu 


Zizyphus 
Juguba 


The Jujuba 
tree 


Bar 


Rock Salt 


இந்துப்பு 
Indhuppu 


சைந்தா நோனா Sodium 
Sainda Nona 

Chloride 


இப்பசெட்டு , 
பின்ன இப்பா 
Ippa chettu ,, 
Pinna Ippa 


மஹு ஹா 

( வா ) 
Mahuaa- ( Va ) 


Bassia 
Latifolia 


Mowa tree 
Ellopa tree 


ஆகுஜெமேடு 
Aku Jemedu 


தூ ஹர் 
Thuhar 


Euphorbia 
Nivalia 


Common 
Milk Hedge 


டெங்காயாநீளு நாரியல் 
Tenkaya Neelu Nariya ) 


Cocos Nucifera Tender Co 

conut Water 


Pot. Nitras 


Nitre Salt 

Petre 


விடுலு பஸ்மமூ சூர்யாகார , 
Vitlu 

சோரா , ரேச் 
Basmamu 

கவா , வாஜி 
Suryakhara, 
Sora , Resgava, 
Vaji 


உம்மெத்தா 
Ummaththa 


Datura Alba 


ததூரா 
Dathura 


Datura , 
Thorn apple 


Mudar 


ஜில்லேடு 
செட்டு 
Jilledu Chettu 


Calotropis 
Gigantea 


Aak 


Lemon 


நிம்ம 
Nimma 


நிம்பூ , லைமு 
Nimbu , Limu 


Citrus acida 
Citrus 

Limonum 


286 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


எள்ளு 


230,241 


தில 
Thila 


ஏலக்காய் 


163 


ஸ்தூல ஏலா 
ஸூக்ஷ்ம ஏலா 
Sthula , Ela ,, 
Sookshrna Ela ,, 


ஓமம் 


163 


அஜமோத 
Ajamoda 


35 


கச்சோலம் 


173 


கச்சூர , சடீ 
Kachura , Satee 


36 


கஞ்சா 


167 


விஜயா , கஞ்ஜா, 

பங்கா 
Vijaya , Ganja ,, 
Bhanga 


37 


கடலுப்பு 


277 


சாமுத்திர லவணம் 
Samudra Lavanam 


38 


கடுகு 


164 


சர்ஷப 


Sarshapa ) 


39 


கடுகு ரோகிணி 


165 


கடுரோஹிணி 
Katurohini 


40 


கடுக்காய் 


166 


ஹரீதகி , அபயா 
Harithaki , Abhaya 


287 


தெலுங்குப் 
பெயர் 


ஹிந்திப் பெயர் 

அல்லது 
உருதுப் பெயர் 


லத்தீன் 


ஆங்கிலம் 


நுவலு 
Nuvulu 


தீள் 
Thil 


Sesamum 

Indicum 


Gingeli 
seeds 


ஏலகுலு ,, ஏல படி ஏலாயச்சி , Amomum 
காய வித்துலு சோட்ட . 

Suvulatem 
Elakulu , Ela ஏலாயச்சி Eletaria 
kaya Vithulu Badi Elayachi, cardamomum 

Chotta 

Elayachi 


Lesser card 

omom 
Cardamom 
Seeds 


ஓமமூ 
Omamu 


Bishops- . 
weed 


அஜ்மோத் , 
அஜ்வாயன் 
Ajmod , 

Ajwayan 


Carum 
copticum 
(( Ptychotis ) 
Ajowan 


கிச்சிலிகட்டலு கசூர், ஹல் தீ 
Kichili 

Kashoora , 
Gaddalu 

Haldi 


Curcuma 
Zedoary 


Long 
Zedoary 


Indian Hemp 


கஞ்சாயி 
Ganjayi 


Cannabis 
Sativa 


பாங்கு , பங்க , 
காஞ்சா 
Bhangh , Bang 
Ganja 


Common Salt 


உப்பூ 
Uppu 


ஸமுத்ர 

Sodii 
நோணம் , chloridum ,, 
பாங்கர் 

Sodii Muras 
Samudra Non - I 
neh , Panga 


நல்ல ஆவா லூ 
Nalla Aavalu 


ராயன் 


Sinapis Nigroe Mustard 
Semina 

Seeds 


Rayan 


Hellebore 


கடுகரோ ஹிணி குட்கி 
Katukarohini Kutki 


Picrorrhiza 
Kurroa 


கரக்காயா 
Karakkaya 


ஹரட் , 


Terminalia 
chebula 


Myrobalam 
chebula 


பைலி ஹாரா 
Halad ,, 
Paili Hara 


288 


--- 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கி தருப் பெயர் 


41 


கடுக்காய் பிஞ்சு 


166 


பால ஹரீதகி 
Bala Harithaki 


கண்டங்கத்திரி 


51 , 225,61,146 கண்டகாரி , 

நீதிக்திகா 
Kantakari, 
Nidigdhika 


43 . 


கண்டத் திப்பிலி 


168,146 


பிப்பலி மூல 


Pippali Moola 


கத்திரி 


வார் தாகி 
Varthaki 


கரிசலாங்காணி 


118 


பிருங்கராஜ , 
மார்க்கவ 
Bhringaraja , 
Markava 


46 


கரிய போளம் 


171 


கன்யா ஸாரம் 
Kanya Saram 


கரியுப்பு 


279 


சாமுத்ரம் 
Samudram 


48 


கருங் கோழி 


251 


கிருஷ்ண குக்குட 
Krishna Kukuta 


கருஞ்சீரகம் 


169 


கிருஷ்ண ஜீரக , 
உப குஞ்சிகா 
Krishna Jooraka , 
Upakunchika 


289 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உகுதுப் பெயர் 


Do. 


சிட்டி கரகாயா பல் ஹர் . 
Chitti karkaya ஜாஞ்ஜி ஹர் 

Bal Har , 
Janji Har 


Do. 
(( Tender ) 


நேல முலக , 


Wild eggs 


கட்ரி , கடேலி 
Katri , Kateli 


Solanum 
Jacquini 


plant 


வாகுடு 
Nela 

Mulaka, 
Vakudu 


Piper Root 


பிப்பலீ மூலம் பேல் பேலய , Chavica Rox . 
Pippali Moola மோத் , பீபரா burghii ; piper 
மூல 

officinarum 
Pael Pelaya , 
Moth , Pe & pa 
ra moola 


Brinjal 


வங்காய 
Venkaya 


பண்டா , 
பைங்கன் 
Bhanta , 
Baingan 


Solanum 
Melongena 


குண்ட கலி 


Elcipta 
Prostata 


Traning 
Eclipta 


ஜேரூ 


Kunta Gala 
jeru 


பாங்கரா , 

மகரையா 
Bhangara ,, 
Magaraya 


Aloe Litoralis 


Small Aloes 


f 


சின்ன 
களபந்த 
Chinna 
Kalabanda 


சோட்டா 
கனவர் 
Chota 
Kanwar 


உப்பூ 
Uppu 


ஸமுத்ர நோநா Sodium 
Samudra 

Chloride 
Nonna 


Common 
Salt 


Black Cock 


நல்ல கோடீ 
Nalla Kodi 


கால முர்கி 
Khala Murghi 


Nigella Sativa Black cumin , 

Small Tennol 


நல்ல ஜிலகரா ஸ்யாஹ்ஜீரா, 
Nalla 

காள // ஜீரா 
Joolakara Syahi Teera, 

Kala Joera 
37 


290 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 


நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


50 


கருணைக்கிழங்கு 


142 


ஸரண 
Soorana 


51 


கருநொச்சி 


7,119 


நிர்குண்டீ 
Nirgundi 


2 


52 


கருவேலங் 


9 


கொழுந்து 


பபூல , பர்பூர 
Baboola , 
Barboora 


53 . 


கருவேப்பிலை 


8 


காளசாகம் , 

கைடர்யம் 
Kala sakam 
Kaidaryam 


கல்கண்டு 


289 


சிதோ பலம் , 

மினாண்டீ 
Sithopalam , 
Meenandi 


55 


கல் மதம் 


255 


சிலாஜது 


Silajatu 


56 


கல்லுப்பு 


278 


கழற்சிக் கொடி 


11,50,152 


வச்ர பீஜ , குபே 
ராக்ஷி , லதாக 

ரஞ்ஜ 
Vajrabeeja, 
Kuberakshi 
Lathakaranja 


58 


களிப்பாக்கு 


172 


பூக , க்ரமுகம் 
Pooga , Kramukal 


59 


கள்ளி 


10,98-117,138 


ஸ்நுஹீ 
Snuliec 


291 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


Typhoniam 


கந்த கட்டா ஸு ரண் , 
Ganda Ghadda ஜமீகந்த் 

Sooran , Jameel 
Kand 


Amorpho, 

phallus 
Paniculatus ,, 


தெல்ல வாவிலி 
Thella Vavili 


சம் ஹாலு , 
மேவுடி 
Samhalu ,, 
Mevudi 


vitex Negundo Five leaved 

chaste trea 


காள் பபூள 


நல்ல தும்மா 
Nalla 
Thumma 


Acacia 
Arabica 


Acacia tree , 
Gum Arabic 


Kala baboola 


மீடானீம் , 


Curry - leaf 


Murraya 
Konigii 


கரிவேப்ப 
செட்டு 
Kariveppa 
Chettu 


வரசங்க் 


Meeta Neem , 
Varsang 


Sugar - Candy 


படிக பெல்லமு , மிசிரி, 

Saooharum . 
Patike 

கடிசாக்ர purification 
Bellamu 

Misiri, Kadi 
Sakra 


Asphalt 


சிலா ஜித் 
Silajit 


சிலா ஜித் 
Silajit 


Asphaltum 
punjabinum 


கச்சகாயு 
Gachakaya 


Caesalpinia 
Bonducella 


Bonduc Nut , 
Molucca bean 


கரஞ்ஜவா , 
ஸகரகோடா 
Karanjva , 
Sagarkota 


Areoa catechu 


போக செக்கா சிகினி சுபாரி 
Pooka Chekka Chikni Supari 


Boiled tender 
araca Nut 


Milk hedge 


ஜெமூடு , 

தூ ஹர் , 
காடஜெமூடூ 

ஸே ஹுண்ட் 
Jemedu , Thuhar, 
Kada Jameda Sehund 


Euphorbia 

Tirucalli 
Euphorbia 
Trigona 


292 


கம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸடீஸ்கிருதப் பெயர் 


80 


170 


கற்கட சிங்கி 


கற்கடசிருங்கி 
Karkata Sringi 


61 


கற்றாழை 


குமாரி, 
க்ருஹ கன்ய 


Kumari,, 
Grihakanya 


62 


கஸ்தூரி 


252 


கஸ்தூரி 
Kastoori 


63 


காசுக்கட்டி 


175 


கதிரஸார 
Khadirasara 


64 


காச்சுப்பு 


65 


காடி 


250 


சுக்ர 
Chukra 


66 


காட்டாமணக்கு 


52,120,153 


பவதை ரண்ட 
Pavathairanda 


| 


87 


காட்டுக் கருணை 


142 


வனள ரண 
Vanasoorana 


காந்தம் 


256 


காந்த லோ ம 
Kantha Loha 


69 


காய் வேளை 


53 


சரபுங்கா 
Sara punkha 


2931 


தெலுங்குப் 
பெயர் 


ஹிந்திப் பெயர் 

அல்லது 
உருதுப் பெயர் 


லத்தீன் 


ஆங்கிலம் 


The galls 


கற்கட ச்ருங்கி காகட் சிங்கி 
Karkata 

Kakat Singi 
Sringi 


Rhus 
Succedanea 
Pistacia 
intageirrima 


கள பந்த , 
Kalabanda ,, 


கீகுவார் 
Glikuvar 


Aloe 
Perfoliata 


Indian aloes 


Moschii 


Musk 


கஸ்தூரி 
Kasthuri 


கஸ்தூரா 
Kastoora 


Catechu 


காசு , 

கவிரே கைர்ஸார் , 
Kachu , Kavire ) கய்யா 

Kairsar , 
Kayya 


Catechu 
Extractum 


Venegar 


காடி , புலுபு சூகா 
Kadi , Pulupu | Chooka 


பேபாலம் , 


ஜாங்கி 


Jatropha 
Curcus 


English Physic 
Nut 


அடவி 


அரண்டி 
Janghi 
Arandi 


ஆமுதமு 
Papalam , 
Adavi 
Amudamu 


அடவி கந்த 

கட்டா 
Adavi Kanda 
Gadda 


வாரா ஹி கந்த | Dracontium 
Varahi Kand Polyphylļum 

Tacca 
Pinnatifida 


Wild 
Amorpho 

phallus 


வகம் 


Magnet 


காந்த லோஹா காந்த லோ ஹ 
Kaantha loha Kaantha Loha 


வெம்பலீ 
Vempali 


சர்போங்கா 
Saraponka 


Tephrosia 
Purpurea 


Purple 
Tephrosiaoa 


294 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


70 


காரியம் 


257 


n ஸக 


Seesaka 


71 


174 


கார் போகு 
( ஆட்டாங்கொடி 
யைப் பார்க்க ) 


பாகுசி 
+ Bauchi 


72 


கிட்டான் 


258 


லோஹ கிட்டம் , 

மண்டூர 
Loha Kittain , 
Mandoora 


73 


கிராம்பு 


176 


லவங்க 
Lavanga 


குக்கில் 


177 


குக்கலு 
Guggulu 


75 


குப்பைமேனி 


121 


அதிமஞ்சரி, 

அரித்தாமஞ்சரி 
Athimanjari, 
Arithamanjari 


76 


குரசாணி ஓமம் 


178 


பாரஸீக யவானி 
Paraseeka Yavani 


27 


கூகைநீர் 


179 


துகா, தவக்ஷரி 
Thuga, 
Thavaksheeri 


78 


கூந்தல் பனை 


சங்கர் ஜடா , 
ஹிந்தாள , 
Sankar Jata , 
Hinthala 


295 


தெலுங்குப் 
பெயர் 


ஹிந்திப் பெயர் 

அல்லது 
உருதுப் பெயர் 


லத்தீன் 


ஆங்கிலம் 


n ஸமு 


Plumbum 


Lead 


n ஸ் 
Sees 


Seesamu 


பாவஞ்சி 


பாபச்சி , பகுடி | Psoralia 
Babchi, 

Corylifolia 
Bakudi 


Eusculant 
Flacaurtia 


வித்துலு , 


காருகச்ச 
Bhavanchi 
Viththulu , 
Karugajja 


Iron ore 


இனுபசிட்டெமு மண்டூர , கிட்டி | Ferro Ferric 
Inupachittemi Mandoora , Oxide 

Kitti 


லவங்காலு 
Lavangalu 


லோங்க , 
லௌங்க 
Longa , Lounga 


Caryophyllum Cloves 
auromaticus 


குக்கிலமு 
Guggilamu 


Indian 
Dellium 


குகர் , கூகள் 

Balsam 
Gugar , Gookal odenron 

Roxburghii 
or Mukul 


குப்பெண்ட 
Kuppenta 


குப்பி 


Acalipha 
Indica 


Kuppi 


Indian 
acalipha , 
Cat s Struggle 


Hyoscyamus 
Niger 


Henbena 
Seeds 


குரசானி ஓமமூ குர்சானி 
Kurosani 

அஜவாயன 
Omamu Kursani 

Ajwayan 


தவாகீர் 


Arrow Root 


Curcum 
augustifolia 


Thavakeer 


கொண்ட 


மரி . 
Mari 


Caryota 
Urons 


Sago - Palm 


. 


Konda Jilugu , 
சிரக்தாடு 
Girakathadu 


296 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 

ஸமஸ்கிருதப் பெயர் 


நம்பர் 


79 


கொடி வேலி 


54,100,124 


சித்ரகம் 
Chithraka 


80 


கொட்டை கரந்தை 13 


முண்டி 
Mundi 


81 


கொள்ளு 


180 


குலுத்த 
Kuluththa 


82 


கொன்றை 


55,99 


ஆரக்வத 
Aragvadha 


83 


கோரோசனை 


253 


கோரோசனா 
Gorochana 


84 


கோஷ்டம் 


181 


குஷ்ட 
Kushta 


85 


சகஸ்ரவேதி 


239,15 


அம்லவேதஸம் 
Amla Vethagam 


86 


சங்கன் 


56,226 


Kundali 
குண்டலி 


87 


சங்கக்ஷாரம் 


சங்க க்ஷார 


Sanka kshara 


88 


சங்கு 


259 


சங்க 
Sankha 


89 


சண்பகப்பூ 


185 


சம்பக 
Champaka 


297 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


சித்ர மூலமு 
Chithra 
moolamu 


சீதா சித்ரக் 
Chitha 
chithrak 


Plumbago 
Zeylanica 


Ceylon Lead 
wort 


பொட்டஸரமு கோரக்முண்டி Sphooranthus | Indian Globe 
Bodda Saramu Gorak Mundi Indicus or Thistle 

Hirtus 


Horse gram 


உலவலு 
Ulavalu 


குல்தீ 
Kulthee 


Dolichos 
biflorus 


ரேல காயலு 
Rela Kayalu 


அமல்தாஸ் 
Amalthas 


Cassia 
Fistula 


Indian 
Ladurnam 
Pudding 
Pipe Tree 


Bostorum 


கோரோசனமு கௌலோசன் 
Gerochanamu Goulochan 


Gole - stone ,, 
Bezora 


Costus Root 


கூட 
Koota 


சங்கல்வ 
கோஷ்டு 
Sangalva 
Koshtu 


Sassurea 
Lappa 


புல்ல ப்ரப்ப 
Pulla prabba 


அம்லவேந்த் 
Amla Venth 


Acido Zeyfolia Cominon Soral 


தெல்ல உப்பி காலாங்குர் 
Thella Uppi காமை 

Kalankur 
Kamai 


Azima 
Tetra.canta , 
Monetia 
Barleriados 


சங்கக்ஷாரமு 

சங்க க்ஷார் 
Sanka kshramu Sanka kshar 


Conch 


சங்கமு 
Sankhamu 


லோடாசங்க 
Lota Sankha 


சம்பகமு 

சம்பா , சம்பக் | Michelia 
Gbatnpakamu | Chanpa , champaka 

Champak 


Yellow 
champaka 


298 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


90 


சதுரக்கள்ளி 


14,137 


வஜ்ரகண்டக , 
வஜ்ர துண்டீ 
Vajrakantaka , 
Vajra Thundi 


91 


சத்திக்ஷாரம் 


281 


ஸர் ஜி க்ஷாரம் 
Sarji ksharam 


92 


சந்தணம் 


182 


சந்தன , ஸ்ரீகண்ட 
Chandana, 
Srikanta 


93 


சர்க்கரை 


290 


சர்க்கரா , ஸிதா 
Sarkara , Sitha 


94 


சதகுப்பை 


183 


சதாஹ்வா, 

சதபுஷ்பா 
Sathahwa , 
Sathapushpa 


95 


சவுக்காரம் 


280 


36 


சவுட்டுப்பு 
(உவர்மண் உப்பு ) 


ஊ ஷர , ரோமக 
Ooshara, Romaka 


97 


சவ்யம் 


184 


சவ்யம் 
Chavyamn 


98 


சாதிக்காய் 


186 


ஜாதீபலம் 


Jatheephalam 


99 


சாதிப்பத்திரி 


187 


ஜாதீபத்ரீ 
Jathipathram 


100) 


சாரணை 


57 


புனர்னவா 
Punurnava 


299 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


ஸே ஹுண்ட் 
Sehund 


Euphorbia 

antiquorum 


பொந்த 
ஜெமுடு 
Bontha 
Jemudu 


- 
~ 


ஸஜ்ஜீ 
Sajgt 


Ashes of sal 
tree 


ஸர்ஜிகா 
க்ஷாரமு 
Sarjika 
ksharamu 


Sandalwood 


கந்தபுசக்க 
Gandapu 
chekka 


சந்தன் 
Chandan 


Santalum 
album 


Saccharum 


Sugar 


பஞ்சதாரா 
Panchadara 


சினி , சக்கர் 
Chini , Sakkar 


Dill seed 


ஸோயா 
Soya ,, 


Anetum 
graveoloyens 


சதாபா , 

சதகுப்பீ 
Sathapa, 
Sathakuppi 


சவுட்டுப்பு 
Chavụttappu 


காரீநோன 
Khareenona 


சவ்யமு 
Chavyamu 


சவ்யம் 
Chavya 


Chavica Rox- Aye Piper 
burghii 

chava 


ஜாஜிகாயா 


Nut - meg 


ஜாய பல் 


Myristica 
Officinalis 


Jajikaya 


Jaey Phal 


ஜாபத்ரி 
Japathri 


ஜாவித்ரீ 
Javitkri 


Myristica 
Fragrang 


Mada ) 
( Arillus of 
the Nut ) 


தெல்ல 


விஷகபர் 
Vishakaphar 


Trianthema 
Pentandra 

or 
decandra 


Spreading 
Hogweed 


கலிஜேரு 


( Thella 
galijeru ) 


300 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


101 


சிஞ்சாக்ஷாரம் 


சிஞ்சாக்ஷாரம் 
Chincha Ksharam 


100 


சிவகரந்தை 


16,125 


ஹபஷா 
Hapusha 


103 


சிவதை 


58 


த்ரிவ்ருத் 
Trivruth 


104 


சிறுகுரிஞ்சான் 


60 


மேஷ ச்ரிங்கி 
Mesha sringi 


105 


சிறு தேக்கு 


188 


பார்ங்கி 
Bharngi 


106 


சிறு நாகப்பூ 


189 


நாககேஸரம் 
Naga kesaram 


107 


சிற்றரத்தை 


190 


ராஸ்னா 
Rasna 


108 


சிற்றாமணக்கு 


151,240,59 


ஏ ரண்டம் 
Erandą 


109 சீந்தில் கொடி 


17,62 


குடுசி 


Gudoochi 


9 


1110 


சீந்தில் சர்க்கரை 


193 


குடூசி ஸத்வம் 
Gudoochi Satwam 


301 


தெலுங்குப் 
பெயர் 


ஹிந்திப் பெயர் 

அல்லது 
உருதுப் பெயர் 


லத்தீன் 


ஆங்கிலம் 


இம்லி க்ஷார் 
1mli kahar 


Tamaridus 
Indica 


Tamarind Ash 


சிந்த செட்டு 

க்ஷார 
chinthaku 
chettu 
Kshara 


போட தரமு 
Bodatharamu 


காக்ரோந்தா 
Kakronda 


Sphoeranthus 
Zeylanicus 


தெகட 
Tegada 


நஸோதர் 
Nasothar 


Ipomea 
Turpethum 


Turpeth Root 
( Rhubarb ) 


பொத பத்ர 
( புட்ல ) 
Poda pathra 
( Putla ) 


மேடாசீங்கி 
Medaaseengi 


Gyn : nema 
Sylvester 


கண்டு பாரங்கி பாரங்கி 
Gantu 

Barangi 
Bharangi 


Clerodendron 
Serratum 


Mogua Ferrea 


நாககேஸரம் நாக கேஸரம் 
Naga kesaram Naga kesaram . 


Ochrocarpus 
longifollius 


ஸன்ன ராஷ்ட் ராஸ்னா, 
ரமு 
Sanna 

Rasna , 
Rashtramu Rahsani 


Vandae Rox . 
burghii 


Lesser 
galangal 


ரஹ்ஸனி 


அரண்ட 
Aranda 


Ricinus 
Communis 


Caster plant 


சிட்டா முதபு 

செட்டு 
Chittha 
mudapu 
chettu 


திப்ப - தீக 

கிலோய் 
Thippa Thiga | Giloy 


Tinog pora 
Cordifolia 


Heart leaved 
Moon seed 


கிலோய் ஸத்வ 


[ o . 


To . 


திப்ப 
தீகஸத்து 
Thippa Thega 
Sathu 


Giloy Satwa 


3102 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


111 


சீரகம் 


191 


ஜீரகம் 


Jeerakam 


112 


சீனாக்காரம் 


282 


* ஸ்படிக 
Sphatiki 


113 


சுக்கு 


193 


சுண்டி 
Sunthi 


சுரை 


234 


அலாபு 
Alaa bu 


115 


செங்கதாரி 


63 


116 


செந்நாயுருவி 


21 


ரக்த அபாமார்க் 
Raktha Apa marga 


117 


செம்முருங்கை 


22 


ரக்த சிக்கு 
Raktha Sigru 


118 


செம்முள்ளி 


31 . 


119 


சேராங்கொட்டை 


194 


பல்லா தகம் 
Bhallathakam 


120 


சோகி 


283 


வராடிகா 
Varatika 


121 


தகரக்ஷாரம் 


சக்ரமர தக்ஷாரம் 
Chakramarda 

ksharam 


132 


தங்கம் 


260 


ஸ்வர்ண 
Swarna 


தண்ணீர்விட்டான் | 126,141 


சதாவரி 
Sathavari 


303 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


ஜீரா 


ஜீலகார 
Gila karra 


Cumin seeds 


Zira 


Cuminum 
Cyminum 


படிக 
Patike 


பட்கர் 
Phatkari 


Alum 


ஸொன்டி 
Sonti 


சோன்ட் 
Sonth 


Zingiber 
Officinalis 


Dried ginger 


Bottle Gourd 


ஸொரதீகே 
Sorateega 


கட்வீ , 
Kadvi 


Lagenaria 
Vulgaris 


எர்ர 


லால் ஓங்கா , 

சிர்சிரா 
Lalonga , 
chirchira 


Achyranthus 
Laparia 


Red Prickly 
ohaff 


உத்தரேணி 
Erra 
Uthareni 


எர்ர முனக 
Erra Munaga 


லால் ஸஹஜன் Moringa Ptery / Red Drum 
Lal Sahajan gosperma stick.tree 


ஜீடிகிஞ்சலு 
Jeedi ginjalu 


பிலாவா 
Bhilawa 


Someoarpus 
anacardium 


Marking Nut 


கவ்வலு 


Cowries 


கௌடீ 
Koudi 


Gavvalu 


தகிரிஸ 

க்ஷாரமு 
Tagirisa 
Ksha.ramu 


சகுண்டக்ஷார் | Cassia Tora 
Chakanda 
kshar 


Aurum 


Gold 


பங்காரு 
Bhangaru 


ஸோனா 
Sona 


பில்லி பீசரா 

சதாவரி 
Pilli peechara Satavari 


Asperagus 

adscendens 
, gonodoclodos 

Ruco ! MOSIS 


13 


304 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


124 ) 


தயிர் 


246 


Dhadhi 


125 


தாமரை 


145 . 


கமலம் 
Kanalam 


126 


தாம்ரம் 


261 


தாம்ரம் 
Thamram 


127 


தாழை 


18 


கேதகீ 
Kethaki 


128 


தாளகம் 


262 


ஹரிதாளம் 
Harithalam 


129 


தாளீசபத்திரி 


196 


தாளீஸபத்ர 
Thaleosapathra 


130 


தான்றிக்காய் 


195 


விபீதகீ 


Vibeetaki 


131 


திப்பிலி 


197 


பிப்பலீ 
Pippali 


132 


துத்தநாகம் 


264 


ஜஸ்த 
Jasada 


133 


தும்பை 


64 


த்ரோண புஷ்பீ 
Drona Pushpi 


134 


துரிசு 


263 


மயூர துத்தம் 
Mayura thutham 


135 


துளசி 


19 


துளஸீ 


Thulasi 


305 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 


Curdled Milk 


Curd 


பெருகு 
Perugu 


தஹீ 
Dhahee 


Lotus 


பத்மமு 
Padmamu 


கமல் 
Kamal 


Nelumbium 
Speciosum 


தாம்பா 
Thamba 


Cuprum 


Copper 


Raagi 


மொகலி 
Mogali 


கேவ்டா 
Kevda 


Pandanus 

Fascicularis 
Odoratessi . 

mus 


Fragrant 
Screw Pine 


12 


ஹரிதளமு 
Haridalamu 


ஹரிதாள் 
Harithal 


Orpiment 


Yellow 
Sulphuret 
of Arsenic 


தாளீஸபத்ரமு தாளீ ஸபத்ர 
Thaleesa Thaleesa 
Pathramu 

pathra 


Flacourtia 
Cataphracta 


Many Spiked 
Flacourtia 


Terminatia 
Belerica 


தான்ற காயா பைரா , 
Thaura kaya பஹேடா 

Bhairah , 
Baheda 


Beleric 
Myrobalans 


பிப்பள்ளு 
Pippallu 


பீபல 
Peepal 


Piper Longuin ; Long Papper 


Zinoum 


Zing 


துத்தநாகமு 
Tuttanagamu 


தஸ்தா 
Dastha 


தும்மீ 
Thummi 


- 


கோமா , 

Lowcus Aspera 
தண் ஹலீ 

Ceppa 
Goma , Danhali lotus 


மைலுதுத்தமு மோர் துது 
Mailututhamu More Thuthu 


Cupraө 
Salphas 


Copper 
Sulphate 


துளஸீ 


துளஸீ 


Holy Basil 


Thulasi 


Thulasi 


Ocimum 

Sanctum , 
Ocimum album 


306 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No. 


Tamil Name 


G , Padam No. 


Sanskrit Names 


136 


தூதுவளை 


127 


அலர்கம் 
Alarka 


137 


தேக்கு 


20 


சாக , 


சால 


Saka , Sala 


138 


தேங்காய் 


231 , 139 


நாரிகேள 
Narikela 


139 


தேவதாரு 


198 


தேவதாரு 
Devadaru 


140 


தேன் 


291 


Madhu 


141 


நல் முருங்கை 


66 


மதுசிக்கு 
Madhu Sigru 


நவசாரம் 


நரஸார 
Narasara 


143 


நன்னாரி 


65 


ஸாரிபா 
Sariba 


144 


நாகதந்தி 


68 


நாகதந்தி 
Nagadauthi 


145 


நாயுருவி 


67 


அபாமார்க 
Apamarga 


146 


நாய் கடுகு 


200 


திலபர்ணீ , 

வனஸர்ஷப 
Thilaparni , 
Vanasarshaba 


நாய் வேளை 


23 , 69 


148 


நாரத்தை 


227 


நா ரங்கம் 
Narangamu 


307 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
Hindi or Urudu 


Telugu Name 


Latin 


English 


முள்ளமுஸ்தே 
Mullamusthe 


Solanum 
Trilobatum 


தேகூ 


Teak 


லாக்வான் 
Saghvan 


Tectona 
Grandis 


Theakoo 


நாரியல் 


Cocos Nucifera Coconut palm 


டெங்காய 
Tenkaya 


Nariyal 


தேவதாரு 
Dovadaru 


தேவதாரு 
Devadaru 


Cedrus 
Deodara 


Himalayan 
Cedar 


Mel 


தேனெ 
Thenea 


Honey 


சஹத் 
Sahadh 


முனகா 
Munaga 


ஸ ஹஜானா 
Sahjana 


Moringa Ptery Drum Stick 
gesperma 


நவாஸாரமு 
Navasaramu 


நவஸாதர் 
Navasadar 


Ammonium 
Mariaus 


Ammonium 
Chloride 


ஸுகந்தி மூல 
Sugandhi 
Moola 


ஸாரிவா , Hemidesmus 

கோரீஸர் Indicus 
Sariva, Gorisar 


Indian 
Sarasa parilla 


நாகாலி 


Nagali 


எலுக ஜீடி 

செட்டு 
Eluka Geedi 
Chettu 


உத்தரேணீ 
Uththareni 


சிர்சிரா 
Chirchira 


Achyranthus 
Aspera 


Prickly chaff 


குக்க ஆவாலு 
Kukka Avalu 


ஹுல் 


Dog Mustard 


ுல் 
Hul Hul 


Cleome 
Viscos ? 


Sticky cleome 


11 


Orange 


நாரங்கமு 
Narangamui 


நாரங்க 
Naranghi 


Citrus 
Aurantium 


308 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No. 


Tamil Name 


G, Padam No. 


Sanskrit Names 


149 


நாவல் 


101 


ஜம்பூ 
Jambu 


150 


நிமிளை 


272 


ஸ்வர்ண மாகதிகம் 
Swarna Makshikam 


151 


நீலப்பனை 


147 


முஸலீ 
Musali 


152 


நிலவாகை 


24,70 


ஆஹ்லி 


Ahuli 


153 


நிலவாமணக்கு 


154 


நிலவேம்பு 


25 


பூனிம்ப , 
கிராத திக்தம் 
Boonimba , 
Kiratha Thiktha 


155 


நீர்மேல் நெருப்பு 


26 


அக்னிகர்பா 
Agni Garba 


156 


நெய் 


249 


க்ருத 


Gritha 


157 


நெரிஞ்சில் 


235,27,71 


| கோக்ஷர 
Gokshura 


! 


158 


நெல்லிக்காய் 


199 


ஆமலகி 
Amalki 


159 


265 


நெல்லிக்காய் 
கெந்தகம் 


கந்தகம் 
Gandakam 


160 


நெல்பொறி 


238 


லாஜா 


Laja 


309 


அல்லது 


தெலுங்குப் 

ஹிந்திப் பெயர் 
பெயர் 

உருதுப் பெயர் 
Telugu Name Hinoj or Urugu 


லத்தீன் 


ஆங்கிலம் 


Latin 


English 


நேரேடு 
Neradu 


ஜாமன் 


Jannbul 


Eugenia 
Jambolana 


Jaman 


Tron Pyrites 


ஸ்வர்ணமாக்ஷிக ஸோனாமாங்கீ 
Swarnamakhika Sonamankhi 


Ferri 
Sulphuretum 


Blake Musale 


நேல தாடு 
Nelathadu 


ஸ்யாஹ்முஸலீ | Curculigo 
Syahi Musali Orchioides 


நெல்ல தங்கேடு ஸோனாமகி 
Nella Tangedu Sonatnakli 


Cassia 
Lanceolata 


Country 
Soma 


துண்டிகமு 
Dundigamu 


லால்சேரண்ட 
Lal Cheranda 


நிலவேமு 
Nila Vernmu 


கிரியத் 
Kiryath 


Andro graphis Chirata 

Paniculata , 
Swertia 

chirata ,, 
Erythroea 
Roxburghi 


Ammonia 
Debilis 


அக்னிவேந்தர் தட்மரி 
பாகு. 

Dadmari 
Agni Vendra 
Paku 


Gheo 


நெய் 
Nai 


Butyrum 
Depuratum 


Ghee 


Small Caltrops 


பல்லேரு 
Palleru 


கோக்ரூ 
Gokru 


Tribulus 
Terrestri 


உசிரிகா 
Usirika 


அம்லா 
Amla 


Phyllantus 
Emblica 


Emblic 
Myrobalam ,, 
Indian 
Gooseberry 


கந்தகமு 


Sulphur 


கந்தக் 
Gandak 


Sulphur 
Brimstone 


Gandakamu 


பேலலு 
Phelalu 


310 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


நம்பர் 
G. Padam No. 


No. 


Tamil Name 


Sanskrit Names 


161 


நேர்வாளம் 


201 


தந்தீ , ஜைபால 
Danthe, Jaipala 


162 


பசளை 


73 


உபோதக 


Upo Daki 


16.3 


பசும்பால் 


243 


கோக்ஷரம் 
Goksheeram 


164 


படிக்காரம் 


ஸ்படிகம் 
Spatikam 


165 


பயறு 


236 


முத்க 
Mudga 


166 


பருத்தி 


28 


கார்ப்பாஸ 
Karpaвa 


167 


பனை 


237 


தாள 


Thala 


168 


பனை வெல்லம் 


293 


தாளகுடம் 
Thala Gudum 


169 


பாதரசம் 


266 


ரஸம் , பாரதம் 
Rasam , Paradam 


170 


பா திரிவேர் 


73 


பாடலா 
Patala 


171 


பால் துத்தம் 


267 


கர்ப்பர 
Karpara 


172 


பாலை 


75 


311 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
Hindi or Urudu 


Telugu Name 


Latiu 


English 


நேபாளமு 
Nepalamu 


ஜமால்கோடா Croton Tigliam Croton Seeds 
Jamalkottah 


ஆபு பச்சலி , 


பாயி கா சாக் 
Payika Sak 


Basella Rubra Indian Spinach ,, 
,, - Lucida | Malabar Night 

Shade 


அல்ல 
பத்ஸலா 
Aboobacchali 
Alla Bathsala 


Lactus 


Milk 


பாலு 
Paalu 


தூத் 
Dhoodh 


படிகா 
Patike 


பட்கரீ 
Phatkari 


Hydrargyrum Alum 
Sulphuratum 


Green Gram 


பச்ச 
பெஸ லூ 
Paccha Pesalu 


மூங்க் 
Moongh 


Phaseolus 
Mungo 


கபாஸ் 


Indian Cotton 


ப்ரத்தி 
Pratti 


Kapas 


Gossypium 
Indieum ;, 
Herbaecium 


தாட 
Thati 


Borassus Palmyra , 

Flabellformis Palm 


Thadh 


தாடீ பெல்லமு தாட்குட் 
Thati Bellamu Thadh Gudh 


Treacle 
Molasses 


Palmyra 
Jaggery 


Hydrargyrum Meroury 


பாதரஸம் 
Padara sam 


பாரா 
Para 


கலிகொட்டு 
Kaligottu 


பாடலா 
Padala 


Stereosper. 

mum 
Suaveolans 


Zinc Sulphide 


Black Jack 


பால துத்தமு 

கபரியா 
Pala Thuthamu Kapariya 


Periploca 
Esouleuta 


3 : 


நம்பர் 


குணபாடம் 


தமிழ்ப் பெயர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


நம்பர் 


No. 


Tamil Name 


G. Padan No. 


Sanskrit Naines 


173 


பாவட்டை 


74 


பப்பண 
Pappana 


பிரண்டை 


29,1.22 


வஜ்ரவல்லி , அஸ்தி 
ஸம் ஹாரி 
Vajravalli, Asthi 
Samhari 


175 


பிரமிய வழுக்கை 


33 


மண்டுக பர்ணி 
Mandookaparni 


176 ) 


புங்கு 


78,103 


கரஞ்ஜ 
Karanja 


177 


புரசு 


102 


பலாச 
Palasa 


178 


புளி 


104 


திந்த்ரிணி 
Thinthrini 


179 


புளி நரளை 


30 


அம்லபர்ணீ 
Amlaparni 


180 


புன்னை 


77 


புன்னாக 
Punnaga 


181 


பெருங்காயம் 


202 


ஹிங்கு 
Hingu 


182 


பெருங்குமிழ் 


79,154 


காச்மரி 
Kasmari 


183 


பெருஞ்சீரகம் 


203 


ஸ்தூல ஜீரகம் 
Sthoola Jeerakam 


184 


பெரு மருந்து 


80 


ஈச்வர மூலி 
Iswara Mooli 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
Hindi or Urudu 


Telugu Name 


Latin 


English 


பப்பணமு 


கங்கர் 
Kankar 


Pavetta Indica 


Pappana 


நல்லேரு 
Nalleru 


ஹட்ஜோட் , 
ஹர்சங்கர் 
Hatjood,, 
Harshankar 


Vitis Quadran 
gularis 


ஸம்பரேணி 
Sambareni 


பாரம்பீ 
Barambi 


Gratiola 
Monieri 


Gratiola 
Thyme 


கானுக 
Kanuga 


கரஞ்ச 
Karancha 


Pongamia 
Glabra 


Smooth Leaved 

Pongamia 


மோ துக 


Bastard Teak 


தாரா , டாக் 
Dhara , Taak 


Butea 
Frondosa 


Moduga 


Tamarind 


சிந்தமானு 
Chinthamnanu 


இம்லீ 
Imli 


Tamarindus 
Indica 


அமல் வேல் 
Amal vel 


Vitis Lanota 

Trifolia 


Wooly Heart 
Vina 


> 


புன்னாகமு 
Punagamu 


ஸுல்தான் 

சம்பா , 
Sulthan champa 


Collophyllum 
Inophyllum 


Alexandrian 
Laural 


ஹிங்க் 


Asafoetida 


இங்குவ 
Inguva 


Ferula 
Narthex 


Hing 


கும்முடு 
Gummudu 


கம்பாரி , குமேர் Gmelina 
Kambari , 

Aborea 
Kumer 


Adise Seeds 


லோபு 
Sopa 


Pimpinella 
Anisum 


Aristolochia 
Indica 


Indian 
Birthwort 


தூலகோவெல , ஈச்வர மூல் 
ஈச்வர வேரு Iswar mool 
Doola Govila , 
ISWara Veru 

40 


314 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No 


Tamil Name 


G. Panam No. 


Sanskrit Name 


185 


பேயம் வாழை 


228 


கதலி , ரம்பா 
Kadali, Ramba 


186 


பேய் கொமட்டி 


204,233,128 


இந்திர வாருணி 
Indra Varuui 


187 பொட்டிலுப்பு 


வெடியுப்பைப் 
பார்க்க 


188 


பொன்னாங்காணி 


12 ) 


மத்ஸ்யாக 
Mithsyakshi 


189 


மஞ்சள் 


205 


ஹரித்ரா , நிசா 
Haridra , Nisa 


190 


மர மஞ்சள் 


206 


தாரு ஹரித்ரா , 
தார்வி 
Daru Haridra , 
Darvi 


191 


மருதார் சிங்கு 


268 


ம்ருதார் சிரிங்க 
Mrudar Sring 


192 


மருள் 


81,148 


மூர்வா 
Moorva 


193 


மல்லி 


207 


தான்யக 
Dhanyaka 


194 


மனோசிலை 


273 


மனச்சிலா - 
Manasila 


மாதுளை 


84,123 


தாடி.0 
Dadiwas 


315 


தெலுங்குப் 
பெயர் 


ஹிந்திப் பெயர் 

அல்லது 
உருதுப் பெயர் 
Hiudi or Urudu 


லத்தீன் 


ஆங்கிலம் 


Telugu Name 


Latin 


English 


அரடி 
Arati 


கேலா 
Kela 


Plantain Tren 


Musa 
Sapientum 


Colocynth 


வெற்றி புத்ஸ இந்திராயன் 
சிட்டி பாபரா Indrayall 
Verri Putsa , 
Chitti Papara 


Citrullus 
Colocynthis 


மசோ 
Machechi 


Purple Lippa 


பொன்ன 
கண்டி கூரா 
Pomagandi 
Kural 


Lippia Nodif 
lor:l, Alter 
rantheru 
Sossiles 


பசுபு 
Pasupu 


ஹல்தி 
Haldi 


Curcuma Longa Turmeric 


Tree Tarmeric 


மானி பசுபு 

தாரு ஹல்தீ 
Mani Pasupu Daru Haldi 


Berberis 

Aristata 
Asiatica 


Lead Oxide 


முதார சிங்கு 
Mudarasingn 


மர்தோசிங் 
Mardosing 


Plumbi 
Oxidum 


சாக 


சூரண் ஹார் , 
முரஹரி 
Churrihar ,, 
Murhari 


Sansevieria 
Roxburghiana 


Chaga 


Coriander 


தனியாலு , 
கொதிமிரி 
Daniyalu , 
Kothimiri 


தனியா 
Dhaniya 


Coriandrum 
Sativam 


Roalgar 


மானுசிலா 
Manasila 


மன்ஸில் 
Mansil 


Arsenicium 
Sulphidum 


தானிம்ம 
Dhanimma 


Punica Grana. Pomegranate 
tully 


Anar 


| 


316 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No. 


Tamil Name 


G. Padam No .: 


Sanskrit Names 


196 


மாம்பூ 


208 


ஆம்ர புஷ்பம் 
Amra Pushpam 


197 


மாவிலிங்கு 


82,105 


வரண , குமாரகம் 
Varana , Kumaraka 


198 


மிளகரணை 


காஞ்சனார 
Kanchanara 


199 


மிளகு 


209 


மரிச 
Maricha 


200 


முடக்கொற்றான் 


36,85 


கர்ண ஸ்போடா 
Karnaspota 


201 


முசுமுசுக்கை 


35 


ஐலேயம் 
Ileya 


202 


முட்காவேளை 


34 


சரபுங்கா 
Sarapunka 


203 


முத்தக்காச் 


2.10 


முஸ்தா 
Mustha 


204 


முதியார் கூந்தல் 


37 


ப்ரஸாரிணீ 
Prasarini 


205 


முருங்கை 


106,130 


சிக்ரு, சோபாஞ்சன 
Sigru , Sobanjana 


206 


முலைப்பால் 


244 


ஸ் தன்யம் 
Sthanyam 


317 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
Hindi o ! Urudu 


Telugu Name 


Latin & chemical 


English 


மாமிடி பூலு 
Mamidi Pulu 


ஆம்காபர் 
Ainkaper 


Magaifern 
Indica 


Mango - flower 


உலிமிரி 
Ulimiri 


பர்ணா 
Barna 


Crateva Rox . 

burghii, 
Cratæva 
Religiosa 


Three leaved 
Caper 


காஞ்சனாரமு 
Kanchanaramu 


ஜாங்லி - காலி 


Toddalia 
Aculeata 


Jangli - Kali 
Mirch 


மிரியாலு 
Miriyalu 


காலி மிர்ச் 
Kali Mirch 


Piper Nigrum | Pepper 


புட்ட புடுஸர கன்போடா 
Budda Budu- Khanphata 


sara 


முசுமுசுக்காயா 
Musumusu 
kaya 


Bryonia 
Scabra 


வெம்பலி 
Vempali 


ஸர்போகா 
Sarpoka 


Calega Pur 
purea 


Purple 
Tephrosiaea 


துங்க முஸ்தே மோ தா 
Thunga Mus Motha 
tha 


Cyprus Rotan- Nut Grass 
dus 


கோரு செட்டு 
Goru Chettu 


ப்ரஸ ரன் 
Prasaran 


Padaria 

Fetida,, 
Convolvulus 
Tridentatus 


முனகா 


ஸஹ்ஜனா 
Sahijana 


Moringa 
Pterygosper 


Horse Radlish , 
Drum Stick 


Munaga 


mas 


Broast Milk 


ஸ் தன்யமு 
Sthanyamu 


ஸ் தன்ய 
Sthanya 


Mummury 
Lactus 


318 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No , 


Tamil Name 


G. Pailam No. 


Sinskrit Name 


207 


முள்ளங்கி 


150 


மூலக 
Moolaka 


208 


முள் முறுக்கு 


86,107 


கிம்சுக , பாரிபத்ரம் 
Kimsaka , 
Paribadram 


209 


முல்லை 


வார்ஷி 
Varshiki 


210 


மூக்கரட்டை 


8 ? 


புனர்னவா 
Punirnaya 


211 


மோர் 


247 


தக்ரம் 


Thabra 


212 


யவசாரம் 


285 


யவக்ஷாரம் 
Yavaksharam 


213 


யானைத்திப்பிலி 


211 


கஜ பிப்பலீ 
Gaja Pippali 


214 


லவங்கப்பட்டை 


213 


லவங்க த்வக் 
Lavanga Twak 





215 


லவங்கப்பத்திரி 


212 


லவங்க பத்ரம் 
Lavanga Pathram 


216 


லிங்கம் 


269 


ஹிங்குள 
Hingula 


217 


வசம்பு 


214 


வசா 
Vacha 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
| Huul or Urudu 


Telugu Name 


Latin 


English 


முல்லங்கி 
Mullangi 


மூலி . 
Mooli 


Radish 


Raphanus 
Sativus 


பர்ஹத் , பாங் 


Erythrina 
Indica 


Indian Coral 
Tree 


பாடிதபு 
செட்டு 
Badidapu 
Chettu 


கர் 


Furrud, Pan 
gar 


மல்லெ 
Mallao 


Jasaminum 
Sambac 


The Arabian 
Jasinine 


வேலா , 
மோதியா 
Velaa , Mothi 
ya 


ஸான் டீ , கத 


அடிக மாமிடி 
Atika Mamidi 


பர்னா 


Boerhaavia 
Diffusa 


Spreading 
Hogweed 


Saantti, Gadha 
Parna 


Whey 


Butter -Milk 


மஜ்ஜிகா 
Majjika 


சாஞ்ச் 
Chanch 


யவகாரம் 


ஜவாகார் 
Javakhar 


Potassium 
Carbonate 


Carbonate of 
Potash 


Yaraksharam 


கஜ பிப்பலீ 


கஜ் பீபல் 


Seindapsus 
Officinalis 


Piper 
Lanceolato 


Gaja Pippali 


Gaj Peepal 


லவங்க பட்ட 
Lavanga 
Patta 


தால்சீனி 
Dalcheeni 


Cinnamonum 
Zeylanicum 


Bark of 
Cinnamon 


லவங்க பத்திரி தேஜ்பத் 
Lavangapathri Tejpath 


Cinnamonum 
Thamala 


Cinnamon 
leaves 


Sulphate of 


இங்கிலிகமு 
langilikamu 


Sulphatum 
Fiydrargyrum 


Mercury , 


ஹிங்குலு, 

ஸிங்கரப் 
Hingulu , 
Singurat 


Cipnabar 


Sweet- flag 


வச் 
| Valli 


Acorua 
Calamua 


Vasa 


320 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 


நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No. 


Tamil Name 


(1. Put } } ] ] ] No. 


Siunskrit Name 


| 


218 


வட்டத்திருப்பி 


215,88 , 


UITLT 
Pata 


219 


வளையலுப்பு 


286 


சௗவர்சலம் 
Sowarchala 


220 


வாகை 


89 


சிரீஷ 
Sireeshit 


281 


வாயு விடங்கம் 


216 


விடங்க 
Vidangan 


VNV 


வாலுளுவை 


217 


ஜ்யோதிஷ்மதி 
Jyothishinathi 


வால் மிளகு 


218 


கங்கோலம் 
லங்கேசம் 
Kankolam 
Lankesam 


வில்வம் 


229,91) 


பில்வம் 
Bilwam 


225 


விழுதி 


90 


226 


வெங்காரம் 


287 


டங்கணம் 
Tankanam 


227 


வெடியுப்பு 


ஸுர்யக்ஷாரம் 
Soorya Kshara 


321 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


Telugu Name 


உருதுப் பெயர் 
hindi or Urudu 


Latin 


English 


விஸபொத்தீ 
Visa Boddhi 


பாடா , பாட் 
Pata , Padh 


Stephania 
Nernandi. 
folia 


ஸுருத உப்பு, சௌஹார் 

Sodium 
நல்ல அட்டுப்பு கோடா , 

chloride , 
Sooratha ஸோஞ்சர் 

Soda Sulph & 
Uppu , 

Caustic Soda 
Nalla 

Chowhar Kota , 
Attuppu Sonchar 

Nonna 


நோனா 


திரிஸெனமு 
Dirisenamu 


ஸிரஸ் , 
Siras 


Albizzia 
Lebbeck 


Sirisga Tree 


வாயு விடங் 


வாயு 
விளங்கமு 
Vayu 
Vilangamu 


Vayu Vidang 


Embelia 
Ribes or .. 
Robusta 


மானேருதீக 
Maneru . 
Theega 


மால் கங்குனி 
Malkanguni 


Celastrus 
Paniculatus 


தோக 
மிரியாலு 


கபாப் சீனி 
Kabab cheeni 


Cubebg 
Officinalis 


Cubeb 

pepper 


Thoka 
Miriyala 


பில்வமு 
Bilwamu 


Bael tree 


வேல் 
Vael 


Aegle 
Marmelos 


Cleome 
fruticosa 


வெலிகாரமு 
Veligaramu 


ஸு ஹாகா 
Suhaga 


Sodas Biboras | Borax , Soda 

Bi carb . 


ஸோரா , 


பொட்லுப் 
( Petluppu ) 


Potassium 
Nitrag 


Saltpetre ,, 
Nitro 


பெசர்யாகார் 
Sora , Surya 
Klar 


41 


322 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குண பாடம் 
நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் , 


No. 


Tamil Name 


G: Padam No. 


Sanskrit Name 


228 


வெட்பாலை 


220,108 


இந்திரயவ ) 
Indrayava 


229 


வெண்ணெய் 


248 


நவ நீத 
Navaneetha 


230 


வெண்ணொச்சில் 


39 


ஸிந்துவார் 
Sinduvara 


231 


வெந்தயம் 


2211 


மேதிகா 
Methika 


232 


வெல்லம் 


292 


Guda 


வெள்ளருகு 


கண் டோலி 
Gandoli 


234 


வெள்ளாட்டுப்பால் - 245 


அஜா கூரம் 
Ajaksheeram 


-235 


வெள்ளி 


270 


ரெளப்யம் , ரஜத 
Rowpyam , 
Rajatham 


236 


வெள்ளியம். 


வங்க , 


n ஸக 
Vangam , Seesaka 


237 


வெள்ளி லோத்ரம் 


109 


லோத்ரம் 
Lodbram 


323 


தெலுங்குப் ஹிந்திப் பெயர் 


லத்தீன் 


ஆங்கிலம் 


பெயர் | 
Télugu Name 


அல்லது 
உருதுப் பெயர் 
Hindi or Urudu 


Latin 


English 


கொடிசே 
Kodisae 


மீடா இந்திர 
ஜவ் 
Meeta Indra 
Jav 


Sweet 
Indrajao 


Wrightia 
Tinotoria , 
Holarrlena 
antidysen . 
torioa 


வென்னு 
Vennah 


மக்கன் 
Makkhan 


Butyrum 


Butter 


தெல்ல வாவிலி ஸேந்து ஆரி 
Thella Vavili Sendu Aari 


Vitex 
Negundo 


White Five 

leaved chasta 
tree . 


மெந்துலு , 
Manthulu 


மேதீ 
Methi 


Fenugreek 


Trigonella 
Foenum or 
groecum 


பெல்லமு 
Bellamu 


Treaolo 
Molasses 


Jaggery 


G.uda 


Adonema 
Hissopifolia 


பக்ரீதூத் 


Goat s Milk 


மேக பாலு 
Mekapalu 


Bakri 
Dhudh 


Argentum 


Silver 


வெண்டீ 
Vendii 


சாந்தீ 
Chandii 


சிசமு 


Plumbum 


Lead 


n ஸா 
Séesa 


Seesamu 


லோத் 
Lodh 


Symplocus 
Racemosa 


Lodh tree , 
Lotur Bark 


லொத்துக 
செட்டு 
Lodduka 
Chettu 


324 


நம்பர் 


தமிழ்ப் பெயர் 


குணபாடம் 


நம்பர் 


ஸமஸ்கிருதப் பெயர் 


No. 


Tamil Name 


G : Padam No., 


Sanskrit Name 


238 


வெள்ளெருக்கு 


110 


ச்வேதார்க 
Swetharka 


239 


வெள்ளைக்கடுகு 


219 


ச்வேத ஸர்ஷப 
Swetha Sarshape 


240 


93,134 


வெள்ளைக்காக் 

கணம் 


சங்கபுஷ்பீ , 

அபராஜிதா 
Sankhapushpi, 
Aparajitha 


241 


வெள்ளைச் சாறணை 


131,149 


ச்வேத புனர்னவு 
Swetha 
Punürnawa 


242 


வெள்ளைப்பூண்டு 


222,132 


ரஸோனம் 
Rasonam 


243 


274 


வெள்ளைப் 

பாஷாணம் . 


சங்க பாஷாணம் 
Sankha Pashana 


244 


வெற்றிலை 


40,139 


நாக வல்லீ 
Nagavallii 


245 


வேம்பு 


111,158 


நிம்பம் 
Nimba 


246 


வேலிப்பருத்தி 


41,135 


இந்தீவர் , 
பலாந்தகா 
Indiivara ,, 
Phalanthaka 


325 


ஹிந்திப் பெயர் 


தெலுங்குப் 
பெயர் 


அல்லது 


லத்தீன் 


ஆங்கிலம் 


உருதுப் பெயர் 
Hindi or Urudu 


Telugu Name 


Latin 


English 


தெல்ல 

ஜில்லேடு 
Thella 
Jilledu 


ஸ்பேத் ஆக் 
Sapheri Aak 


Calotropis 
Perocera 


White 
Mudar 


தெல்ல 
ஆவாலு 
Thella Aavalu 


ஸ்பேத் ராய் 
Saphed Rai 


Sinapis Alba 
Semina . 


White 
Mustard 


பத்மபுதீக சங்க புஷ்பீ 
Padmaputhega Sankha 

Pushpii 


Butterfly Pea , 
Mazerion 


Clitoria 
Ternatia , 
Evolvulus 
alsinoidies 


தெல்ல 
கலிஜேரு 
Thella 
Ghalijeru 


விஷ்கப்ரா 
Vishkhapra 


Trianthema 
Pentandra 


Garlic 


Allium 
Sativum 


வெள்ளுள்ளி, 

லஹஸன் 
தெல்லகட்டா Lahsari 
Vellulli, 
Thella Gadda 


Arsenic Oxide 


பாஷாண மு 
Pashanamu 


ஸோமல் 
Somal 


Oxidum 
Arsenicum 


Piper Betel 


Betel leaf 


தமல்பாகு 
Thamalapaku 


நாகர்வேல் , 

பான் 
Nagarvel, Pan 


Margoga tree 


வேப 
Vepa 


நீம் 
Neem 


Melia 
Azadirachta 


Daemia 
Extensa 


ஜூட்டு பாகு உத்ரண் 
Játtu Paku Uthran 
துஷ்டுபு செட்டு 
Dushtupuchettul 


Hairy 

flowered 
cynanchum 


326 


பிழை திருத்தம் 


பக்கம் வரி 


திருத்தம் 


7 அடிக் 

இந்த அடிக்குறிப்பில் அடியிற் கண்டதையும் சேர்த்துக் 
குறிப்பு கொள்ளவும் : 

ஸரஸ்வதி மஹால் 90 , நெ . சுவடி 
262 - ம் ஏட்டில் பஞ்சாக்னிச் சூரணம் என்ற மருந்து 


முறையில் 


1. மருளங்கிழங்கு 
2. புளிநரளைக்கிழங்கு 
3. கொடிவேலி வேர் 
4. கருணைக்கிழங்கு 
5 . 


பிரண்டை 


என்ற 5 சரக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன . 

ஆகை 
யால் பஞ்சாக்கினி - என்ற சரக்கு வரும் 
களில் 2. தாரணமாக பக்கம் 7 , 11 ல் ) இந்த 

5 
சரக்குகளையும் பொருளாகக் கொள்ளலாம் . 


மிளகு 


17 3 
26 : 3 
31 3 
44 -17 
45 , 5 . 
163 21 
75 17 
75 -22 
87 17 
89 17 


புடன் மிளகு 
வாயை மாக்கலாலு 
பிலிகை 
மாயு வலிகுன்ம 
நோயிராறு 
முக்கழஞ்சிட்டரை 


வாயை மாக்கல்லாலு 
பீலிகை 
வாயு வலிகுன்ம 
நோயீராறு 
முக்கழஞ்சிட்டா 


குடி நீரிர் 


குடி நீரிற் 


குடிபோகும் விடதங் 

குடிபோகுமவுட்தங் 
த்ததாமிர 

த்தாமிர 
வெண்கலப் பாத்திரத்திலிட்டு என்பதற்குப் பதிலாக 

யவச்சாரம் 1 பலமும் 
சீனாக்காரம் 1 கழஞ்சும் 
வெண்கலப்பொடி . 4 பலமும் 


கூடச் சேர்த்துக் கல்லுரலிலிட்டு இடித்து உபயோகிக் 
கவும் என்று கொள்ளவும் . 


326 


பிழை திருத்தம் 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


7 அடிக் 


இந்த அடிக்குறிப்பில் அடியிற் கண்டதையும் சேர்த்துக் 
குறிப்பு கொள்ளவும் : 

ஸரஸ்வதி மஹால் 90 , நெ . சுவடி 
11 262 -ம் ஏட்டில் பஞ்சாக்னிச் சூரணம் என்ற மருந்து 

முறையில் 


1. மருளங்கிழங்கு 
2. புளிநரளைக்கிழங்கு 
3. கொடிவேலி வேர் 
4. கருணைக்கிழங்கு 
5 . 

பிரண்டை 


என்ற 5 சரக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன . 

ஆகை 
யால் பஞ்சாக்கினி - என்ற சரக்கு வரும் 
களில் 2. தாரணமாக பக்கம் 7 , 11 ல் )/ இந்த 5 
சரக்குகளையும் பொருளாகக் கொள்ளலாம் . 


மிளகு 


17 3 
26 : 3 
31 3 
44 -17 
45 , 5 . 
163 21 
75 17 
75 -22 
87 17 
89 17 


புடன் மிளகு 
வாயை மாக்கலாலு 
பிலிகை 
மாயு வலிகுன்ம 
நோயிராறு 
முக்கழஞ்சிட்டரை 


வாயை மாக்கல்லாலு 
பீலிகை 
வாயு வலிகுன்ம 
நோயீராறு 
முக்கழஞ்சிட்டா 


குடி நீரிர் 


குடி நீரிற் 


குடிபோகும் விடதங் 

குடிபோகுமவுட்தங் 
த்ததாமிர 

த்தாமிர 
வெண்கலப் பாத்திரத்திலிட்டு என்பதற்குப் பதிலாக 

யவச்சாரம் 1 பலமும் 
சீனாக்காரம் 1 கழஞ்சும் 

வெண்கலப்பொடி . 4 பலமும் 
கூடச் சேர்த்துக் கல்லுரலிலிட்டு இடித்து உபயோகிக் 
கவும் என்று கொள்ளவும் . 


327 


பக்கம் வரி 


கிட்டைதை 


9113. பற்பஞ்செய்து 

பற்பஞ்செய்து வகைக்கு ஒரு 
பற்பத்தோடு 

பலம் பற்பத்தோடு 
18 இவை யெல்லாம் 

இவை யெல்லாம் 
சேர்த்து 1 பலம் சேர்த்து , பலம் . 
94 

குளிகை குன்று மணி குளிகை விராகனிடை 
94 10 சிற்றாமணக்கு 

சிற்றாமணக்கு , பிஞ்சு, பூ 
இவற்றையும் உபயோகிக் 

கலாம் . 
94 24 

க்கிட்டிதை 
100. 18 

சக்தி குன்மங்கள் சத்தி குன்மங்கள் 
107 8 வது வரிக்குப்பின் ‘ வசம்பு , பெருங்காயம் என்பதைச் சேர்த் 

துக் கொள்ளவும் . 
110. 21 லவங்க முரைக்கும் 

முரைக்கும் பத்திரி 
111 17 சுக்கு. 1 பலம் 

சுக்கு 2 பலம் 
18 தாளீசபத்திரி 2 பலம் தாளீசபத்திரி 2 பலம் 
19 கிராம்பு - பலம் 

கிராம்பு 1 விராகனிடை 
லவங்கப்பட்டை 2 விர 

னிடை 
112 1 சக்தி குன்மம் 

சத்தி குன்மம் 
8 
12 தூவி திற செவ் 

தூவிதிற் செவ் 
27 

கராணி 
114 16 முருத்திரப் புணிச் 

முருத்திரப் பிணிச் 
115 14 துட்டெடை 3 வேளையும் துட்டெடை வீதம் 

3 வேளையும் 
120 99 

ஓமம் 
123 : 15 இலந்தை வேர் 

இலந்தைப் பட்டை 
27 1 கழஞ்சு 

1 பலம் 
124 

சூரணித்து என்த வரர்த்தைக்குப் பிறகு அடியில் கண் 
பதைச் சேர்த்துக்கொள்ளவும் : 
< மேலே சொன்ன கஷாயத்தோடு கலந்து 15 
வரையிற் காய்ச்சிச சூரணத்தை எடுத்து 


22 


கூவின் மூல 


மா மூல 


328 


பக்கம் வரி 


திருத்தம் 


ஒரு பானை 


ஒரு முடா 


5 


8 


125 26 கறுப்பு எள்ளுவேர் 

வெள் உகாய் வேர் 
128 10 
31 யவசாரம் 

உப்பு 
131 25 

சத்துவையிற்கினால் சத்துவையிறகினால் 
* 134 19 , 20 உப்பு நீரையும் 

உப்பை நீரிற் கரைத்துக் 
140 3 2 பங்கு ( 10 கழஞ்சு ) 2 பங்கு ( 20 கழஞ்சு ) 

சேர்ந்து 2 பங்கு ( 10 கழஞ்சு) சேர்ந்து 2 பங்கு (20 கழஞ்சு ) 
கும் ( 15 கழஞ்சு) 

கும் ( 30 கழஞ்சு) 
145 1 இதற்குச் சமன் 

இதனுடன் ஒரு 
148 - 30 இவைகளை என்பதற்குப்பின் இடிக்கவேண்டியவற்றை 

இடித்து என்று சேர்த்துக் கொள்ளவும் . 
154 - 25 . 

மோராக்கியதில் என்பதற்குப்பின் மோராக்கியபின் 
அதைக்கடைந்து நெய்யைத் தனியே எடுத்துப்பின் 
அந்த மோரை 4 படி எடுத்து என்று . சேர்த்துக்கொள் 

ளவும் 
160 1 கோடாசூழி 

கோடாசூழி 
188 15 மணப்பாடு 

மணப்பாகு 
209 17 வக்கை வேர் 

வாகைவேர் 
223 2 கோவை 

கோழை 
XVII 6 சுண்ணம் 

அண்ணம். 


கை 


